- 


த . பா . நி . ( க . வே . ) வரிசை எண் 


628 


தா 


கரிம வேதியியல் 


( இரண்டாம் புத்தகம் ) 


அரோமேட்டிக் சேர்மங்களும் 
பல்விதக் கண்ணிவளையச் 

சேர்மங்களும் 


ஆசிரியர் 
உ . இரா . சூரிய நாராயணன் , எம் . ஏ .. 

முதல்வர் , 
அரசினர் கலைக் கல்லூரி , 

கோயம்புத்தூர் . 


UITL 


நால் 


ட்டும் ) 


ஓநாட் 


இறுவன் 


இரும் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


First Edition - June 1975 


T.N.T.B.S. (C.P. ) No. 628 


Government of Tamilnadu 


Organic Chemistry Book II 
Aromatic Compounds and Heterocyclic Compounds 


O. R. SURIANARAYANAN 


Price Rs. 12-55 


Published by the Tamilnadu : Text 
book Society under the Centrally 
Sponsored Scheme of Production of 
books and literature in regional 
languages at the University level, of the 
Government of India in the Ministry 
of Education and Social Welfare 
( Department of Culture ), New Delhi . 


Printed by 
V.P.S. PRINTERS, 
Madras -600005 


பல 


மன 


சமூக நல அமைச்சகத்தின் மாநில மொழியில் பல்கலைக்கழக 

அணிந்துரை 
திரு . இரா . நெடுஞ்செழியன் 

( தமிழகக் கல்வி அமைச்சர் ) 
தமிழைக் கல்லூரிக் கல்வி மொழியாக ஆக்கிப் பதினைந் 
தாண்டுகள் ஆகிவிட்டன . குறிப்பிட்ட சில கல்லூரிகளில் 
பட்டப் படிப்பு வகுப்புவரை மாணவர்கள் தங்கள் பாடங்கள் 
அனைத்தையும் தமிழிலேயே கற்றுவரு கின்றனர் . 1969 ஆம் 4 
ஆண்டிலிருந்து அறிவியல் பாடங்களையும் தமிழிலேயே 
கற்பிக்க ஏற்பாடு செய்துள்ளோம் . . தமிழிலேயே கற்பிப்போம் 
என முன்வந்துள்ள கல்லூரி ஆசிரியர்களின் ஊக்கம் , பிற 

துறைகளில் தொண்டு செய்வோர் இதற்கெனத் தந்த 
உழைப்பு , தங்கள் சிறப்புத் துறைகளில் நூல்கள் எழுதித் 
தர முன்வந்த நூலாசிரியர்கள் தொண்டுணர்ச்சி இவற்றின் 
காரணமாக இத் 

இத் திட்டம் நம்மிடையே மகிழ்ச்சியும் 
நிறைவும் தரத்தக்க வகையில் நடைபெற்று வருகிறது . இவ் 
வகையில் , கல்லூரிப் பேராசிரியர்கள் கலை , அறிவியல் பாடங் 

மாணவர்களுக்குத் தமிழிலேயே பயிற்றுவிப்பதற்குத் 
தேவையான பயிற்சியைப் பெறுவதற்கு மதுரைப் பல்கலைக் 
கழகமும் சென்னைப் பல்கலைக்கழகமும் ஆண்டுதோறும் எடுத்து 
வரும் பெருமுயற்சியைக் குறிப்பிட்டுச் சொல்ல வேண்டும் . 

வரலாறு , அரசியல் , உளவியல் , பொருளாதாரம் , மெய்ப் 
பொருளியல் , புவியியல் , புவியமைப்பியல் , மனையியல் , கணிதம் , 
யற்பியல் , வேதியியல் , உயிரியல் , வானியல் , புள்ளியியல் , 
விலங்கியல் , தாவரவியல் , பொறியியல் , சட்டம் 
எல்லாத் துறைகளிலும் மூல நூல்கள் , மொழிபெயர்ப்பு நூல்கள் 
என்ற இரு வகையிலும் தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 
வெளியிட்டு வருகிறது . 

இவற்றுள் ஒன்றான கரிம வேதியியல் ( இரண்டாம் புத்தகம் ) 
என்ற இந் நூல் - தமிழ் நாட்டுப் பாட் நூல் நிறுவனத்தின் 
628 ஆவது 

வெளியீடாகும் . கல்லூரித் தமிழ்க் குழுவின் 
சார்பில் வெளியான 35 நூல்களையும் சேர்த்து இதுவரை 663 
நூல்கள் வெளிவந்துள்ளன . இந் நூல் மைய அரசு கல்வி , 


களை 


ஆகிய 


நூல்கள் வெளியிடும் திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது . 

தமிழில் பயிலும் மாணவர்கள் உலக மாணவர்களிடையே 
சிறந்த இடம் பெறவேண்டும் என்பதே நம் குறிக்கோளாகும் . 
கலலூரிகளிலும் பல்கலைக் கழகங்களிலும் , கலையியற் பாடங் 
களையும் , அறிவியற் பாடங்களையும் , தொழில் நுட்ப அறிவுப் 
பாடங்களையும் பயிலுகன்ற மாணவர்கள் அவற்றைத் தமிழில் 
பயிலவேண்டும் என்பதை வலியுறுத்தி வருவதற்குக் காரணம் , 
தமிழறிவு வளரவேண்டும் என்பதைவிட , தமிழ் மக்களின் 
அறிவு ஆற்றல் எளிதாக , விரைவாக வளரவேண்டும் என்பது 

எதிலும் தமிழ் எங்கும் தமிழ் என்ற குறிக்கோளை 
நிறைவேற்ற வேண்டிய கடப்பாடு , தமிழகத்து ஆசிரியப் 
பெருமக்களையும் மாணவர் களையும் சார்ந்ததாகும் . தமிழ் 
நாட்டுப் பல்கலைக் கழகங்களின் பல்வகை உதவிகளுக்கும் 
ஒத்துழைப்புக்கும் நம் மனம் கலந்த நன்றி உரியதாகுக . 

இரா . நெடுஞ்செழியன் 


தான் . 


* 


பொருளடக்கம் 


பக்கம் 


1 


27. அரோமேட்டிக் சேர்மங்கள் 

அறிமுகம்- பென்சீன் --டொலுவீன் - சைலீன் 
சள் - மற்ற முக்கிய ஹைட்ரோ கார்பன்கள் - 
பொது அரோமேட்டிக் பண்புகள் --பென்சீனின் 
பதலீடு ( எலெக்ட்ரான் கவர் , கருகவர் ) -பதி 
லீட்டுத் தொகுதிகளை வழிப்படுத்துதல் - பதி 
லீட்டுத் தொகுதியின் வழிப்படுத்தும் திறம் - 
இரட்டை பதிலீடுகளும் சூழ் நிலைகளும் , 


43 


** 


28. அரோமேட்டிக் ஹால ஜன் சேர்மங்கள் 

அரைல் ஹாலைடுகள் - குளோரோ பென்சீன் 
டொலைல் குளோரைடுகள் - பல் இணை திறன் 
அயோடின் சேர்மங்கள் -- பக்கத் தொடர் பதி 
லீட்டு ஹாலைடுகள் 


* 


1 


62 


29. அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 

நைட்ரோ ஏற்றம் கரணிகள் - நைட்ரோ ஏற் 
றமும் பென் சீனின் நைட்ரோ சேர்மங்களும் 
நைட்ரோ டொலுவீன்கள் ஹாலஜனோ 
நைட்ரோ பென்சீன்கள் -ஃபினைல் நைட்ரோ 
மீத்தேன் அரோமேட்டிக் நைட்ரோ சேர் 
மங்கள் , 


காய 


80 


V. 


30. அரோமேட்டிக் அமீன்கள் 

அமீனோ தொகுதி - ஓரிணை அரோமேட்டிக் 
அமீன்கள் - ஈரிணை அமீன்கள் - மூவிணை அமீன் 

ஓரிணை , ஈரிணை . மூவிணை அமின்க 
ளிடையே வேறுபாடு . 


கள் 


31. டையசோ சேர்மங்கள் 


102 


டைய சோ ஆக்குதல் - டையசோ சேர்மத்தின் 
வினைகள் --- ஆசோ சேர்மங்கள் , 


பக்கம் 


- 


119 


32. சல்ஃபானிக் அமிலங்கள் 

சல்ஃபானே ற்றம் - சல்ஃபானிகள் - அமிலங்கள் 
சல்ஃபனமைடுகள் சல்வனிலிக் 

அயல 
மும் சல்ஃபனிலமைடுவும் . 


130 


33. ஃபீனால்கள் 
மானோ ஹைட்ரிக் ஃபீனால் 

ஃபீனால் -- டை ஹைட்ரிக் 
ஃபீனால் - டிரைஹைட்ரிக் ஃபீனால் -- ஃபீனாலுக் 
கும் ஆல்கஹாலுக்குமுள்ள வேறுபாடுகள் . 


156 


34. அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் , ஆல்டிஹைடு 
கள் , கீட்டோன்கள் , குயினோன் கள் 
அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் - அரோமேட் 

ஆல்டிஹைடுகள் அரோமேட்டிக் கீட் 
டோன்கள் --- குயினோன்கள் . 


டிக் 


206 


.. 


+ 


35. அரோமேட்டிக் அமிலங்கள் 

பென்சாயிக் அமிலம் ஆந்தரனிலிக் அமிலம் 
- சாலிசிலிக் அமிலம் -- ஃபினைல் அசெட்டிக் 
அமிலம் - மாண்டலிக் அமிலம் - சின்னமிக் அமி 
லம் - தாலிக் அமிலங்கள் --அரோமேட்டிக் அமி 
லங்களின் வீரியம் , 


238 


- 


36. பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் அவைகளின் 
வழிப்பொருள்களும் 

விலகிய அமைப்புச் சேர்மங்கள் சுருக்கப் 
பட்ட அமைப்புச் சேர்மங்கள் : நாஃப்தலீன் , 
ஆந்த்ரசீன் , ஆந்த்ரா குயினோன் , அலிசாரின் , 

ஃபினாந்திரின் , ஃபினாந்தரா குயினோன் . 
37. பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 

பிர்ரோல் பிரிடின் குயினோலின் - ஐசோ 
குயினோலின் . 


290 


4 


- 


38. சாயங்கள் 


327 


நிறமும் வேதி அமைப்பும் - சாயம் தோய்த் 
தல் - ஆசோ சாயங்கள் -டிரை ஃபினைல் மீத் 
தேன் சாயங்கள் . 


. 


பக்கம் 


343 


39. அல்கலாய்டுகள் 

அறிமுகம் பிரியன் அல்கலாய்டுகள் : 
கொனைன் , பிப்பரின் , நிக்கோடின் . 


-- 


364 


*40. டெர்ப்பீன் கள் 

அலிஃபாட்டிக் டெர்ப்பீன்கள் ஒற்றை 
வளைய டெர்ப்பீன்கள் --இரட்டை வளைய டெர்ப் 
பீன் கள் . 


4 


1 


381 


HE 


41. வேதியியலில் உயிரியல் பண்புகள் 

ஜீரணித்தலும் என்சைமும் - என்சைம்களு 
கண என்சைம்களும் - வைட்டமின்கள் - ஹார் 
மோன்கள் பாக்டீரியா எதிரிகள் சல்ஃபா 
மருந்துகள் . 


414 


Bibliography 
கலைச்சொற்கள் 


415 


-- 


27. அரோமேட்டிக் சேர்மங்கள் 


( Aromatic Compounds) 


27-1 . அறிமுகம் 

கரிமச் சேர்மங்களைப் பொதுப்படையாக அலிஃபாட்டிக் 
சேர்மம் , அரோமேட்டிக் சேர்மம் என இரு வகைகளாகப் பிரிக் 
கலாம் . அலிஃபாட்டிக் என்ற பெயர் கொழுப்பு அமிலத்தி 
லிருந்து வந்திருந்தாலும் , தற்காலத்தில் திறந்த சங்கிலித் 
தொடர் சேர்மங்கள் யாவும் இவ்வகையைச் சேர்ந்தவையெனக் 
கருதப்படுகிறது . 


அலிஃபாட்டிக் சேர்மங்களைத் தவிர இயற்கைப் பொருள் 
களிலிருந்து அனேக மணமுள்ள சேர்மங்களும் பிசின் வகை 
சேர்மங்களும் கிடைக்கப் பெறுகின்றன . இவை யாவும் இனிய 
மணமுள்ளவைகளாக இருப்பதால் இவைகளை அரோமேட்டிக் 
சேர்மங்கள் என்றழைப்பது வழக்கம் . இவைகளில் அனேக 
சேர்மங்களில் குறைந்தது ஆறு கார்பன் அணுக்களாவது இருக் 
கின்றன . சக அலிஃபாட்டிக் சேர்மங்களைவிட , கார்பனை அதிக 
விகிதத்தில் பெற்றவை அரோமேட்டிக் சேர்மங்களாகும் . 
அரோமேட்டிக் சேர்மங்களை வினைகளுக்குட்படுத்தினால் கடை 
சியில் பென் சீனைச் சேர்ந்த சேர்மங்களே விளைகின்றன . அரோ 
மேட்டிக் சேர்மங்கள் வளையச் சேர்மங்கள் . ஆனால் , அலி 
வளையச் சேர்மங்களின் பண்புகளினும் முற்றிலும் மாறுபட்டது . 


நிலக்கரியைக் காற்றுப்படாமல் 1000 ° C - 1300 ° C வெப்ப 
நிலையில் காய்ச்சி வடித்தால் நான்கு பின்னங்கள் கிடைக்கின் 
றன . அவையாவன - நிலக்கரி வாயு ( coal gas ), நிலக்கரித் தார் 
( coal tar ) , அமோனியா சேர்த்த நீர்மம் , கட்டிக் கரி ( coke ) 
ஆகியன . 


2 


கரிம வேதியியல் 


நிலக்கரித் தாரிலிருந்து இருநூறுக்கும் அதிகமான அரோ 
மேட்டிக் சேர்மங்கள் பிரித்தெடுக்கப் பட்டிருக்கின்றன . அவை 
களில் முக்கியமானவை பென்சீன் , டொலுவீன் , சைலீன் , நாஃப் 
தலீன் , ஆந்தர சீன் போன்ற ஹைட்ரோ கார்பன்கள் , ஃபீனால் 
கிரசால் போன்ற ஃபீனால்கள் , பிரிடீன் , குயினோலின் போன்ற 
கரிமக் காரங்கள் முக்கியமானவை . நிலக்கரித் தாரின் இயைபு 
நிலக்கரியைக் காய்ச்சி வடிக்கும் வெப்ப நிலையையும் நேரத்தை 
யும் பொறுத்ததாகும் . முதலில் நிலக்கரித் தாரிலிருந்து நீரானது 
மெதுவாகச் சூடுபடுத்தி நீக்கப் படுகிறது . பிறகு பின்னக் காய்ச்சி 
வடிக்கப்படுகிறது . நிலக்கரித் தாரின் பின்னக் காய்ச்சலால் 
கிடைத்த பின்னங்கள் : 


பின் 


வெப்ப நிலை 
நெடுக்கம் 


பின்னப் பெயர் 


கன அளவு 
சதவிகிதம் 


னம் 


1 . 


170 ° C வரை 


2. 25 


லேசு எண்ணெய் 

(( light oil) 


2 . 


170--230 ° C 


நடு எண்ணெய் அல்லது 
கார்பாலிக் எண்ணெய் 


7. 5 


8 . 


230-270 ° C 


கன எண்ணெய் அல்லது 
கிரியசோட் எண்ணெய் 


16.5 


4 . 


12 


270-360 ° G பச்சை எண்ணெய் அல்லது 

ஆன்த்ரசீன் எண்ணெய் 
வாலையில் விடப்பட்ட பிட்ச் 


56 
( சுமார் ) 


27-2 பென் சீன் ( Benzene ) 
27 -2 ( a) தயாரிப்பு 

(i ) நிலக்கரித் தாரிலிருந்து : நிலக்கரித்தாரின் முதல் பின்ன 
மான இலேசு எண்ணெய் அடர் சல்ஃபூரிக் அமிலம் , நீர் , 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் , நீர் முதலியவைகளால் 
வரிசைக்கிரமமாகக் கழுவப்படுகிறது . சல்ஃபூரிக் அமிலம் காரச் 
சேர்மமான பிரிட்டீன் , சல்ஃபர் சேர்மமான தயோஃபீன் 
( thiophen ) முதலியவைகளை நீக்குகிறது . ஃபீனாலைச் சோடியம் 
ஹைட்ராக்சைடு நீக்குகிறது . கழுவிய பிறகு இலேசு எண் 
ணெய் மறுபடியும் காய்ச்சி வடிக்கப்படுகிறது . கிடைக்கும் 
பின்னங்களாவன : 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


3 


1 . 


பின் வெப்ப 

பின்னத்திலிருப் 

பெயர் 
னம் நிலை 
110 ° C வரை 90 % பென்சால் 70 % பென்சீன் 

( Bensol ) 24 % டொலுவீன் 

( சிறிது 

சைலீன் 
110-140 ° C சைலீன் 

தூய சைலீன் ( Xylene ) 
8 . 140-170 ° C பென்சைன் 

( Benzine) 9160 
லது நாஃப்தா சைலீன் , கியுமீன் முதலி 
கரைப்பான் 

யன , 
( soivent 

naphtha ) 


- 


(ii ) பெட்ரோலியத்திலிருந்து 

பெட்ரோலியம் பின்னத்திலடங்கிய நாஃப்தா , கிரோசின் , 
வாயு எண்ணெய் , முதலியவைகளை ஆவியாக்கி 650 ° C- ல் வைக் 
கப்பட்டுள்ள காப்பர் வினைவேக மாற்றியின் மீது செலுத்தினால் 
ஹைட்ரஜன் நீக்கம் , வளையமாக்கல் , வெப்பச் சிதைவு {pyroly 
sis ) முதலியவை நிகழ்ந்து 90 சதவிகிதம் வரை பென்சீன் ,, 
டொலுவீன் , எத்தில் பென்சீன் , ( -சைலீன் , 

P-சைலீன் 
முதலியவையடங்கிய அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் 
களின் கலவையாக மாற்றமடைகிறது . 
(iii ) அலிஃபாட்டிக் சேர்மங்களிலிருந்து 

( அ ) அசெட்டிலீன் வாயுவைப் பழுக்கக் காய்ச்சிய குழாயின் 
வழியே , தகுந்த வினைவேக மாற்றியின் முன்னிலையில் , செலுத் 
தினால் மூன்று அசெட்டிலீன் மூலக்கூறுகள் சேர்ந்து பலபடி 
யாகி ஒரு மூலக்கூறு பென்சீனைக் கொடுக்கிறது . 


3HC = CH 


அசெட்டிலீன் பென்சின் . 
( ஆ ) அசெட்டோனை சல்ஃபூரிக் அமிலத்துடன் சேர்த்துச் 
சூடுபடுத்தினால் குறைந்த விளைச்சலில் மெசிட்டிலீன் ( Mesity 
lene ) என்ற சேர்மம் கிடைக்கிறது . இது 1 , 3 , 5 டிரை மெத் 
தில் பென்சீன் ஆகும் . 


Hgc 


CH3 


HgSo4 


3 ( cH , ), co 


" 0 " 


+ 3H20 ( 25 % ) 


CHS 
மெசிட்டிலீன் 


அசெட்டோன் 


CH2 


+ 


CH2 


( ஆ ) சூடுபடுத்திய சின்க்கின்மீது 
4 

கரிம வேதியியல் 
( இ ) டியல்ஸ் - ஆல்டர் வினையால் பியூட்டாடையீன் குரோட் 
டானிக் அமிலத்துடன் சேர்ந்து பென்சீன் வழிப் பொருளைக் 
கொடுக்கிறது . 

CH2 
CH CH.CH3 

HC 

CH.CH3 
| 

| 
CH CH.COoH 

HC CH.COOH 
1 . 
CH2 குரோட்டானிக் 

அமிலம் 
பியூட்டாடையீன் 

( ஈ ) சிட்ராவ் என்ற திறந்த சங்கிலித் தொடர் டர்ப்பீன் 
ஆல்டிஹைடு , நீர்த்த சல்ஃபூரிக் அமிலமும் பொட்டாசியம் 
பைசல்ஃபேட்டும் சேர்ந்த கலவையுடன் வினை புரிந்தால் 
சைமீன் ( Cymene ) என்ற அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன் 
விளை கிறது . 

( iv ) மற்ற அரோமேட்டிக் சேர்மங்களிலிருந்து 

( அ ) சோடியம் பென்சோவேட்டை சோடா சுண்ணாம்புடன் 
( soda lime ) சேர்த்துக் காய்ச்சி வடித்தால் பென்சீன் விளை கிறது . 

C.H. COONa + NaOH --+ C.E . + Na , CO3 
சோடியம் 

பென்சீன் 
பென்சோவேட் 

ஃபீனால் ஆவியைச் 
செலுத்தினால் ஃபீனால் ஒடுக்கப்பட்டு பென் சீனைத் தருகிறது . 


-கை 


C , H , OH + Zn - 
ஃபினால் 


CH , + Zno 
பென்சீன் சின்க் ஆக்சைடு 


( இ ) கிரிகினார்டு வினைப் பொருளான ( Grignard reagent ) 
ஃபினைல் மெக்னீசம் புரோமைடுவுடன் நீர் வினைபுரிந்து பென் 
சீன் உண்டாகிறது . 


H8O 


--- 


C.H , + Mg ( OH ) Br 


உலர்ந்த 
C ,H ,Br + Mg -- C , H Mg Br 

ஈதர் ஃபினைல் 

மெக்னீசியம் 
புரோமைடு 


4 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


( ஈ ) பென்சீன் டைய சோனியம் குளோரைடுவை ஆல்கஹா 
லுடன் சேர்த்துக் கொதிக்கவைத்தால் பென்சீன் உண்டாகிறது 


C , H , N2 Cl + Cz H , OH ---- CH , + CH ) CHO + HCl + N , 
பென்சீன் 
டைய சோனியம் 
குளோரைடு 


27-2 ( b ). பென் சீனின் பண்புகள் 


(i ) பௌதிகப் பண்புகள் 

நிறமற்ற நீர்மம் . கொதி நிலை 80.4 ° C . உருகு நிலை 5.5 ° C . 
அடர்த்தி எண் 0.83 . ஆல்கஹாலிலும் ஈதரிலும் கரையும் . 
நீரில் மிகச் சிறிய அளவில் கரையும் தன்மையது . அயோடின் , 
பிசின் , மெழுகு , கரிமச் சேர்மங்களுக்குக் கரைப்பானாகப் பயன் 
படுகிறது . புகையுடன் எரியும் தன்மையது . எளிதில் தீப்பற்றிக் 
கொள்ளும் மணமுடையது . 


( ii ) வேதிவினைகள் 


( அ ) ஒடுக்கம் (Reduction ) 

இம் முறையில் ஹைட்ரஜன் வாயு நிக்கல் வினை வேக 
மாற்றியின் முன்னிலையில் பயன்படுத்தப் படுகிறது . இதற்கு 
சபாட்டியர் - சென்டரன் ( Sabatier and Senderen ) முறை எனப் 
பெயர் . முதலில் ஹைட்ரஜன் சேர்க்கைக்குத் தடங்கல் ஏற்படி 
னும் வினை துவங்கிய பிறகு வேகமாகச் செல்லுகிறது . 


( + + + ); 


பென்கே 


டைஹைட்ரோ 
பென்சின் அல்லது 
சைக்ளோறெல்சா 


He 
டைட்ராறை 
பரோபென்சின் 
அல்லது சைக் 
எனா றெக்கின் 


ஹெக்சாஹைட்ரோ 
பென்சீன் அல்லது 
சைக் இளா றெக் சேன் . 


o 


( ஆ ) ஆக்சிஜன் ஏற்றம் ( Oxidation ) 

அறை வெப்ப நிலையில் பர்மாங்கனேட்டின் காரக் கரை 
சலோ குரோமிக் அமிலமோ பென் சீனை ஆக்சிஜனேற்றம் 


கரிம வேதியியல் 


செய்வதில்லை . உயர் வெப்ப நிலையில் , பென்சீன் ஆவி , காற்றால் 
வனாடியம் பென்டாக்சைடு ( Vanadium pentoxide ) வினை வேக 
மாற்றியின் முன்னிலையில் ஆக்சிஜனேற்றம் செய்யப்பட்டு மெலி 
யிக் நீரிலியைத் தருகிறது . 


2 


902 


CH - CO 
21 / 
CH = co 


+ 4C02 + 4 H2O 


1 


பென்சீன் 

மெலியிக் நீரிலி 
( இ ) ஓசோன் பகுப்பு ( Ozonalysis ) 

ஓசோன் ஒலிஃபின் பிணைப்பைக் கண்டுபிடிக்கப்பயன்படும் 
சேர்மம் . பென்சீன் மூலக்கூறுடன் சேர்ந்து மும்மை ஓசோ 
னைடு (tri ozonide ) என்ற சேர்மத்தைக் கொடுக்கிறது . மும்மை 
ஓசோனைடை ஓடுக்கிப் பிறகு நீராற் பகுத்தால் மூன்று கிளை 
யாக்சால் ( glyoxal ) மூலக் கூறுகள் கிடைக்கின்றன . 


| 


H 


+ 303 


--- 


ஒடுக்கம் + 
நீராற் பகுப்பு 


CHO 
3 . + 3 H20 

CHo ) 
கிளையாக்சால் 


C 


பென்சீன் 


சோன் 


to - d 


மும்மை 

ஓசோனைடு 
( ஈ ) ஹாலஜன் கூட்டு 

புற ஊதா ஒளியில் ஒரு மூலக்கூறு பென்சீன் . ஆறு குளோ 
ரின் அணுக்களுடன் கூட்டுச் சேர்ந்து C , H ; CI , என்ற சேர்மத் 
தைக் கொடுக்கிறது . இதில் ஒன்பது முப்பரிமாண மாற்றியங்கள் 
( stereo isomers ) உண்டு . -- மாற்றியம் முக்கியமானது . இது 
காமெக்சேன் ( gammexane ) அல்லது 666 என்ற பெயரில் பூச்சிக் 
கொல்லியாகப் பயன்படுகிறது . K , B , 7 , 8 ... என்ற ஒன்பது 
மாற்றியங்களில் இதுவே குறைந்த 

விளையும் 
மாற்றியமாகும் . காமெக்சேன் மூலக்கூறில் அருகிலுள்ள 
மூன்று குளோரின் அணுக்கள் அச்சுவாட்டத்திலும் ( axial ) 
மற்ற மூன்று குளோரின் அணுக்கள் குறுக்குத் திசையிலும் 
( equatorial) இருக்கின்றன . அமைப்பைக் கீழே காண்க . 


அளவில் 


H 


( a ), c2 


--H 


காமெக்சேன் 

666 


( e ) c 


( ance , H 


-H 


a- அச்சு 
வாட்டம் 
e- குறுக்குத் 
திசை 


L ( 4 ) 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


( உ ) ஹாலஜன் பதிலீடு 

பென்சீன் சேர்மம் குளோரின் அல்லது புரோமினுடன் , 
ஹாலஜன் ஏற்றம் கரணியான ( Halogen carrier ) இரும்பு 
அல்லது அலுமினியம் குளோரைடு அல்லது அயோடின் முன் 
னிலையில் வினைபுரிந்து பதிலீட்டுச் சேர்மத்தைக் கொடுக்கிறது . 


Fe > 


BP 


+ Br2 


* 


பென்சீன் 


புரோமோ 
பென்சீன் 


( ஊ ) நைட்ரோ தொகுதி ஏற்றம் ( Nitration ) 

அடர்ந்த நைட்ரிக் அமிலமும் அடர்ந்த சல்ஃபூரிக் அமில 
மும் சேர்ந்த கலவையைக் கலவை அமிலம் ( mixed acid ) என்பர் . 
இக் கலவை அமிலம் பென்சீனை நைட்ரோ பென்சீனாக மாற்று 
கிறது . 


H2504 


+ HNOS 


( ) " 


+ HO 


+ 


பென்சீன் 


நைட்ரோ 
பென்சீன் 


( எ ) சல்ஃபான் தொகுதி ஏற்றம் ( Sulphonation ) 

புகையும் சல்ஃபூரிக் அமிலம் அல்லது ஓலியம் ( Oleum ) 
பென் சீனுடன் வினை புரிந்து பென்சீன் சல்ஃபானிக் அமிலம் 
என்ற அமிலத்தைக் கொடுக்கிறது . 


O 


+ S03 


அடர் H2S04 


Se2 OH 


- 


பென்சீன் 


பென்சீன் 
சல்ஃபானிக் 
அமிலம் 


ICO 


கரிம வேதியியல் 


( ஏ ) ஃபிரைடல் - கிராஃப்ட்ஸ் வினை ( Friedel and Crafts reaction ) 

பென்சீன் , கிளர்வுள்ள ஹாலஜனைக் கொண்ட சேர்மங்கள் 
ளுடன் , நீரற்ற அலுமினியம் குளோரைடுவின் முன்னிலையில் 
சேருகிறது . இம்முறையால் பென்சீனிலிருந்து டொலுவீனைப் 
பெறலாம் . 


+ 

மெத்தில் 
பென்சீன் 

குளோரைடு 


-CH3 


Q 


( ர 


டொலுவீன் 


( ஐ ) காட்டர்மன் --கோச் தொகுப்பு ( Gattermann - Koch Synthe 

sis ) 

பென்சீனை ஈதர் அல்லது நைட்ரோ பென்சீனில் கரைத்துக் 
கொண்டு , அதன் ஊடே கார்பன் மானாக்சைடு , ஹைட்ரஜன் 
குளோரைடு சேர்ந்த வாயுக் கலவையை , மெதுவாக அலுமினி 
யம் , புரோமைடு , சிறிதளவு கூப்ரஸ் குளோரைடு கலந்த 
கலவை வினை வேக மாற்றியின் முன்னிலையில் செலுத்தினால் 
பென்சால்டிஹைடு விளைகிறது . 


Hel + ALBS 

CHO 
for CO 

Co2 ca 

கார்பன் 
பென்சீன் மானாக்சைடு 

பென்சால்டிஹைடு 


Q 


( ஓ ) உலோக ஏற்றம் 

பென்சீனைக் கார உலோக அல்க்கைலுடன் சேர்த்துச் சூடு 
படுத்தினால் உலோக ஃபினைல் கிடைக்கிறது . 


--- 


C. H + C , E , Na 
பென்சீன் சோடியம் 

அல்க்கைல் 


CH , Na + C , He 
சோடியம் ஈத்தேன் 
ஃபினைல் 


புரோமோ பென்சீனின் சைலீன் கரைசலைச் சோடியம் ரசக் 
கலவையுடன் சூடுபடுத்தினால் மெர்குரிக் டைஃபினைல் விளை 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


கிறது . மெர்குரிக் அசெட்டேட்டுடன் சூடுபடுத்தினால் ஃபினைல் 
மெர்குரிக் அசெட்டேட்டு ( C.E .-- HgO CO CH , ) கிடைக்கிறது . 


2C , H , Br + 2 Na / Hg 
புரோமோ 

சோடியம் 
பென்சீன் ரசக் கலவை 


-- ( C.H. ) , Hig + 2NaBr 

மெர்குரி 
டைஃபினைல் 


( ஓ ) பென் சீனின் வெப்பச் சிதைவு (Pyrolysis ) 

பென்சீன் ஆவியைப் பழுக்கக் காய்ச்சிய இரும்புக் குழாய் 
வழியாகத் தகுந்த வினை வேக மாற்றியின் முன்னிலையில் செலுத் 
தினால் பைஃபினைல் சேர்மம் கிடைக்கிறது . 

முறை 
தொழில் துறையில் பைஃபினைலை அதிக அளவில் தயாரிக்கப் 
பயன் படுகிறது . 


சூடு படுத்து 


2 


பென்சீன் 


பைஃபினைல் 
( Biphenyl) 


27-3 , டொலுவீன் C. H , CH3 


பென்சீனின் படி வரிசையில் அடுத்த சேர்மம் டொலுவீன் . 


27 - 3. ( a ) தயாரிப்பு முறைகள் 

( i ) நிலக்கரித் தாரிலிருந்து கழுவப்பட்ட இலேசு எண் 
ணெயை 110 ° C வரை காய்ச்சி வடித்துப் பெற்ற 90 சதவிகித 
பென்சாலில் 24 சதவிகிதம் பொலுவீன் இருக்கிறது . இதை 
பின்னக் காய்ச்சி வடித்தல் முறையால் பிரிக்கலாம் . 


( ii ) ஃப்ரைடல் கிராப்ட்ஸ் வினை 


இவ் வினையில் பென்சீன் வளையத்தில் அல்க்கைல் தொகுதி 
யானது வினைவேகமாற்றியின் உதவியால் புகுத்தப்படுகிறது . 
அரோமேட்டிக் வளையத்தின் எலெக்ட்ரான் கவர் பதிலீடாகும் 


" 


AI CI3 
C , H + CH , C1 
பென்சீன் மெத்தில் 

குளோரைடு 


Ca H , CH, + HCl 
டொலுவீன் 


16 


கரிம வேதியியல் 


டை 


பயன்படும் வினைவேக மாற்றிகள் இரு வகைப்படும் . ( 1 ) லூயி 
அமிலங்களான ஹாலைடுகள் AICIg , BF ,, FeClz , SnCl , ZnCi, 
முதலியன . ( 2 ) புரோட்டான் அமிலங்களான HF H2 SO ,, H , PO, 
முதலியன . இருப்பினும் அலுமினியம் குளோரைடே இவ் வினை 
யில் அதிகமாகப் பயன் படுத்தப்படுகிறது . நைட்ரோ பென்சீன் 
அல்லது கார்பன் 

சல்ஃபைடை. கரைப்பானாகப் பயன் 
படுத்துகிறார்கள் . அல்க்கைல் ஹாலைடுகளுடனிருக்கும் தொகுதி 

விணையாக விருந்தால் சுலபமாகவும் , ஈரிணைத் தொகுதியாக 
விருந்தால் சற்று மெதுவாகவும் , ஓரிணைத் தொகுதியாக விருந் 
தால் அதைவிட மெதுவாகவும் வினை புரிகிறது . ஹாலைடுகளில் 
RF > RCI > RBr > RI என்ற வரிசையில் வினை நடக்கிறது . 
மானோ அல்க்கைல் தொகுதியுடன் பல் அல்க்கைல் தொகுதி 
களும் கிடைப்பதால் அதைத் தடுத்த மானோ அல்க்கைல் பென் 
சீனை அதிக அளவில் கொடுக்க நைட்ரோ பென்சீன் கரைப் 
பானே சிறந்தது , அல்லது சிறிதளவு ஈதரைச் சேர்க்கலாம் . 


வழிமுறை : ஓரிணை ஆல்டிஹைடுகளின் வினையை , பிரவுன் 
( BrOWD ) என்ற விஞ்ஞானியும் அவரைச் சேர்ந்தவர்களும் 
1953 ஆம் ஆண்டில் , இரு மூலக்கூறு கருகவர் பதிலீட்டு வினை 
( SN ) எனக் காட்டினர் . இதன்படி இடை நிலைத் தன்மை மாறு 
நிலையையுடைய (transition state ) அணைவுச் சேர்மம் ஒன்று 
உண்டாகிறது . 


- 


Aect , 


CHzcal 


CH₃cl + Alcl3 
CHyd - Atc& s + cghs - H 

பென்சீன் 
CHz CH ; + He2 + ALce > -- 
டொலுலின் 


forc ]® nass 


(iii ) கிரிக்னார்டு வினை ( Grignard reaction ) 

ஃபினைல் மெக்னீசியம் புரொமைடை மெத்தில் அயோ 
டைடுடன் உலர்ந்த ஈதர் கரைப்பானில் வினைபுரியச் செய்து 
கிடைத்த விளைபொருள் டொலுவீனாகும் . 


CH , Mg Br + CH : 1 --- > C H • CH + Mg BrI 
ஃபினைல் மெக்னீசியம் மெத்தில் டொலுவீன் 

புரோமைடு அயோடை 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


ii 


( iv) வுர்ட்ஸ் -ஃபிட்டிக் வினை 
ஈதர் கரைசலிலுள்ள 

பென் சீனின் ஹாலஜன் வழிப் 
பொருளை , அல்க்கைல் ஹாலைடு , சோடியம் முதலியவைகளுடன் 
சேர்த்துப் பல மணி நேரங்கள் சூடுபடுத்தினால் பென் சீனின் படி 
வரிசைப் பொருள்களைப் பெறலாம் . 

உலர்ந்த 
C.H , Br + CB , Br + 2Na 

CH, CH3 + 2 NaBr 
புரோமோ மெத்தில் 

ஈதர் டொலு வீன் 
பென்சீன் புரோமைடு 


27-3 ( b ) டொலுவீனின் பண்புகள் 
( i ) பௌதிகப் பண்புகள் 

நீர்மம் . கொதி நிலை 110 ° C . அடர்த்தி எண் = 0.887 ( 20 ° C ) . 
நீரில் கரையாது . ஈதர் , ஆல்கஹால் , பெட்ரோல் , பென்சீன் 
முதலிய கரிம கரைப்பான்களில் சுலபமாகக் கரையும் . மணத்தில் 
பென்சீனை ஒத்தது . பாஸ்பரஸ் , கந்தகம் , அயோடின் முதலிய 
வற்றைக் கரைக்கும் தன்மையது . 


பென்சீனின் பண்புகள் சிலவற்றையும் மெத்தில் தொகுதி 
யின் பண்புகள் சிலவற்றையும் கொடுக்கிறது . 


சாயங்கள் , மருந்துகள் , சாக்கரின் முதலிய சேர்மங்களைத் 
தயாரிக்கப் பயன் படுகிறது . 


( ii ) வேதிப் பண்புகள் 

டொலுவீனுடைய இரு முனை திருப்பு திறம் 0 • 4D ஆகும் . 
வளையத்தின் மீது எதிர்மின் சுமையும் மெத்தில் தொகுதி மீது 
நேர்மின் சுமையும் உடையது . முனைவு கொள்வதற்குக் காரணம் 
ஃபினைல் தொகுதி அதிக எலெக்ட்ரான் கவர் தன்மையுடையதே 
யாகும் . 

8 
CH 


காரக் 


( அ ) ஆக்சிஜனேற்றம் 
பொட்டாசியம் பர்மாங்கனேட்டின் 

கரைசலும் , 
குரோமிக் அமிலமும் டொலுவீனை பென்சாயிக் அமிலமாக 
மாற்றுகிறது . 


கிறது . இது ஒரு தனி chain ) ஹைட்ரஜனைப் 
12 

கரிம வேதியியல் 
[ 0 ] 
C , H , CH3 ---+ CH, COOH 
டொலுவீன் பென்சாயிக் 

அமிலம் 
இவ் வினை மானோ அல்க்கைல் வழிப் பொருள் யாவற்றிற்குமே 
பொதுவானது . 

குரோமைல் குளோரைடு டொலுவீனை பென்சால்டிஹை 
டாக மாற்றுவது குறிப்பிடத் தக்கது . 
( ஆ ) ஆக்சிஜன் ஒடுக்கம் ( Reduction ) 

டொலுவீனை ஹைட்ரஜனால் நிக்கல் வினை வேக மாற்றியின் 
முன்னிலையில் ஒடுக்கினால் மெத்தில் சைக்ளோ ஹெக்சேன் 
கிடைக்கிறது . 

Ni 

H 
டொலுவீன் 

மெத்தில் சைக்ளோ 

ஹெக்சேன் 
( இ ) குளோரின் ஏற்றம் ( Chlorination ) 

பத்துத் தொடர் பதிலீடு : புற ஊதா ஒளிக் கதிர்கள் முன் 
னிலையில் , வினை வேக மாற்றிகள் இல்லாதபொழுது , குளோரின் 

உறுப்பு வினையாகும் . 


CH3 


H2 A 


He 


LCH3 


+ 3H2 


( 


He 
, 


H2 


C1 , --- 2 CI 

தனி உறுப்பு 
CHCH + Cl . CH , CH , + HCI 
டொலுவீன் 

பென்சைல் 

தனி உறுப்பு 
C : H , CH ? + C1 , + C , H , CH , Cl + Cl . 

பென்சைல் 
குளோரைடு 


13 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


இது ஒரு சங்கிலித் தொடர் வினையாகும் . புள்ளி எலெக்ட்ரானைக் 
காட்டுகிறது . அதிக அளவு குளோரினிருந்தால் மற்ற பக்கத் 
தொடர் ஹைட்ரஜன் அணுக்களும் பதிலீடு செய்யப்படும் . 


Cl. Cl , 

Cl2 
CH , CH3---+CH , CH , Cl - C , H , CHCl2--- C , H , CCle 
பென்சைல் 

பென்சால் 
டொலுவீன் 

பென் சோ 
ளோரைடு ளோரைடு 

டிரை 
குளோரைடு 


வளைய பதிலீடு : மெத்தில் தொகுதி ஓர் எலெக்ட்ரான் 
கொடுப்பியாகையால் டொலுவீனில் பென்சீன் வளையத்தின் 
எலெக்ட்ரான் அடர்த்தி அதிகமாகிவிட்டது . ஆகையால் , 
டொலுவீன் எலெக்ட்ரான் கவர் பதிலீடுகளுடன் பென் சீனை 
விட வேகமாக வினை புரியும் . குளோரினேற்றம் ஓர் எலெக்ட் 
ரான் கவர் பதிலீடு . ஆகையால் , ஹாலஜன் ஏற்றும் கரணி 
களான அயோடின் அல்லது ஃபெர்ரிக் குளோரைடின் முன் 
னிலையில் சுலபமாக ஆர்த்தோ - பாரா - குளோரோ டொலு வீன் 
சேர்மங்களைக் கொடுக்கிறது . 


CH3 


CH3 


CH3 


+ , 


டொலுவீன் 


0 - குளோரோ 
டொலுவீன் 


P-குளோரோ 
வடாலுவீன் 


( ஈ ) நைட்ரோ தொகுதி ஏற்றம் 

டொலுவீன் நைட்ரிக் அமில - கந்தக அமிலக் கலவையுடன் 
30 ° C- ல் வினை புரிந்து , ஆர்த்தோ - பாரா- நைட்ரோ டொலு 
வீன்களைக் கொடுக்கிறது . வெப்ப நிலையை அதிகரித்தால் 
ஒன்றுக்கு மேற்பட்ட நைட்ரோ தொகுதிகள் பென் சீன் வளை 
யத்தில் பதிலீடு செய்யப்படுகின்றன . 


Ch ; 


CHE 


CH3 


அடர் 


HRO3 


NO 


+ 
அடர் Has04 

230 % 


- நைட்ரோ 
டொலின் 


N02 
P. நைட்ரோ 


டொலுவீன் 


டொலுவின் 


14 


கரிம வேதியியல் 


( உ ) சல்ஃபான் தொகுதி ஏற்றம் 

டொலுவீனைப் புகையும் கந்தக அமிலத்துடன் அறை வெப்ப 
நிலையில் வினை புரியச் செய்தால் ஆர்த்தோ - , பாரா - டொலு 
வீன் 

சல்ஃபானிக் அமிலங்கள் கிடைக்கின்றன . புகையும் 
கந்தக அமிலத்திற்குப் பதில் சூடான கந்தக அமிலத்தைப் பயன் 
படுத்தலாம் . வெப்ப நிலை அதிகரித்தால் அதிக சல்ஃபானிக் 
தொகுதிப் பதிலீடுகள் வளையத்திலேற்படும் . 


CHE 


GHE 


புகையும் H2SO4 


CHS 

SO2OH 


அறைவெப்பநிலை 


டொலுவீன் 


0 - டொலுவின் 
சல்ஃபானக் 
அமிலம் 


SO20N 
- டொலுவீன் 
சல்போனிக் 
அமிலம் 


27-4 . சைலீன்கள் ( Xylenes ) C , H , (CH ) 2 

படி வரிசையில் டொலுவீனுக்கு அடுத்தது சைலீன் ஆகும் . 
இவற்றில் மூன்று ஐசோமர்கள் உண்டு. 0 - சைலின் , m- சைலீன் 
P- சைலீன்கள் . எத்தில் பென்சீளையும் இதற்கு ஐசோமராகக் 


கருதலாம் . 


CH 


CH₃ 


CH 

CH , 


CH3 


JP- சைலீன் 


CHS 


0 - சைலீன் 


m- சைலீன் 


பா 


இவை 


A1 


27-4 . ( a ) தயாரிப்பு 

( i ) நிலக்கரித் தாரிலிருந்து கிடைக்கும் இலேசு எண்ணெ 
யின் பகுதியாக அதிக அளவு m- சைலீனும் குறைந்த அளவில் 
0- . P- சைலீன்களும் கிடைக்கின்றன . 

பென்சீன் , 
டொலுவீன் முதலியவைகளுடன் 

கலந்து கிடைப்பதால் 
பின்னக் காய்ச்சி வடித்தல் முறையால்தான் பிரிக்க முடியும் . 
0 - சைலீனின் கொதி நிலை 142 ° C , m- சைலீனின் கொதிநிலை 
139 °, p- சைலீனின் கொதிநிலை 137° C . இந்த மூன்று கொதி 
நிலைகளும் மிகவும் நெருக்கமாகவிருப்பதால் வேதியியல் முறை 
யாலேயே இவைகளைப் பிரிக்க முடியும் . 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


15 


( ii ) வுர்ட்ஸ் - ஃபிட்டிக் முறை 

இம் முறையால் வேண்டிய சைலீனைத் தொகுக்கலாம் . 
வேண்டப்பட்ட ஐசோமருக்குத் தகுந்த புரோமோ டொலுவீ 
னுடன் மெத்தில் புரோமைடை சோடியத்தின் முன்னிலையில் 
ஈதர் கரைசலில் வினைபுரியச் செய்தால் சைலீன் கிடைக்கிறது . 
0 - சைலீன் வேண்டுமானால் -புரோமோ 

டொலுவீனை 
எடுத்துக்கொள்ள வேண்டும் . m- சைலீன் வேண்டுமென்றால் 
m- புரோமோ டொலுவீனை எடுத்துக் கொள்ள 

வேண்டும் . 
p- சைலீன் வேண்டுமென்றால் -புரோமோ டொலுவீனை எடுத்து 
வினைபுரிய வேண்டும் . 


CH₃ 


CHS 


Br 


CH3 


+ CH3 ++ 


2NA 


+ Naer + NaI 


0 - சைலீன் 


0 - புரோமோடொலுவீன் 


( ii ) ஃபிரைடல்- கிராஃப்ட்ஸ் வினை 
இவ் வினையால் m- சைலீன் 

ஒன்றே கிடைக்கிறது . 
P- ஐ சோமர் மிகச் சிறிய அளவில் அத்துடன் கிடைக்கிறது . 


CH3 


CH3 


+ CHECA 


Alk c& s , 


( 


CH₂ 


& Hal 


m - சைலீன் 


( iv ) m- சைலீன் 

m . சைலீனை மாத்திரம் மெசிட்டிலீனிலிருந்து ( Mesitylene ) 
கிடைக்கப்பெறலாம் . 


மெசிட்டீலீனைச் சாதாரண அடர்வுள்ள நீர்த்த நைட்ரிக் 
அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் மெசிட்டிலீன் 
அமிலம் கிடைக்கிறது . 

அதைச் சோடாச் 

சுண்ணாம்புடன் 
காய்ச்சி வடித்தால் m- சைலீன் கிடைக்கிறது . 


CH : 


CH. 


Ich s 


CHy 

சோடாச் சுண் 
HclicooR ஐம்பு 4 
மெசிட்டிலினிக் 
அமிலம் 


H. 


ஜெசிட்டிலின் 


m- சைவின் 


16 . 


கரிம வேதியியல் 


27-4 . ( b ) சைலீன்களின் பண்புகள் 

( i ) பௌதிகப் பண்புகள் 


நிறமற்ற நீர்மங்கள் டொலுவீனைப் போன்ற பண்புகளை 
யுடையவை . சாயங்கள் தயாரிக்கவும் , வைட்டமின் B , 
தொகுக்கவும் சைலீன்களைப் பயன்படுத்துகின்றனர் . பெட் 
ரோலில் கலந்து எரிபொருளாகவும் பயன் படுத்த உதவுகிறது . 


( ii ) வேதிப்பண்புகள் 

நீர்த்த நைட்ரிக் அமிலமும் , பர்மாங்கனேட்டு கரைசலும் 
சைலீனிலுள்ள மெத்தில் தொகுதிகளைக் கார்பாக்சில் தொகுதி 
களாக ஆக்சிஜனேற்றம் செய்கின்றன . 0 - சைலீன் , தாலிக் 
அமிலத்தையும் , 2 - சைலீன் , ஐசோ தாலிக் அமிலத்தையும் , 
p- சைலீன் , டெரித்தாலிக் அமிலத்தையும் கொடுக்கின்றன . ஒரு 
மெத்தில் தொகுதி மாத்திரம் ஆக்சிஜனேற்றம் செய்யப் 
பட்டால் சைலீன் ஐசோமரைச் சார்ந்த டொலுயிக் அமிலத் 
தைப் பெறலாம் . 


COOH 


CooH 


|| 


COOH 

Ccos 
தாலிக் அமிலம் 


CoOHI 


டெரிதாலிக் அமிலம் 


COOH 
இசோதாலிக் அமிலம் 

COON 
CAS 


CH3 


COOH 

COOH 


CHE 


-சைவின் 


0 - டொலுயிக் அமிலம் 


தாலிக் அமிலம் 


சார்ந்த 


மற்ற 


முக்கிய 


ஹைட்ரோ 


27-5 . பென் சீனைச் 

கார்பன்கள் 


( i ) மெசிட்டிலின் ( Mesitylene ): இது ஒரு நீர்மம் . கொதிநிலை 
164 ° C . மெத்தில் அசெட்டிலீனை ( புரோப்பைன் ) பழுக்கக் 
காய்ச்சிய இரும்புக் குழாய் வழியாகச் செலுத்தினால் மெசிட் 
டிலீன் கிடைக்கிறது . 


CH3 


3CH3 - C = CH 


பலபடி 4 , 

யாதல் 
மெத்தில் அசெட்டிலீன் 


H3C 

СН3 
மெசிட்டிலீன் 


HEVccom | 
அரோமேட்டிக் சேர்மங்கள் 

17 
நீருடன் கலந்த நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் 
செய்யப்பட்டு டிரை மெசிக் அமிலத்தைக் கொடுக்கிறது , 
CH , 

CH3 
[ o ] | 

[ o ] 

HOOC 
CH3 

cooH 
மெசிட்டிலீன் மெசிட்டிலிகரிக் 

யூரிட்டிக் அமிலம் 
அமிலம் 

அமிலம் 


CHI 


COOH 


(Aloon 


Hooc 


13 


டிரைமெசிக் 


( ii ) ஸ்டைரீன் ( Styrene )CH , CH = CH , 

தனை வயனைல் பென்சீன் அல்லது ஃபினைல் எத்திலீன் 
என்று கூறலாம் . இது நிலக்கரி தாரில் கிடைக்கிறது . 
இது ஒரு நீர்மம் , கொதி நிலை 145 ° C . பல நாட்கள் வைத்தி 
ருந்தலோ , சூடுபடித்தினாலோ , பலபடியாகி மெட்டாஸ்டைரீன் 
( metastyrene ) என்ற திண்மத்தை கொடுக்கிறது .. ஹைட்ரோ 
குயினாலைச் சிறிதளவுச் சேர்த்தால் பலபடி ஆவது தடைபடு 
கிறது . இரட்டைப் பிணைப்பு இருப்பதால் அடைபடாத சேர்மத் 
துக்கான வினைகளைக் கொடுக்கிறது . ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
பென்சாயிக் அமிலத்தைக் ( C.H , COOH ) கொடுக்கிறது . 
ஸ்டைரீன் பிளாஸ்டிக் செய்ய பெரிதும் பயன்படுகிறது . 
எத்தில் பென்சீனிலிருந்து பெருமளவில் கீழ்க்கண்டவாறு 
தயாரிக்கலாம் . 


எத்தில் பென்சீன் 


+ CH = CHE 

627201 
பென்சீன் 

ALcz 95 
CHE.CH 

A2,03 
700 ° C 


CHs - CH = CH2 + H2 

ஸ்டைரீன் 


(iii ) கியூமின் ( Cumene ) CH ; -CH ( CH , ) , 

ஐசோ புரோப்பைல் பென் சீனாகும் . - இதை ஃபிரைடைல் 
கிராப்ட்ஸ் வினையால் பென்ஸினுடன் I- புரொப்பைல் குளோ 
ரைடுவை அதிக வெப்ப நிலையில் வினைபுரியச் செய்து பெறலாம் 
O ° C மேல் ஃபிரைடல் கிராஃப்ட்ஸ் வினையில் n- புரோப்பைல் 
தொகுதியானது ஐசோ புரொப்பைல் தொகுதியாக மாற்ற 
மடைந்து பிறகு வளையத்தில் புகுகிறது . இது நிறமற்ற நீர்மம் , 
கொதி நிலை 152 ° C . ஆக்சிஜனேற்றம் செய்தால் பென்சாயிக் 
அமிலம் கிடைக்கிறது . சுலபமாக நைட்ரோ தொகுதி ஏற்றமும் 
நடை பெறச் செய்யலாம் . 

2 


18 


கரிய வேதியியல் 


Al d 3 


CH (CH3 ) 2 


TICKE#4); 


gh CH₂ CH₂ CH₂el 

அறைவெப்பநிலை 
பென்சின் 

1 - புரொப்பைல் 
குளோரைடு 


கியூமீன் 


( iv ) சைமீன் ( Cymene ) 

டாப்பென்ட்டைன் எண்ணையை சூடுபடுத்தினால் 
கிடைக்கிறது . கிராம்பு தைலத்திலிருக்கிறது . இதை பாரா 
மெத்தில் கியூமின் அல்லது p மெத்தில் ஐசோ புரொப்பைல் 
பென்சீன் எனலாம் . p- புரோமோ 

புரோப்பைல் 
பென் சீனை மெத்தில் அயோடைடுவுடனும் சோடியத்துடனும் 
வினை புரியச் செய்தால் இச் சேர்மம் விளைகிறது . 


ஐசோ 


CH3N 


(CHy),CH: 


B7 + CHI + 2 Na 


CH 
CH : 1 


CHS + NaB* + Nar 


சைமீன் 


27-6 . பொது 

பொது அரோமேட்டிக் பண் 
( a ) ஆறு கார்பன் அணுக்களடங்கிய 

வளையம் மிகவும் 
நிலைத் தன்மையுள்ளது , அனேக வினைகளில் வளையம் சிதையா 
மலிருப்பதைக் காணலாம் . 


( b ) அரோமேட்டிக் சேர்மங்கள் அடைபடாமலிருப்பினும் 
உடன் இசைவினால் நிலைத்தன்மையுற்று ஹைட்ரஜன் , 
ஹாலஜன் , ஹைட்ரஜன் 

ஹாலைடு முதலியவைகளுடன் 
கூட்டுப் பொருள்களை கொடுப்பதில்லை . 


( c ) அசெட்டிலீன் பலபடியாதலால் பென்சீன் விளைகிறது . 
பெட்ரோலியம் பிளத்தலினாலும் பென்சீன் கிடைக்கிறது . 
நிலக்கரி சிதைவதாலும் , பென்சீன் சேர்மம் 

கிடைக்கிறது . 
இதிலிருந்து திறந்த சங்கிலித்தொடர் சேர்மங்கள் பென்சீன் 
மாதிரி சேர்மங்களை எளிதில் கொடுக்கிறதெனக் கொள்ளலாம் . 


( d ) அலிஃபாட்டிக் ஹைட்ரோ கார்பன்களை சுலபமாக 
நைட்ரோ தொகுதி ஏற்றத்திற்கும் சல்ஃபானிக் தொகுதி 
ஏற்றத்திற்கும் உட்படுத்த முடியாது . இம்மாதிரி எலெக்ட்ரான் 
கவர் பதிலீடுகளை சுலபமாக பென்சீன் சேர்மங்கள் கொடுக் 


கின்றன . 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


19 


(( e ) டைய சோனியம் உப்புகளையும் , குயினோன் சேர்மங் 
களை யும் அரோமேட்டிக் சேர்மங்களில் காணலாம் . 


( f ) அரோமேட்டிக் ஹாலைடுகளை சுலபமாத கருகவர் 
பதிலீடுக்கு உட்படுத்த முடியாது அலிஃபரட்டிக் ஹாலை 
டுகளை 

சுலபமாக ஆல்கஹால்களாகவும் அமீன்களாகவும் 
மாற்றலாம் . 


( g ) அரோமேட்டிக் ஹைட்ராக்சி 

சேர்மங்களான 
ஃபீனால்கள் அமிலங்களைப் போன்று அமிலத்தன்மையுடை 
பவை . அது கீட்டோ - ஈனால் இயங்கு சமநிலையை சுலபமாகக் 
கொடுப்பதில்லை . 


27-7 . பென் சீனின் உள்ளமைப்பு ( Structure of benzene ) 


( a ) பகுப்பாய்வும் மூலக்கூறு எடையும் பென் சீனின் 
மூலக்கூறு வாய்பாடு C.H , என்று மெய்ப்பிக்கின்றன . 


(b ) ஆறு ஹைட்ரஜன் அணுக்களும் ஒரே மாதிரி 


ஒரு ஹைட்ரஜன் அணுவுக்காக புரோமின் அணுவை 
பதிலீடு செய்தால் ஒரு புரோமோ பென்சீன் தான் 

கிடைக் 
கிறது . பென் சீனை ஹைட்ரஜனேற்றம் செய்தால் சைக்ளோ 
ஹெக்சேன் கிடைக்கிறது . ஆகையால் ஆறு கார்பன் அணுக் 
களும் ஒரு வளையத்தில் இருக் வேண்டும் . ஒவ்வொன்றும் 
ஒரு ஹைட்ரஜன் அணுவுடன் இருக்க வேண்டும் . இதை 
லேடன்பர்க் 1874 

ஆண்டிலேயே 

மெய்ப்பித்து 
விட்டார் . 


ஆம் 


( C ) மூன்று இரட்டை பிணைப்புகள் உள . 


பென்சீன் டிரை ஓசோனைடுவைத் தருகிறது . பென்சீனை 
வினைவேக மாற்றியின் உதவியால் ஹைட்ரஜனேற்றம் 
செய்யலாம் . இருந்தாலும் மற்ற இரட்டைப்பிணைப்புகளைப் 
போல் , ஹாலஜன் அமிலத்துடன் , கூட்டு சேர்மத்தைக் 
கொடுப்பதில்லை ; குளிர்ந்த வெப்ப நிலையில் கார பாமாங்க 
னேட்டு கரைசல் பென்சீனுடன் வினை புரிவதில்லை , அதற்கு 
மாறாக ஹாலஜன் ஏற்றும் கரணிகள் ( halogen carrier ) முன்னி 
லையில் ஹாலஜனுடன் வினை புரிந்து பதிலீட்டு சேர்மத்தைக் 


20 


கரிம வேதியியல் 


கொடுக்கிறது . ஆகையால் இவ்விரட்டைப் 

பிணைப்புகள் 
அசாதாரணமான தன்மையை பெற்றிருக்கின்றன் . 


( d ) வெவ்வேறு உருவ அமைப்புகள் 

( i ) கெகுலி (Kekule ) என்பவர் ஒன்றுவிட்டு ஒரு ரட்டைப் 
பிணைப்புள்ள அமைப்பைத் தந்தார் .! 


6 


இதில் ஆர்தோ , பாரா சேர்மங்கள் ஏன் அதிகமாக வினை 
கின்றனவென்பதை காட்டவில்லை . 


( iii ) இதற்காக கிளாஸ் ( Claus ) தனது மூலைவிட்ட வாய் 
பாட்டைத் தந்தார் . 


மூலைவிட்ட வாய்பாடு 


( iii ) டேவார் ( 1867 ) என்பவர் பாரா இடம் தனிப்பண்பு 
பெற்றிருப்பதால் பாரா இடத்தை சேர்த்து அத்துடன் இரண் 
இரட்டைப் பிணைப்பையுடைய அமைப்பைத் தந்தார் . 


டேவார் அமைப்பு 


(iv ) லேடன் பாக் ( Ladenberg ) என்பவர் கெகுலி அமைப் 
பில் 1,2 வழிப்பொருள் வேறு 1 , 6 , வழிப்பொருள் வேறு என்ற 


11 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


விதத்தில் அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது . ஆனால் ஒரே 
ஆர்த்தோ சேர்மம் தான் விளை வதால் இரண்டு இடங்களும் 
அமைப்பில் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என எத்தனித்து 
அவரது அமைப்பு வாய்பாட்டைத்தந்தார் ( 1870 ) , 


லேடன் பர்க் அமைப்பு 


கெகுலி இதை ஒத்துக் கொள்ளவில்லை . 

அவரது விளக்கப் 
படி பென்சீனின் 

கார்பன் அணுக்கள் 

அதிர்வுக்குட்பட்டு 
எப்பொழுதுமிருப்பதால் 

1 , 2 க்கு நடுவிலும் 1,6 க்கு நடுவி 


ப 


லுமுள்ள இரட்டைப் பிணைப்பு மாறிக் கொண்டேயிருக்கிறது . 
ஆகையால் பென் சீனினுள் ஆறு பிணைப்புகளும் ஒரே மாதிரி 
பண்பையுடையவை என்றார் ( 1872 ) . 


( v ) பேயர் ( Baeyer ) என்ற விஞ்ஞானி பென்சீனின் தனி 
பாரா - பிணைப்பை ஒத்துக் கொள்ளவில்லை . ஏனெனில் தனித்த 
பாரா பண்பையுடைய சேர்மத்தை தொகுக்க முடியவில்லை . 
பென்சீனின் மூன்று இரட்டைப் பிணைப்புகளில் ஒன்றை நீக்கி 
னாலே பென்சீன் சாதாரண ஒலிஃபின் சேர்மத்தைப் போல் 
நடந்து கொள்ளுகிறது . இதிலிருந்து நான்காவது கார்பன் 
பிணைப்பு வளையத்தின் மத்தியை நோக்கியிருக்க வேண்டும் 
என்றார் . ஆனால் மற்ற பிணைப்புகளுடன் சேர்ந்திருக்க முடி 
யாது . 

கிளாஸ் அமைப்பைச் சற்று மாற்றி சென்ட்ரிக் 
( centric ) அமைப்பு ஒன்றை தந்தார் ( 1892 ) . அதை ஆர்ம் 
ஸ்ட்ராங் - பேயர் சென்ட்ரிக் வாய்பாடு ( Armstrong - Baeyer 
centric formula ) என்பர் . ஆனால் இது வளையத்தின் நிலைத் 
தன்மையை விளக்கவில்லை . பல்வளைய ஹைட்ரோ கார்பன்கள் 
உருவாவதையும் விளக்கவில்லை . 


த் 


கரிம வேதியியல் 


சென்டரிக் அமைப்பு 


( vi ) 1899 ஆம் ஆண்டில் தியல் ( Thiele ) என்பவர் பகுதி 
இணை திறன் ( partial valency ) முறையில் பென்சீனுக்கு ஒரு 
அமைப்பைத் தந்தார் . இதில் ஒற்றைப் பிணைப்புக்கும் இரட் 
டைப் பிணைப்புக்கும் வேறுபாடு இல்லை . பென்சீன் அடை பட்ட 
தன்மையை உடையது என்பதையும் காட்டுகிறது . தியல் 
விளக்கப்படி இரண்டு கார்பன் அணுக்களுக்கு நடுவில் ஒரு 
பிணைப்பு போதுமானது . இரட்டைப் பிணைப்பிருந்தால் அதில் 
ஒற்றைப் பிணைப்புக்கு அதிகமாக சற்று தான் பயன் படுத்தப் 
படுகிறது . மற்றும் பாக்கியாக விடப் பட்டுள்ளது . விடப் 
பட்ட எஞ்சிய பிணைப்பை பகுதி இணை திறன் என்ற பெயரால் 
அழைத்தார் . 


- 


புள்ளிக்கோடு - பகுதிகணைதிறன் 


தியல் அமைப்பு 


தியல்வாய்ப்பாடு சரியெனக் கொண்டால் சைக்ளோ ஆக்டா 
டெட்ரா ஈன் ( cyclo octotetraene ) என்ற சேர்மமும் பென்சீனைப் 
போன்று அரோமேட்டிக் பண்புகளைக் கொடுக்க வேண்டும் . 
ஆனால் அது ஒலிஃபினின் பண்புகளைத் தான் கொடுக்கிறது . 
சைக்ளோ ஆக்டாடெட்ரா ஈனை தொகுத்ததை சோதித்தவர் 
வில்ஸ்டாட்டர் ( Willstatter ) என்பவர் ஆவார் . இதிலிருந்து 
தியல் வாய்பாடும் சரியல்லவென தெரிகிறது . 


23 


அரோமேட்டிக் -சேர்மங்கள் 


சைக்ளோ ஆக்டாடெட்ரா ஈனின் தியல் அமைப்பு 


( e ) பென்சீனின் தற்போதைய இணை திறன் பிணைப்பு 

( Valency bond ) வாய்பாடு 


( i ) 1932 ஆம் ஆண்டில் லெவின் , கோல் என்ற இருவரும் ( Levi 
ne and Cole ) பென்சீனில் 1 , 2 இடங்களுக்கும் , 1 , 6 இடங்களுக் 
கும் நடுவில் இரட்டைப் பிணைப்பு மாறி மாறி வருகிறதென் 
பதை உறுதிப் படுத்தினர் . ஆர்த்தோ சைலீனை ஓசோனுடன் 
வினை புரியச் செய்து ஓசோனைடுவை விளைவித்து நீராற் பகுத் 
தும் கிடைத்த பொருள் களிலிருந்தும் இம் முடிவுக்கு வரவேண்டி 
யிருக்கிறது . 1 , 2 இடங்களுக்கு நடுவில் இரட்டைப் பிணைப் 


CH ,) 


5 


CH3 
2 


03 


H , O 


ஓசோனடு 


CHO 
2CH , co -CHO + 1 
மெத்தில் 

CHO 
கிளையாக்சால் Am யாக்சஸ் 


5 


பிருந்தால் மெத்தில் கிளையாக்சாலும் கிளையாக்சாலுமே விளை 
யும் . 


CH , 


6 


CH , HO 

CEO 
- ஓசோண்டு --- CH CO • coCH , +2 | 

CHO 
டைமெத்தில் 
கிஜாயாக்சால் 


8 


3 


-- 


1 , 2 இடங்களுக்கு நடுவில் ஒற்றைப் பிணைப்பிருந்தால் ஒசோ 
னைடுவின் நீராற் பகுப்பால் டை மெத்தில் கிளையாக்சாலும் , 


24 


கரிம வேதியியல் 


கிளை யாக்சாலும் விளையும் . நடைமுறையில் மூன்று வகைச் சேர் 
மங்களுமே ( மெத்தில்கிளை யாக்சால் , டைமெத்தில்கிளையாக் 
சால் , கிளையாக்சால் ) கிடைப்பதால் கெகுலி கொடுத்த 
[ 27-7 ( d ) - ( iv ) ] வாய்பாடே சரியெனக் கொள்ள இடமிருக்கிறது . 


( ii ) 1963 ஆம் ஆண்டில் டாமலன் ( Tamelan ) என்பவர் 
டோவார் பென்சீன் சேர்மம் ( d ( iii ) யை பார்க்க ) என்ற பை 
சைக்ளோ ஹெக்சா டையீனை ( [ 2 , 2,0] - hexadiene ) தொகுத்துக் 
காட்டினார் . அது பிரிடீன் கரைசலில் அறை வெப்ப நிலையில் 
ரண்டு நாட்கள் அரை வாழ்வை ( half life ) யுடையது . 90 ° C ல் 
பென்சீனாக 

னாக மாறுகிறது . கீழே கொடுக்கப்பட்டுள்ள 
டேவார் அமைப்புகளையும் சேர்த்தால் கிளாஸ் கொடுத்த மூலை 
விட்ட வாய்பாடுக்குச் சமமாகிவிடும் . 


மூன்று 


மேலே கூறிய இருகாரணங்களாலும் , அனேக பண்புகளை 
கெகுலியின் வாய்பாடு உணர்த்துவதாலும் , அரோமேட்டிக் 
பண்புகளாலும் கீழே கூறப்பட்ட ஐந்து வாய்பாடுகளின் 
உடன் 

இசைவு கலப்பே ( resonalice hybrid ) பென்சீனின் 
மைப்பு என்ற முடிவுக்கு வந்திருக்கின்றனர் . 

பென்சீனின் 
உடன் இசைவு ஆற்றல் ( resonance clergy ) , சைக்ளோ ஹெக் 
சீனை ஹைட்ரஜனேற்றம் செய்யத் தேவையான ஆற்றலை நியம 
மாக எடுத்துக்கொண்டு பார்த்ததில் , 36 கி . காலரியாகும் . 
உடன் இசைவே பென்சீனுக்கு நிலைத் தன்மையும் , அரோமேட் 
டிக் பண்புகளையும் கொடுக்கிறது . 


G 


--செதலீவாய்பாடுகள் - 


- டேவார் வாய்பாடுகள் 


C - C பிணைப்பின் நீளம் ( ஈத்தேன் , புரோப்பேன் சேர்மங்கள் ) 
1.54 ° A எத்திலீனிலுள்ள இரட்டை பிணைப்பின் நீளம் 1.33 A 
X- கதிர் ஆய்வின் படி பென்சீன் தட்டையாக ஒரே தளத்தில் 
இருப்பதாகவும் C- C பிணைப்பு நீளம் 1.397A ° என்றும் தெரிகி 

தட்டையாக இருப்பது இரட்டைப் பிணைப்பைக் காட்டு 
கிறது . ஆனால் பிணைப்பு நீளமோ ஒற்றைப் பிணைப்புக்கும் 
இரட்டைப் பிணைப்புக்கும் நடுவிலுள்ளது . இதிலிருந்து உட 
னிசை மெய்ப்பிக்கப்படுகிறது . பென்சீனின் எல்லா பிணைப்பு 
களும் ஒரே மாதிரியிருக்கிறதென்பதும் தெரிகிறது , உடனிசை 


25 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


வில் முதலிரண்டு கெகுலி வாய்பாடுகளின் பங்கு சுமார் 80 சத 
விகிதமாகும் . மற்ற மூன்று டோவார் வாய்பாடுகளின் பங்கு 
எஞ்சிய சுமார் 20 சதவிகிதமாகும் . 


(f ) பென்சீனின் தற்போதைய மூலக்கூறு மண்டல ( Molecular 

orbital ) வாய்பாடு 
கார்பனின் எலெக்ட்ரான் அமைப்பு 6C1 " -1s 2s 2p * ஆகும் . 
வெளியிலுள்ள எலெக்ட்ரான்கள் 25- 2p " எலெக்ட்ரான்களாகும் . 
வையே பிணைப்பில் ஈடுபடுபவை , 2S மண்டலத்திலுள்ள ஓரீ 


- 


27-1 . பென்சினில் 1 மூலக்கூறு ஆர்பிட்டல் 


+ 


010 


27-2 . ( a ) பென்சீனின் புரோமினேற்றத்தின் பொழுது கார் 

பனின் P- ஆர்பிட்டல்களை புள்ளிக் கோடிட்ட ஆரீப் 
பிட்டல் எலெக்ட்ரானை தரவில்லை . 


26 . 


கரிம வேதியியல் 


H 


- 


1 


எலெக்ட்ரானை 2p மண்டலத்திற்கு கொண்டு வந்த பிறகு 
அமைப்பானது 26 , 2px , 2py 2pz ஆகும் . இதில் முதல் மூன்றும் 
கலந்து சீர்மையுள்ள மூன்று இனக் கலப்பு மண்டலங்களை 
கொடுக்கின்றன . sp இனக்கலப்பு எலெக்ட்ரான் மண்டலம் 
( Sp bybridised electron orbital ) என இதற்கு பெயர் . இதுவே 
எத்திலீனில் இரட்டைப் பிணைப்பை கொடுப்பதும் பென்சீனில் 
பிணைப்பைக் கொடுப்பதும் ஆகும் . இம் மூன்று கார்பன் இனக் 


H 


பக்கத்து 


கலப்பு மண்டலத்தில் இரண்டு நடுகார்பனுடன் 
ரண்டு கார்பன் அணுக்களை பென்சீன் வளையத்தில் பிணைக்க 
பயன் படுகிறது . மற்ற ஹைட்ரஜன் அணுவின் S எலெக்ட்ரான் 
மண்டலத்துடன் பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிறது . இம் மூன்று 


27 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


எலெக்ட்ரான் மண்டலங்களும் ஒரே தளத்திலிருக்கின்றன . 
இரண்டு பிணைப்புகளின் இடைகோணம் 120 ° . 

1200. விடப்பட்ட 
தனி p மண்டலம் , sp இனக்கலப்பு மண்டலத்திற்கு , செங்குத் 
தாக உள்ளது . இதை ா- மண்டலம் என்பர் . Sp " இனக்கலப்பு 
மண்டலத்தாலான பிணைப்புக்கு ர- பிணைப்பு என்று பெயர் . 
பென்சீனிலுள்ள ஆறு கார்பன் அணுக்களுக்கும் ரே - எலெக்ட் 
ரான் மண்டலங்கள் உள . இவை ஒவ்வொன்றும் 8 - போன்ற 
உருவமுடையது . இவை ஆறும் சேர்ந்து பென்சீன் தளத்திற்கு 
மேலும் கீழும் படத்தில் காட்டியுள்ள மூலக்கூறு உள்ளடங்கா 
( delocalized) - எலெக்ட்ரான் மண்டலத்தாலான பிணைப்பைத் 
தருகிறது . இதையொட்டியே தற்காலத்தில் பென்சீன் கீழே 
யுள்ள அமைப்பு வாய்பாட்டால் குறிக்கப்படுகிறது . 


27-8 . பென்சீனில் பதிலீடு ( Substitution in benzene ) 

பதிலீடுகளில் , முக்கியமாக அரோமேட்டிக் பதிலீடுகளில் , 
மூன்று விதம் உண்டு . ஒன்று எலெக்ட்ரான் கவர் பதிலீடு , 
( electrophilic substitution ) இரண்டாவது கருகவர் பதிலீடு 
(nucleophilic substitution ) , மூன்றாவது தனி உறுப்பு பதிலீடு . இப் 
பெயர்களின் காரணம் பதிலீடு செய்யும் ணிகளாலான 
தாகும் . 
27-8 . ( a ) எலெக்ட்ரான் கவர் பதிலீடு 

நைட்ரோ ஏற்றம் ( nitration ) , ஹாலஜன் ஏற்றம் , 
சல்ஃபோன் ஏற்றம் (sulphonation ) ஃபிரைடல் --கிராபட்ஸ் 
வினை முதலியவையாவும் எலெக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை 
களாகும் . எலெக்ட்ரான் கவர் கரணிகள் முதலில் பென்சீன் 
வளையத்திலுள்ள - எலெக்ட்ரான்களை தாக்குகின்றன . 
பென்சீன் எலெக்ட்ரான் அடர்த்தி அதிகமுள்ள சேர்மமாதலால் 
எலெக்ட்ரான் கவர் பதிலீடுகளே அதிகமாகக் காணலாம் .. 
மிகக் குறைந்த அளவிலேயே கருகவர் பதிலீடுகள் நடை 
பெறும் . 


- 


ஈ எலெக்ட்ரான்களை தாக்கிக் கவர்ந்த பிறகு ஒரு 
போனியம் அயனி ( நேர்மின் தன்மையுடையது ) அமைப்பு உரு 
வாகிறது . இந்த இடை நிலை அமைப்பு உடனிசைவால் நிலைத் 


பா . 


28 


காம் வேதியியல் 


தன்மையை பெறுகிறது . இது ஏ - அணைவு என்ற பெயரால் 
அழைக்கப்படுகிறது . இரண்டாவது படி.யாக -அணை விலுள்ள 
புரொட்டான் -நீக்கப்படுகிறது . * எலெக்ட்ரான் அமைப்பும் 
திரும்பத் தோன்றுகிறது . இப்பதிலீட்டு வினையால் ஆர்த்தோ , 
பாரா , இடங்களில் எலெக்ட்ரான் அடர்வு குறைந்து காணப் 
படுகிறது . படம் ( 27-2 ) யை பார்க்கவும் .. 
(i ) ஹாலஜன் ஏற்றம் 


+ க 


3. 


Alcla 


பென்சன் 


புரோமோ 
பென்சன் 


வழிமுறை 


& - B. + ALCey 


BT 


Br Alce , 


( . ) 


50 SO 

- Br Acces 


+ :: Aect , 


கார்போனியா 

அயனி 


BH 


+ : 3. ALC& 9 - - 


+ Gr + ME 


எலெக்ட்ரான் 
நகர்ந்து பிறகு 
புரொட்டன் 
நீக்கம் 


ii) - நைட்ரோ ஏற்றம் 


H NỮ , + 2+ , SO4 --- > N2 , * 21150 

நைட்ரோ 
னியம் அயனி 

PI ) , 
- 

மெதுவு 
+ NOS 

வேடகம் 


NOA 


. 


-- 


- 


- 


கார்போ 
போவியம் 
அயனி 


- 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


29 . 


( iii ) சல்ஃபான் ஏற்றம் 

அரோமேட்டிக் வளையத்தின் புது தாக்கும் எலெக்ட்ரான் 
கவர் தொகுதி 


SS = OH 


( iv ) ஃபிரைடல் - கிராஃபட்ஸ் வினை 

இது ஒரு கார்போனியம் அயனி வெளியிலிருந்து பென்சீன் 
மூலக்கூறுவைத் தாக்குகிறது , மற்ற வினைகள் மேற்கூறிய 
வாறே . அல்க்கைல் ஹாலைடு வீரியமுள்ள லூயி அமிலமான 
அலுமினியம் குளோரைடுவுடன் வினை புரிந்து கார்போனியம் 
அயனியை முதலில் விளைவிக்கிறது . வெளி கார்போனியம் 
அயனி வளையத்தில் ஒரு கார்போனியம் அயனியை தோற்று 
விக்கிறது . 


- 


CHCH , C & + Auce , 
CH , CH , 


Ce 
( + 

Te 
CH , CH , Cem Al . Ce 
கார்போனியம் அயனி 
HT 

CH , CH , 


0 


HVCH , CH ) 


CH.CH , கார்போணியம் 


அயனி 


17-8 . ( b ) சுருகவர் பதிலீடு 
பென்சீனில் கருகவர் 

பதிலீடுகள் மிகச் சிலவேயாகும் . 
இதை ஒற்றை மூலக்கூறு 

இரட்டை மூலக்கூறு 
வினையென இரண்டாக பிரிக்கலாம் . 


வினை , 


{ i ) ஒற்றை மூலக்கூறு வினை 
இது அரோமேட்டிக் சேர்மங்களில் காண்பதரிது . 

இதில் 
அரைல் 

டை அசோனியம் அயனி ( நேர்மின் அயனி ) ஓர் 


20 


கரிம வேதியியல் 


உதாரணமாகும் . இது முதலில் ஹைட்ரஜனாகவும் அரைல் 
அயனியாகவும் சிதைகிறது . அரைல் அயனி நீருடன் கலந்து 
( அதாவது கருகவர் ஹைட்ராக்சைடு அயனி ) ஃபீனாலையும் , கரு 
கவர் குளோரின் அயனியுடன் சேர்ந்து குளோரோ சேர்மத் 
தையும் கொடுக்கிறது . 


N , 


மெதுவு 


Ar + Ne 


அரைல்டைய சோனியம் 
அயனி 

AL 


: 0HS 

+ ADH 


- > Ahc 


: C £ G 


( ii ) இரு மூலக்கூறு பதிலீட்டு வினைகள் 
( i ) OHC அயனி 

கருகவர் தொகுதி . ஆகையால் 
எலெக்ட்ரான் அடர்த்தி குறைந்த இடத்தையே நாடும் . m 
திசை காட்டும் ( m - orienting ) தொகுதிகள் பென்சீன் வளையத்தின் 
0 ,p , இடங்களில் எலெக்ட்ரான் அடர்த்தியை குறைக்கின்றன . 

இவ்விடங்களை ஹைட்ராக்சைடு அயனி 
டைந்து பதிலீடு செய்கிறது . நைட்ரோ தொகுதி ஒரு மெட்டா 
திசை காட்டும் தொகுதியாகும் , 


சென்ற 


ஆகவே 


NOE 


NOO 


NOR 


a 
: OH 


OH 


C 


K.R( R) +NOA 


NOS 

OH 
4.6-ைைநட்ரோ 

ஃபீனால 


2,6 - டைநைட்ரோ 

ஃபீனால் 


( ii ) அரோமேட்டிக் ஹாலைடுகளின் ஹாலஜன் , ஹைட் 
ராக்சைடு தொகுதியால் பதிலீடு செய்யப்படுவதும் கருகவர் 
பதிலீடேயாகும் . 


* 

வா ) 


OH 
CaHsc¢ + : OH -- 

e 
கார்பேன் அயனி 

55H5OH + :: 
இவ்வினை 370 ° C ல் நடைபெறுகிறது . 

P- நைட்ரோ குளோரோ பென்சீனில் இத்த பதிலீடு 180 ° C 
லேயே நடைபெறுகிறது . 

ஏனெனில் கார்பேன் அயனி 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


31 


4- டை 


சுலபமாக 


குளோரோ பென் சீனை விட P- நைட்ரோ குளோரோ பென்சீ 
னில் கிடைக்கிறது . 2 , 

நைட்ரோ 
ளோரோ பென் சீனை சோடியம் ஹைட்ராக்சைடுவின் நீர்க் 
கரைசலுடன் வெப்பப்படுத்தினாலோ 2 , 4 - டை நைட்ரோ 
ஃபீனால் கிடைக்கிறது . ஏனெனில் இதில் கார்பேன் அயனி 
மிக சுலபமாக விளைகிறது . 


ce 


ONa 


NO , 


82 


NO , 


+ 2NaOH 


+ H2O + Nace 


NO , 


NO , 
2,4 - டைநைட்ரோ 
குரோரோபென்சீன் 


இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது ; பென்சீன் வளையத் 
தில் முன்னதாக எலெக்ட்ரான் கவர் தொகுதிகளிருந்தால் கரு 
கவர் பதிலீடு சுலபமாக நடைபெறுகிறது . கருகவர் தொகுதிகள் 
முன்னதாகவே வளையத்திலிருந்தால் எலெக்ட்ரான் கவர் தொகு 
திகள் சுலபமாக பென்சீன் வளையத்தில் பதிலீட்டு வினையால் 
நுழைகின்றன . 


27-9 . பதிலீட்டுத் தொகுதிகளை வழிப்படுத்துதல் 

( Orientation ) 
27-9 . ( a ) கார்னரின் அடிப்படைமுறை ( Korner s absolute 

method ) 

டபிள்யூ . ஜி . கார்னர் என்பவர் இம்முறையை முதன் 
முதலாக 1874 ஆம் ஆண்டில் பயன் படுத்தினார் . நெறிப் 
படுத்த வேண்டிய பதிலீட்டு சேர்மத்தில் மேலும் பதிலீடுகளைப் 
புகுத்தி . ஒவ்வொரு ஐசோமரும் 

எவ்வளவு பதிலீட்டு 
சேர்மத்தைக் கொடுக்க முடியுமென்பதை நிர்ணயிப்பதே இம் 
முறையாகும் . 


பின்வரும் எடுத்துக்காட்டில் 0.சைலீன் 

இரண்டு 
மானோ நைட்ரோ சைலீன்களை கொடுக்கிறது . m- சைலீன் 
மூன்று மானோ நைட்ரோ ஐசோமர்களை கொடுக்கிறது . P 
சைலீன் ஒரு நைட்ரோ சேர்மத்தை மாத்திரம் தருகிறது . இது 

சிறந்த முறையாகவிருப்பினும் ஐசோமர்களை 


32 


கரிம வேதியியல் 


CH , 


CHAL 


CH , 

CH , 


CHA 


0 - சைன் 


m- சைலின் 


CH , 
சைலீன் 


HNOS, 


HNO , 


HNO , 


CH , 


CHS 

CH , 


CH , 


CH , 


CH , 


INO , 


NO 


CHS 


ICHS 


CH ) 


CH , ON 
NO . 


இரு ஐசோமர்கள் 


மூன்று ஐசோழர்கள் 


NO , 
CH , 


அளவில் 


தெடுப்பது சுலபமல்ல . சில ஐசோமர்கள் சிறிய 
கிடைப்பதால் அவைகளை கண்டு பிடிப்பது கடினம் . 

ஐசோமர் 
களின் எண்ணிக்கையிலிருந்து மூல (சீசர்மத்தின் தொகுதிகளின் 
இடத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் . 


27-9 . ( b ) தெரியாத சேர்மத்தை தெரிந்த 

சேர்மமாக 
மாற்றுவது 

சைலீன்களையே மறுபடியும் எடுத்துக்காட்டுகளாகக் 
கொள்ளலாம் . சைலீன்களை ஆக்சிஜனேற்றம் செய்தால் இரு 
கார் பாக்சி தொகுதிகளாக மாறுகிறது . 0- சைலீன் ஆக்சிஜ 
னேற்றத்தால் ஆர்த்தோ இடத்தில் இரு கார்பாக்சி தொகுதி 
களையுடைய அமிலத்தைக் கொடுக்கிறது . இது தாலிக் அமில 
மாகும் . இது 

வளைய நீரிலியை கொடுக்கிறது . 
இதுவே ஆர்த்தோ இடங்களில் கார்பாக்சி தொகுதிகளிருப் 
பதை ஊர்ஜிதம் செய்கிறது . 


சுலபமாக 


m- சைலீன் -ஆக்சிஜனேற்றத்தால் ஐசோதாலிக் அமிலத் 
தைக் கொடுக்கிறது . ஐசோதாலிக் அமிலத்திலுள்ள கார்பாக்சி 
இடங்கள் தெரிந்திருப்பதால் மூல சேர்மம் -சைலீன் என்று 
எடுத்துக் கொள்ளப்படுகிறது . 


P- சைலீனை 


ஆக்சிஜனேற்றம் செய்தால் டெரிதாலிக் 
அமிலமென்ற p- டை கார்பாக்சி பென்சீன் கிடைக்கிறது . 1682 


33 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


ஆம் ஆண்டில் டபிள்யூ 

பர்க்கின் ( ஜீனியர் ) என்பவர் 
சைக்ளோ ஹெக்சேன் என்ற சேர்மத்திலிருந்து டெரிதாலிக் 
அமிலத்தைத் தொகுத்துக் கார்பாக்சி தொகுதி பாரா இடங் 
களிலிருப்பதைக் கண்டறிந்தார் . இதிலிருந்து மூல சேர்மம் 
p- சைலீன் எனத் தெரிகிறது . 


ICH₃ 


[ o ] 


COOH 


ெ 


COOH 


-- H , O 


CO 


CH3 
-சைலீன் 

CH , 


O 
0 . 


தாலிக்அமிலம் 

COOH 


தாலிக் நீரிலி 


[ 0 ] 


--- நீரிலிஇல்லை 


CH , 


11 - சைலீன் 

CHS 


COOH 
ஐசோதாலிக் 

அமிலம் 


COOH 


[ o ] 


--------------- > நீரிலி இல்லை 


CH3 
p- சைன் 


COOH 
பெரிதாலிக் அமிலம் 


27-9 . ( c ) இரு முனை திருப்புத் திறம் முறை 

இம்முறையை பதிலீடுகள் அணுவாகவோ , சிறிய தொகுதி 
களாகவோ இருந்தால்தான் பயன்படுத்தலாம் . இரு முனைத் 
திருப்புத்திறம் பதிலீடுகளையும் , பதிலீடுகளின் இடைகோணத் 
தையும் பொருத்ததாகும் . பென்சீனின் இருமுனைத் திருப்புத் 
திறம் பூஜ்யம் . ஆர்த்தோ சேர்மமாயிருந்தால் இரு பதிலீட்டு 
தொகுதிகளுக்கு இடையேயுள்ள கோணம் 60 ° ; மெட்டா . 
சேர்மத்தில் 120 ° ; பரா சேர்மத்தில் 180 ° . பாரா சேர்மத்தின் 
இரண்டு பதிலீடுகளும் ஒரே தொகுதியாகவிருந்தால் 
முனைத் திருப்புத்திறம் பூஜ்யமாகும் . ஆர்த்தோ ஐசோமரில் 
இருமுனைத் திருப்புத்திறம் அதிகமாகவிருக்கும் . மெட்டா 
ஐசோமரின் 

இருமுனைத் திருப்புத் திறம் ஆர்த்தோ மீன் 
மதிப்பை விட குறைவானதாகும் , 


p- பதிலீட்டு சேர்மத்தில் பதிலீட்டு தொகுதி ஒரே தொகுதி 
யாகவிருப்பினும் நெடுக்கை தொகுதியாகவில்லாவிடில் இரு 
முனைத் திருப்புத்திறத்தைக் கொடுக்கும் . 

3 


34 


கரிம வேதியியல் 


CO 


ce 


- டைகுளோரோ 
பென்சீன் 


m- டைகுளோரோ 

பென்சீன் 


p- டைகுளோரோ 

பென்சீன் 


M கணக் = 2.67D 


H 
- 


M * 1,55D 
M « = 1.38D 


M = 0 


முறை 


( Infrared spectra 


27-9 . ( d ) புறச் சிவப்பு நிறமாலை 

method ) 


இம்முறை எளியது . நம்பிக்கையுடையது . இதற்கு புறச் 
சிவப்பு உட்கவர் நிறமாலை ( absorption spectra ) பயன்படுத்தப் 
படுகிறது . 


1 , 2 - பதிலீட்டு சேர்மங்கள் 770--735 செ.மீ 1 அலை 
எண்ணிலும் ; 1 , 3 - பதிலீட்டு சேர்மங்கள் 800-750 செ.மீ 
* 1 அலை எண்ணிலும் ; 1,4 - பதிலீட்டு சேர்மங்கள் 840-810 
செ.மீ 1 அலை 

1 அலை எண்ணிலும் உட்கவர் பட்டையை கொடுக் 
கின்றன . 1 , 2 , 3- ; 1 , 2 , 4- ; 1 , 3 , 5- போன்ற மும்மை 
பதிலீட்டுக்கான உட்கவர் பட்டைகளும் ( absorption band ) 


27-10 . பதிலீட்டு தொகுதியின் வழிப்படுத்தும் திறம் ( Orienting 

influence of substituents ) 


27-10 . ( a ) எலெக்ட்ரான் அடிப்படையில் நெறிபடுத்து தல் 

முக்கியமாக ஒற்றை பதிலீடுவிலிருந்து இரட்டை பதிலீடு 
களுக்கு செல்வதே முக்கியமாக இங்கு கருதப்படும் . இரட்டைப் 
பதிலீட்டில் 0 - p , - ; m- , மூன்று வினை பொருள்களும் ஒருங்கே 
கிடைக்கின்றன . சில சமயங்களில் மிகச் சிறிய அளவில் மெட் 
டாவும் , வேறு சமயங்களில் மிகச் சிறிய அளவில் ஆர்த்தோ 
பாராவும் கிடைக்கின்றன . கூறும் பொழுது சிறிய அளவில் 
கிடைப்பதைக் கணித்து கூறுதல் வழக்கம் . ( 27-8b ) ல் கூறப் 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


35 


பட்டதை தவிர மற்ற பதிலீடுகள் யாவும் எலெக்ட்ரான் அடர்வு 
அதிகமுள்ள இடைத்தையே நாடுகின்றன . 


கருகவர் தொகுதி ( 2 - ம் : - CH3 ) முதலிலேயே பென்சீன் 
வளையத்தில் புகுந்து விட்டால் வளையத்தின் எலெக்ட்ரான் 
அடர்த்தி அதிகரித்து இரண்டாவது எலெக்ட்ரான் கவர் 
பதிலீடு நுழைவது சுலபம் முதலிலேயே எலெக்ட்ரான் கவர் 
தொகுதி ( 2- ம் : NO2 ) பென்சீன் வளையத்தில் புகுந்து விட்டால் 
பென்சீன் வளையத்தின் எலெக்ட்ரான் அடர்வு குறைந்து விடு 
கிறது , ஆகையால் எலெக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை மெது 
வாக நடைபெறுகிறது . 


ஆர்த்தோ , பாரா திசைக்காட்டி 


0 , - NH2, - NR, - OH சக்தி வாய்ந்தவை 


--OR ,-- NHCOC - () COR சற்று குறைந்த சக்தி 


- 


--R , -Ar , -- ஹாலஜன் மிகக் குறைந்த சக்தி . 


சுமை 


உதாரணமாக-- NH , தொகுதியையுடைய வளையத்தில் ஆர்த் 
தோ , பாரா இடங்களில் எலெக்ட்ரான் 

அதிகமாக 
வுள்ளதை கீழே காண்க . 0- , p- இடங்களை நாடியே எலெக்ட் 


ONH, 


ONH2 


NH2 


3-0 


: 9 


O 


உடன் இசைவு கலப்பு 


ரான் கவர் தொகுதிகள் வந்தடைகின்றன . ஆகையால் அமினோ 
தொகுதி , - NH2 ஆனது 0- , p திசை காட்டியாகும் . 


இம் மாதிரியே ஃபினால் , அசெட்டினிலைடு , டொலுவீன் , 
சேர்மங்களிலும் , 0 -- p இடங்களில் எலெக்ட்ரான் அடர்த்தி 
அதிகமாயிருப்பதால் 0- , p சேர்மங்களே அதிக அளவில் 


. 


NHCOCHI 


19 


79 


அடர்வு குறைவால் பதிலீடு சாதாரண 
36 

கரிம வேதியியல் 
விளை கின்றன . இவைகளை நைட்ரோ ஏற்றம் செய்து கிடைத்த 
O- ,p- ; m-- , சேர்மங்களின் விகிதம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது 
OH 

CHS 
55 

59 
4-5 

37 
ஹாலோ பென்சீனின் 0 -- , p- பதிலீட்டுவினை சற்று மாறு 
பட்டதாகவிருக்கிறது . ஹாலஜன் அணுக்கள் எலெக்ட்ரான் 
கவர் தொகுதிகளாகும் . ஆகையால் ஹாலோ பென்சீனின் 
வளையத்தில் எலெக்ட்ரான் அடர்த்தி குறைவு . இதை ஈடுகட்ட 
ஹாலஜன் அணுவிலுள்ள பங்கு பெறாத எலெக்ட்ரான் இரட் 
டைகள் பென்சீன் வளையத்துடன் உடன் இசைவு கொண்டு 
c- , p- , இடங்களில் எலெக்ட்ரான் அடர்த்தியை ஏற்படுத்துகின் 
றன . ஹாலோ பென் சீனில் தூண்டல் விளைவும் ( I - effect ) உடனி 
சைவு விளைவும் ( M - effect ) ஒருங்கே இயங்குகின்றன . 

2 . 
மெட்டா பதிலீடு 

நைட்ரோ ஏற்றம் , சல் ... பான் ஏற்றம் , ஃபிரைடல் 
கிராப்ட்ஸ் வினை போன்றவைகளில் ஒன்றுக்கு மேற்பட்ட பாதி 
லீடுகள் பென்சீன் வளையத்தில் ஏற்படுவது கடினம் . முன்பு 
கூறியதுபோல் ஒற்றை பதிலீட்டு பென்சீன் வளையத்தின் 
எலெக்ட்ரான் அடர்த்தி குறைந்து காணப்படுவதே இதற்கு 
காரணம் . நிபந்தனை களை தீவிரப்படுத்தி இரண்டாவது பதி 
லீடை புகச் செய்யலாம் . வளையம் ஊக்கமிழந்து 0-,p- இடங் 
எலெக்ட்ரான் அடர்த்தியுள்ள மெட்டா இடத்திற்கு 

போக 
வேண்டியிருக்கிறது . ஆகையால் M- பதிலீடு வினைகள் ஊக்க 
மிழந்தவை . மெதுவானவை . 


ஓ ) 
: 00 : 


37 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


NO , 


NO2 


NO 


HNO , + H , S04 . 

50c 


புகையும் HNO , 
+ Hz $ 04 

100 


1 கையும் HNO , 
+ H , SO4 

ON 
> loo 


0 .. 


N02 


ஒவ்வொரு பதிலீட்டுக்கும் வெப்ப நிலை அதிகரிப்பதை காண்க . 
கீழேயுள்ள மெட்டா திசைக்காட்டித் தொகுதிகளின் திறன் இட 
மிருந்து வலம் குறைந்திருக்கிறது . 


( + 
-- NR , > NO2 

N ( CHE) 


SO3H 


> - COOH ? -NH , 


NO , 


COOH 


6 


( 


100 


இரட்டை பதிலீடுகளின் சதவிகிதம் கொடுக்கப்பட்டுள்ளது 
இவை நைட்ரோ தொகுதி ஏற்றத்தின் பொழுது கிடைத்த 
இரட்டை பதிலீடுகள் ஆகும் . 


நைட்ரோ தொகுதி , சல்ஃபான் தொகுதியைப் போல் 
ஃபார்மைல் தொகுதியும் ஒரு மெட்டா திசை காட்டித் தொகுதி 
யேயாகும் . இது ஒரு எலெக்ட்ரான் கவர் தொகுதி . இது முத 
லில் பென்சீனில் பதிலீடு செய்யப்பட்டிருந்தால் வளையத்தின் 
எலெக்ட்ரான் அடர்த்தி குறைந்து ஊக்கமிழந்து காணப்படு 
கிறது . 0- , p- இடங்களில் எலெக்ட்ரான் அடர்வு குறைந்து 
நோமின் சுமையுடையதாகி விடுகிறது . ஆகையால் 0- ,p 
இடங்களை நோக்கி எலெக்ட்ரான் கவர் தொகுதிகள் வரா . பிறகு 
மெதுவாக 

எலெக்ட்ரான் அடர்வு சராசரி நிலையிலுள்ள 
மெட் டா இடத்தை நாடி எலெக்ட்ரான் கவர் தொகுதிகள் வரும் 
வினை வேகம் II - பதிலீட்டில் குறைவு . 


CH = 0 : 


== : 


CH - d : G 


CH - : 


CH - 6 . 


-- 


38 


கரிம வேதியியல் 


27 - 10. () கிரம்பிரௌன் விதி ( Crum Brown s rule ) 


1892 ஆம் ஆண்டில் கிரம் பிரௌன் என்ற ஆங்கில விஞ் 
ஞானி இவ்விதியை அனுபவரீதியில் வெளியிட்டார் . பென்சீன் 
வளையத்தில் முன்னதாகவே ஒரு பதிலீடு இருக்கும் பொழுது 
புகும் தொகுதி எவ்விடத்தை பதிலீடு செய்யுமென்பதை இவ் 
விதி விளக்குகிறது . இவ்விதியின் படி X என்ற பதிலீடு முன்ன 
தாகவே வளையத்தில் இருந்து , HX சேர்மத்தை சுலபமாக HOX 
சேர்மமாக ஆக்சிஜனேற்றம் செய்ய முடியாவிடில் புகும் 
தொகுதி 0- , p- , இடங்களுக்குச் செல்லும் ; சுலபமாக ஆக்சி 
ஜனேற்றம் செய்ய முடிந்தால் புகும் தொகுதி m- இடத்தை 
அடையும் . இதற்கு ஒரு விதி விலக்கு மெத்தில் தொகுதியாகும் . 
-CH3 தொகுதியின் ஹைட்ரஜன் சேர்மம் CS ,. இதை சுலபமாக 
CH.OH ஆக ஆக்சிஜனேற்றம் செய்யலாம் . இருந்தும் அது ஒரு 
0 - p- , திசை காட்டும் ( directing ) தொகுதியாகவேயிருக்கிறது 


X 


HX 


HOX 


திசை காட்டும் 

விளைவு 


--OH 


H2O 


--NO , 


HNO2 


m 


H2O , 
(சுலபமல்ல ) 

HNOS: 
( சுலபம் ) 

HCIO 
( சுலபமல்ல ) 
H. COOH 
( சுலபம் ) 


-CL 


HCI 


-CHO 


H : CHO 


27-10 . ( c ) வோர்லாண்டர் விதி (Vorlander s Rule ) 

வோர்லாண்டர் என்பவரால் இவ்விதி : 1902 ஆம் ஆண்டு 
கொடுக்கப்பட்டது . இதன்படி பென்சீன் வளையத்தின் முதல் 
பதிலீடு அடைபட்டதாக ( saturated ) இருந்தால் அது 0- ,p 
திசை காட்டியாக விளங்கும் , அடை படாததாக விருந்தால் 
அது 1 , - திசை காட்டியாகவிருக்கும்.-- CCl போன்ற அடை 
பட்ட தொகுதி m , - திசைகாட்டியாகவேயிருக்கிறது . இது ஒரு 
விதி விலக்கு . 


- OH , - NH2 , - CH ; அடைபட்ட தொகுதி 
-NO , - CHO , - CN , - COOH 

அடைபடாதவை 


39 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


27-10 . ( d ) ஹா மிக்- இலிங் வொர்த் விதி (Hammick -Illing 

worth rule ) 


இவ்விதி 1930 ஆம் ஆண்டு ஹாமிக் என்பவராலும் இலிங் 
வொர்த் என்பவராலும் கொடுக்கப்பட்டது . இவ்விதிப்படி 
பென்சீன் வளையத்தின் முதலாவது பதிலீடு ஒற்றை அணுவாக 
விருந்தால் ( 2 -ம் , - CI ) அது ஆர்த்தோ - பாரா - இரட்டை பதிலீ 
டுகளைக் கொடுக்கும் . முதலாவது பதிலீடு இரண்டு அணுக்க 
ளாலானதாயிருந்து (XY ) , பென்சீன் வளையத்துடன் நேரிடை 
யாக சேர்ந்திருப்பது X என்றால் Y என்ற தனிமம் ஆவர்த்தன 
அட்டவணையில் X ன் பிரிவை விட குறைந்த பிரிவு எண்ணையு 
டையதாகவிருப்பின் அது 0- , P-திசைகாட்டியாக விளங்கும் . 
அல்லது ஆவர்த்தன அட்டவணையில் Y ன் பத்தி ( அல்லது 
பிரிவு ) எண் X யை விட அதிகமாயிருந்தால் அது m- திசை 
காட்டியாக விளங்கும் . அதாவது இரண்டாவது பதிலீடு m 
இடத்தை நாடும் . கீழேயுள்ள அட்டவணையில் 

இதைக் 
காண்க : 


-- 


X ன் 


Y ன் பத்தி 


திசை 


பதிலீடு 
XY 


விளைவு 


பத்தி எண் 


எண் 


5 


கா 


m m 
0- , P 


1 


; 


--NOR 
-CH , 
--CN 
-NH, 


5 


1 


0- , P 


--- 


* 


27-10 . ( e ) சட்டன் விதி (Suttan s rule ) 

இவ்விதி இரு முனைத் திருப்புத்திறமை அடிப்படையாகக் 
கொண்டது . 1931 ஆம் ஆண்டு சட்டன் என்ற ஆங்கிலேய 
விஞ்ஞானியால் கொடுக்கப்பட்டது . பென்சீன் வளையத்தின் 
முதல் பதிலீடை X என்று வைத்துக் கொள்வோம் . C.HX ன் 
இருமுனை திருப்புத் திறம் CHzX ன் திருப்புத் திறமைவிட X மதிப் 
பில் அதிகமாகவோ , - மதிப்பில் குறைவாகவோ இருந்தால்X. 
தொகுதி 0- , P- திசைகாட்டியாக விளங்கும் . C , H , X ன் இரு 
முனை திருப்புத்திறம் CH , X- ன் திருப்புத்திறனை விட + மதிப்பில் 
குறைவாகவோ, மதிப்பில் அதிகமாகவோ இருந்தால் X 
-தொகுதி m-திசைகாட்டியாக விளங்கும் . இதுவே சட்டன் 
விதியாகும் . 


P 


தொகுதி 


0- , p 


- 


0-- , p 


கம் 


m 


V 


நேராக அடர் 
40 

கரிம வேதியியல் 
அரைல்- X அலக்கை- X 

திசை விளைவு 
X 
- CHS 

C .-- CH3 CH3 - CH3 
+0.41 

0 
CI C , HE CI 

CH , CIL 
--- 1:56 

--215 
NO2 C , H , NO2 CHy - NO2 
--- 397 

--- 3-29 
27-11 . இரட்டை பதிலீடுகளும் சூழ்நிலைகளும் 

மேலே கூறிய காரணங்களைத் தவிர ஆர்த்தோ , பாரா , 
மெட்டா 

ஐசோமர்களின் விகிதம் வினையின் வெப்ப நிலை , 
கரைப்பான் , வினைவேக மாற்றி , கொள்ளிடத்தடை முதலிய 
வைகளைச் சார்ந்ததாகவுமிருக்கும் . ஆர்த்தோ , பாரா 
சேர்மங்கள் உண்டாகும் பொழுது சிறிதளவு மெட்டா சேர்ம 
மும் , மெட்டா சேர்மங்கள் உண்டாகும் பொழுது சிறிதளவு 
ஆர்த்தோ பாரா சேர்மங்களும் உண்டாகின்றன . இவைகளின் 
விகிதம் குறிப்பிட்டுள்ள சூழ் நிலைகளை பொருத்ததாகும் . 
( a ) வினை யின் வெப்ப நிலை 

O ° C ல் டொலுவீனை சல்ஃபானேற்றம் செய்தால் 0- , m 
P- சேர்மங்களின் விகிதம் 43 : 4 : 53. அதே வினையை 100 ° C ல் 
செய்தால் விகிதம் 13 : 8 : 79 ஆக மாறுகிறது . 
( b ) கரைப்பான் 

அசெட்டனிலைடுவை அசெட்டிக் நீரிலியில் கரைத்துக் 
கொண்டு 

நைட்ரிக் அமிலத்தால் நைட்ரோ ஏற்றம் 
செய்தால் 0- சேர்மமே அதிகமாக கிடைக்கிறது . ஆனால் 

கந்தக அமிலத்தில் அசெட்டனிலைடுவை கரைத்துக் 
கொண்டு அடர் நைட்ரிக் அமிலத்தால் நைட்ரோ ஏற்றம் 
செய்தால் பெரும்பாலும் P- சேர்மமே கிடைக்கிறது . 
டெலீவீனை 

நைட்ரிக் அமிலத்தால் 
நைட்ரோ ஏற்றம் செய்தால் m- நைட்ரோ டொலுவீன் அதிக 
மாக கிடைக்கிறது . டொலுவீனை அடர் கந்தக அமில - அடர் 
நைட்ரிக் அமில கலவையால் நைட்ரோ ஏற்றம் செய்தால் 66 % 
0 -- நைட்ரோ டொலுவீன் கிடைக்கிறது . 


அரோமேட்டிக் சேர்மங்கள் 


41 


( c ) , வினைவேக மாற்றி 

புரோமோ பென்சீன் , ஃபெர்ரிக் புரோகமடு வினைவே 
மாற்றியின் முன்னிலையில் , புரோமினேற்றம் செய்ய புரோமி 
னுடன் வினை புரியச் 

செய்தால் 2 % Im- டை . புரோமோ 
பென்சீன் கிடைக்கிறது . ஃபெர்ரிக் புரோமைடுவுக்கு பதில் 
அலுமினியம் புரோமைடுவை வினைவேக மாற்றியாக பயன் 
படுத்தினால் 30 % m- டை- புரோயோ பென்சீன் கிடைக்கிறது . 


டொலுவீனை புரோமினேற்றம் செய்ய வினைவேக மாற்றி 
தேவை . ஃபீனாலை புரோமினேற்றம் செய்ய புரோமின் நீரே 
போதுமானது . 


பென்சீனை வினைவேக மாற்றியின் முன்னிலேயில் குளோரி 
னேற்றம் செய்தால் பென்சீனின் எல்லா ஹைட்ரஜனையும் 
பதிலீடு செய்து விடலாம் . பென் சீனை நைட்ரோ ஏற்றம் 
செய்தால் கிடைப்பது ஒரு நைட்ரோ தொகுதி பதிலீடு செய் 
யப்பட்ட சேர்மமான நைட்ரோ பென்சீன் மாத்திரமே . இரண் 
டாவது நைட்ரோ தொகுதியை புகுத்த வெப்ப நிலையை அதிக 
ரிக்க வேண்டும் . சுலபமல்ல . 


( d ) கொள்ளிடத்தடை 

டொலுவீனை சல்ஃபானேற்றம் செய்தால் ஆர்த்தோ , 
பாரா ஐசோமர்கள் கிடைக்கின்றன . மூவிணை பியூட்டைல் 
பென்சீனை , சல் பானேற்றம் செய்தால் , பாரா சேர்மம் மாத் 
திரமே கிடைக்கிறது . கொலு வீனில் மெத்தில் தொகுதி சிறிய 
தாகையால் சல்ஃபான் தொகுதி அடுத்துள்ள ஆர்த்தோவிடத் 
போக 

தடை ஏற்படவில்லை . மூவிணை பியூட்டைல் 
தொகுதி [ -C ( CH, பெரியதாகையால் அடுத்துள்ள 
ஆர்த் தோவிடத்திற்கு போக சல்ஃபான் தொகுதிக்கு இட 
மில்லை . ஆகையால் ஆர்த்தோ சேர்மம் 

ரத்தோ சேர்மம் வளைய தடை ஏற்படு 


கிறது . 


( e ) ஆர்த்தோ பதிலீடும் பாரா பதிலீடும் வேகமாக நடை . 
பெறும் வினைகளாகும் . மெட்டா பதிலீடு சற்று குறைந்த வேகத் 
திலேயே நடைபெறுவதைக் காணலாம் . 


கரிம வேதியியல் 


வினாக்கள் 
பென்சீன் தயாரிக்கும் முறைகளை விவரி ? அதன் 
வினைகள் யாவை ? 


2 . பிரைடல் - கிராஃப்ட்ஸ் வினையென்றால் என்ன ? வழி 
முறையை எழுதுக . 


3. பென் சீனைச் சார்ந்த ஹைட்ரோ கார்பனில் ஏதாவது 
மூன்றினைப் பற்றி எழுது . 


பென்சீனின் உள்ளமைப்பை விவரி , 


5. பென்சீனின் எலெக்ட்ரான் கவர் பதிலீடுகளையும் கரு 
கவர் பதிலீடுகளையும் உதாரணங்களுடன் விளக்குக , 


6 . 


பதிலீட்டு சேர்மத்தில் தொகுதிகளை 

தொகுதிகளை வழிப்படுத்துதல் 
எவ் வாறு ? 


7. பதிலீட்டு தொகுதிகள் இரண்டாவது பதிலீடின் 

விளக்க 
பொழுது எப்படி திசைகாட்டுகின்றன என்பதை 
மாய்க் கூறு . 


8. இரட்டை பதிலீடுகள் எவ்வாறு வெப்ப நிலைக்கும் கரைப் 
பானுக்கும் தகுந்தவாறு மாறுகின்றன ? 


28. அரோமேட்டிக் ஹலஜன் 

சேர்மங்கள் 


( Aromatic Halogen Compounds) 


சுலபமாக 


28-1 . அரைல் ஹாலைடுகள் 

அரோமேட்டிக் ஹாலைடுகள் அல்லது அரைல் ஹாலைடுகள் 
என்பவை பென்சீனிலுள்ள ஹைட்ரஜனுக்கு பதிலாக பதிலீடு 
செய்யப்பட்ட ஹாலஜன் அணுவை பெற்றவை . உதாரணங்கள் 
குளோரோ பென்சீனின் ( CH.CI ) , p- டைகுளோரோ பென்சீன் 
( C , H , Cla ) . இந்த ஹாலஜன் அணுவை 

அமீனோ 
அல்லது ஹைட்ராக்சி அல்லது சயனோ தொகுதிக்காக பதிலீடு 
செய்ய முடியாது . அல்க்கைல் ஹாலைடுகளை தயாரிக்க அல்க் 
கேனுடன் நேர் ஹாலஜனேற்றம் செய்வதில்லை . அல்க்கைல் 
ஹைட்ராக்சி சேர்மங்களான ஆல்கஹாலுடன் பாஸ்பரஸ் 
ஹாலைடுவை வினை புரிந்து அல்க்கைல் ஹாலைடுகள் கிடைக்கப் 
பெறுகின்றன . அல்லது ஆல்கஹாலுடன் ஹைட்ரஜன் ஹாலை 
டுவை வினை புரியச் செய்து அல்க்கைல் ஹாலைடுவைப் பெற 
லாம் . அரோமேட்டிக் ஹைட்ராக்சி சேர்மங்களான ஃபினால்கள் 
ஹாலஜன் அமிலத்துடன் வினை புரிவதில்லை . ஃபீனாலும் பாஸ் 
பரஸ் ஹாலைடுவும் வினை புரிந்து ஹாலைடுகளை மிகச் சிறிய அள 
விலேயே விளைவிக்கின்றன . ஆகையால் அரைல் ஹாலைடுவைப் 
பெற அரோ மேட்டிக் சேர்மத்தை நேர் ஹாலஜனேற்றம் செய்து 
தான் பெற வேண்டும் . 


28-1 . ( a ) அரைல் ஹாலைடு தயாரிப்பு 

(i ) நேர் ஹாலஜனேற்றம் 

இம் முறையை குளோரினேற்றத்திற்கும் புரோமினேற்றத் 
திற்கும் மாத்திரமே பயன் படுத்தலாம் . அரைல் ஃபுளூரைடு 


கரிம வேதியியல் 





டைய சோனியம் சேர்மத்திலிருந்து பெறப்படுகிறது . அயே " 
சேர்மங்கள் கிரிக்னார்டு 

வினைபொருளை அயோடோ 
அசெட்டிலீனுடன் வினை புரியச் செய்து பெறப்படுகின்றன . 
பென் சீனுடைய சோனியம் குளோரைடுவை பொட்டாசியம் 
அயோடைடுவுடன் நேரடியாக வினை புரியச் செய்து அயோ 
டோ பென்சீனைப் பெறலாம் . அயோடினை நேரிடையாக பென் 
சீனுடன் வினைபுரியச் செய்து அயோடோ பென் சீனைப் பெற 
முடியாது . ஏனெனில் உடன் விளைந்த H [ அயோடோ பென் 
சீனை பென்சீனாக மாற்றிவிடும் . இதைத் தடுக்க வேண்டு 


C.H.I + HI CH ; - 1 , 
மானால் அடர் நைட்ரிக் அமிலத்தை சேர்க்க 

வேண்டும் . 
அல்லது சில்வர் சல்ஃபேட்டை 

சல்ஃபேட்டை சேர்க்க வேண்டும் . சில்வர் 
சல்ஃபேட் ஹைட்ரஜன் அயோடைடுவு..ன் வினை புரிந்து சில்வர் 
அயோடைடுவாக நீங்கி விடுகிறது . நைட்ரிக் அமிலத்தை பயன் 
படுத்தும் பொழுது அயோடின் முழுவதுமே பென் சீனுடன் 
வினை புரிந்து பதிலீடு செய்யப் படுவதைக் காணலாம் . 


8CH +31 + HINO3 


-- 


6C.H , I + 4H , O + NO 


நேர் ஹைட்ரஜன் ஏற்றத்தில் குளோரின் அல்லது புரோ 
மின் பயன் படுகிறது . இரும்பு , நீரற்ற அலுமினியம் குளோரைடு 
அயோடின் முதலியவைகளை வினைவேகமாற்றியாக பயன் 
படுத்த வேண்டியிருக்கிறது . இவைகளை ஹாலஜன் ஏற்றும் 
கரணி ( balogen carrier ) என்பர் . நேர் ஹாலஜன் ஏற்றத்தில் 
முறையே குளோரோ பென்சீனும் , புரோமோ பென்சீனும் 
கிடைக்கிறது . அதிக ஹாலஜனை பயன் படுத்தினால் பல் ஹால 
ஜனேற்றிய பென்சீன் கிடைக்கிறது . 


L 


( O 


ce 


C2 


cla 


co 
Fe 


> 


to 


Fe 


- டைகுளோரோ 

பென்சீன் 
( உருகுநிலை - 17 ம் ) 


P. டைகுளோரோ 

பென்சீன் 
( உருகுநிலை 533 


குளோரினுக்கு பதில் Br2 யைப் பயன்படுத்தினால் புரோமின் 
பதிலீட்டு சேர்மங்கள் கிடைக்கும் . 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


நேர் ஹால ஜனேற்றத்தின் வழிமுறை 

புரோமின் நேராக பென்சீனுடன் வினை புரிய எலெக்ட்ரான் 
கவர் தன்மையை அதிகமாக பெற்றிருக்க வேண்டும் . ஏனெ 
னில் பென்சீன் ஒரு எலெக்ட்ரான் அடர்த்தியுள்ள சேர்மம் 
புரோமின் எலெக்ட்ரான் கவர் தன்மையுடையதாக விருப்பி 
னும் போதுமான அனவில் அத்தன்மையை பெற்றிருக்கவில்லை . 
இரும்பைப் போன்ற ஹாலஜன் ஏற்றும் கரணியை உடன் வினை 
புரியச் செய்தால் அதன் மேல் பல் புரோமைடு தோன்றி நேர் 
மின் புரோமின் அயனியை விளைவிக்கிறது . து வீரியமுள்ள 
எலெக்ட்ரான் கவர் தன்மையையுடையது 


(ெ 


Fe 


: Fe : 8 


- 


- 


+ B : 


.B 


படிக்கடி 


+ Fe Bra ------ le arts + - B+ 


( ii ) டையசோனியம் உப்புவிலிருந்து 

டையசோனியம் குளோரைடுவுடன் கூப்ரஸ் குளோரை 
டுவை சேர்த்து சூடுபடுத்தினால் அரைல் குளோரைடு விளைகி 
றது . ஹைட்ரஜன் புரோமைடுவுடன் காப்பர் தூளின் முன்னி 
லையில் சூடுபடுத்தினால் அரைல் புரோமைடு கிடைக்கிறது . 
பொட்டாசியம் அயோடைடுவுடன் வினைபுரியச் செய்தால் 
அரைல் அயோடைடு கிடைக்கிறது . புளோரின் நேர் வினை 
யின் பொழுது மிகத் தீவிரமாக வினை படுவதால் 

அரைல் 
ஃபுளூரைடுவையும் மற்ற ஹாலடுகளைப் போல் டைய சோனி 
யம் உப்புவிலிருந்தே பெற வேண்டும் . 


வெப்பம் 
C , HN, Cl + CuCl2 ----- C H , N , Cl Guy CL , --- . C , H , C 
பென் சீன் டைய சோனியம் 

குளோரோ 
குளோரைடு 

பென் சீன் 
+ N2 + Cup CI2 


46 


கரிம வேதியியல் 


காப்பர் தூள் 
C , H , N , Cl 

- + C. H , Br 
HB புரோமோ 

பென்சீன் 
C : H , N2 Cl + KI CHI + N , + KCI . 

அயோடோ 
பென்சீன் 


அமிலம் 


A 
G.H.NH , + HNO , + HBF ; --- C , H , N2BF ---- C , H ,F + N , + BF , 
அனிலின் நைட்ரஸ் ஹைட்ரோ டையசோனியம் ஃபுளுரோ 
அமிலம் ஃபுளுவோ ஃபுளுவோ 

பென்சீன் 
போரிக் போரேட் 

( Fluorobenzene) 
( iii ) அரோமேட்டிக் ஹால ஜன் அமிலங்களிலிருந்து 

ஹாலஜன் பதிலீட்டு பென்சாயிக் அமிலத்தை சோடா 
சுண்ணாம்புடன் ( soda -lime ) சேர்த்து காய்ச்சினால் குளோரோ 
பென்சீன் விளைகிறது . 

சோடா சுண்ணாம்பு 
C.H . + ( CI )COOH 

C, H , Cl + CO 


ளோரோ பென்சா 

குளோரோ 
யிக் அமிலம் 

பென்சீன் 
( iv ) பினாலிலிருந்து 

அல்க்கைல் ஆல்கஹால் பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரை 
டுவுடன் வினை புரிந்து அல்க்கைல் குளோரைடுவைத் தருகிறது . 
ஆனால் ஃபினால் பாஸ்பரஸ் குளோரைடுகளுடன் வினைபுரிந்து 
மிகக் குறைந்த அளவில் குளோரோ பென் சீனைத் தருகிறது . 
ஆகையால் இம் முறை குளோரோ பென் சீனைத் தயாரிக்க பயன் 
படுத்தப்பட வில்லை . 


( v ) வெள்ளி உப்பிலிருந்து 
அரோமேட்டிக் அமிலத்தின் வெள்ளி உப்புவை புரோமினுடன் 
சேர்த்து காய்ச்சினால் அரைல் புரோமைடு விளைகிறது . 


Br 


CooAg 


+ Brz 


+ AgBr + CO2 


சில்வர் பென்சோபேட் 


புரோமோ 
பென்சீன் 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


28-1 . ( b ) அரைல் ஹாலை டுகளின் பண்புகள் 

(i ) பௌதிக பண்புகள் 

வளையத்தில் பதிலீடு செய்யப்பட்ட அரைல் ஹாலைடுகள் 
நிறமற்ற நீர்மங்கள் . 

நீர்மங்கள் . சில சமயம் படிகங்களாகவும் இருக்கின் 
றன . நீரில் 

கரையாது . கரிம கரைப்பான்களில் கரையும் . 
அடர்த்தி எண் ஒன்றுக்கு மேல் ஆகும் . அரைல் ஹாலைடுகளில் 
ஹாலஜன் அணு வளையத்துடன் மிக அழுத்தமாக பிணைக்கப் 
பட்டுள்ளது . ஆகையால் கருகவர் கரணிகளால் 
டப்பெயர்ச்சி செய்ய முடியாது . 


சுலபமாக 


( ii ) வேதிப் பண்புகள் 

( அ ) அரைல் அயோடைடுவை காப்பர் பொடியுடன் 
சேர்த்து உருக்கி மூடியுள்ள குழாயினுள் வைத்து உயர் வெப்ப 
நிலையில் காய்ச்சினால் டை அரைல் கிடைக்கிறது . அயோடைடு 
தொகுதிக்கு 0- ,p-- இடங்களில் நைட்ரோ தொகுதியிருந்தால் 
வினை முழுவதுமாக நடைபெறுகிறது . 


2CHI + 2 Gu 


C.H .-- C , H , + Cu ,l , 
டைஃபினைல் 


( ஆ ) அரைல் அயோடைடும் , 

அரைல் 

புரோமைடும் 
உலர்ந்த ஈதரில் மெக்னீசியத்துடன் வினை புரிந்து கிரிக்னார்டு 
வினை பொருளைக் கொடுக்கின்றன . அரைல் குளோரைடுகள் 
இவ்வினையை கொடுப்பதில்லை . எத்தில் ஈதருக்கு பதிலாக 
டெட்ராஹைட்ரோ ஃபியூரானை கரைப்பானாக பயன் படுத்தி 
னால் , அரைல் குளோரைடுவின் கிரிக்னார்டு வினைபொருளையும் 
பெறலாம் . 


+ Mg 


உலர்ந்த 
ஈதர் 


Mgar 


கீரிக்கார்டு வினைபொருள் 

Mgc & 
டெட்ராஹைட்ரோ 
++ Mg 
ஃபியூரான் 35 

(907- விளைச்சல் ) 
( e 


- 


-- 


கரிம வேதியியல் 


P- டை குளோரோ பென்சீன் 

அரைல் ஹாலைடுவை சோடியம் ஹைட்ராக்சைடுவின் 
நீர் கரைசலுடன் அதி அழுத்தத்தில் 300 ° C ல் வினை புரியச் 
செய்தால் சோடியம் ஃபினேட் கிடைக்கிறது . குளோரோ 
பென் சீனையும் நீராவியையும் 500 ° C ல் சிலிகாகளி (silica - gel ) 
வினைவேக மாற்றியின் மீது செலுத்தினால் ஃபினால் கிடைக்கி 


300 ° C 
CAH , CI + 2NaOH C.H.O NI + NaCl + H2O 

அழுத்தம் 


சிலிகாகளி 
CH , Cl + H , O --- CH , OH + HCI 
குளோரோ 500 ° C ஃபீனால் 
பென்சீன் 
( ஈ ) அரைல் குளோரைடு வை அமோனியம் 

ஹைட்ராக் 
சைடுவுடன் சேர்த்து அதி அழுத்தத்தில் 200 ° C ல் கூப்ரஸ் 
ஆக்சைடு வினைவேக மாற்றியின் முன்னிலையில் சூடுபடுத்தினால் 
அமீனோ சேர்மம் கிடைக்கிறது . விளைச்சல் 90 சதவிகிதமாகும் . 


2CHCl + 2NH3 + Cu20 
குளோரே 
பென்சீன் 


2C.H ; NH2 --- 2CuCl + H , 0 
அனிலின் 


( உ ) அரைல் குளோரைடு அல்லது புரோமைடுவை நீரற்ற 
கூப்ரஸ் சயனைடுவுடன் டைமெத்தில் ஃபார்மமைடு கரைசலில் 
சூடுபடுத்தினால் ஃபினைல் சயனைடு விளைகிறது . 

டைமெத்தில்ஃபார் 
CH , Br + CuCN 

-CH .. CN 
மமைடு 

ஃபினைல் சயனைடு 


( ஊ ) அரைல் ஹா லைடுவை மெக்னீசியம் ஐசோ புரொப் 
பனால் கலவையால் ஒடுக்கினால் ஹைட்ரோ கார்பன் கிடைக் 
கிறது . ரனே நிக்கல் --பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலவை 
யாலும் ஒடுக்கலாம் . நிக்கல் அலுமினியம் உலோகக் கலவை 
யையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவையும் பயன் படுத் 
தலாம் . 
C.H.X + Mg + - (CH3)2CHOH C , H , + ( CH ,) 2CHOMgx 

ஐசோபுரொப்பைல் பென்சீன் 
ஆல்கஹால் 


மன - 


குளோரோப் பென்சீனை பொட்டாசமைடுவின் நீர்ம அமோ 
அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 

( எசினி பதிவீடு ( Cine substitution ) 

இந்தப்பதிலீடுவி இடைசேர்மமாக பென்சைன் ( benzyne ) 
விளைகிறது . இது ஒரு மும்மைப் பிணைப்பு சேர்மம் , இவ் வினை 
யில் தொகுதி நீங்கிப் பிறகு கூடுகிறது . 


? 


னியா கரைசலுடன் , குறை வெப்ப நிலையில் , வினை புரியச் செய் 
தால் அனிலீன் கிடைக்கிறது . இவ்வினையை ராபர்ட்ஸ் ( Roberts 
என்பவர் 1953 ஆம் ஆண்டில் 1 ஐசோடோப்பை பயன் 
படுத்தி நிரூபித்தார் . அமீனோ தொகுதி குளோரின் நீங்கிய 
பிறகு புகும்பொழுது குளோரின் இருந்த இடத்தில் பாதியும் , 
அதற்கு பக்கத்து ஆர்த்தோ இடத்தில் பாதியுமாக புகுகிறது 
என்பது வழிமுறை. 

NH . 


8 


NHA 


cº + NH4 + 


NHA 


அனிலின் 


- 


குகளாரோன்சன் 


பென்சைன் 


NP . 


அலகின் 


( ஏ ) வான் ரிக்டர் வினை ( Von Richter reaction ) 

இதுவும் ஒரு சினி பதிலீடேயாகும் . இதில் நைட்ரோ ஹால 
ஜன் சேர்மம் பொட்டாசியம் சயனைடுவுடன் 150 ° C ல் சூடுபடுத் 
தப்படுகிறது . நைட்ரோ தொகுதி நீக்கப்பட்டு , - CN தொகுதி 
யானது . நைட்ரோ தொகுதியிருந்த இடத்திற்கு 0 
தில் புகுகிறது . 

. 
BBr 


KCN 


150 * C CH OH 


CN 


NO2 


----- 


4 


50 


கரிம வேதியியல் 


28-2- குளோரோ பென் சீன் அல்லது ஃபினைல் குளோரைடு 

குளோரோ பென்சீனும் , புரோமோ பென்சீனும் ஒத்த பண் 
புடையவை 
28-2 . ( a ) தயாரிப்பு 

சில தயாரிப்பு முறைகளை பொதுத் தயாரிப்பு முறைகளின் 
கீழ் பார்க்கவும் . 


ராச்சிக் முறை ( Raschig process ) 

இம் முறை அதிக அளவில் ஃபினைல் குளோரைடுவைப் 
பெற பயன் படுத்துகிறார்கள் . இதில் பென்சீன் ஆவி , காற்று , 
ஹைட்ரஜன் குளோரைடு மூன்றும் கலந்த கலவை காப்பர் 
ளோரைடு வினைவேக மாற்றியின் மேல் செலுத்தப் படுகிறது . 


CuCl2 
GEs + HCI + 30 , 

CH , Cl + Hz0 
28-2 . ( b ) பண்புகள் 

( i ) பௌதிக பண்புகள் 

குளோரோ பென்சீன் ஒரு நிறமற்ற நீர்மம் ; கொதிநிலை 
132 ° C ; அடர்த்தி எண் 1.107 ( 20 ° C ) ; நீரில் கரையாது . ஈதர் 
ஆல்கஹால் , பென்சீன் முதலிய கரைப்பான்களில் கரையும் . 
அனிலீன் ஃபீனால் , D.D.T. முதலியவை தயாரிக்கப் பயன்படு 
கிறது . 


(ii ) ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து பென்சீனையும் , நீருடன் 
அழுத்தத்தில் வினைபுரிந்து ஃபீனாலையும் , அமோனியாவுடன் 
வினைபுரிந்து அனிலீனையும் கொடுப்பதை இப்பாடம்- 1 ( b ) 
யைப் பார்க்க . 


( அ ) இது அடர் நைட்ரிக் அமில- சல்ஃபூரிக் அமில கலவை 
யுடன் 80- 90° C ல் வினை புரிந்து நைட்ரோ தொகுதியேற்றம் 
அடைகிறது . 


C 


ce 


-NO , 


HNO . + H2SO4 

80-90 


2. டைநைட்ரோ 
குளோரோ 
பென்சீன் 


R 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


51 


( ஆ ) குளோரோ பென்சினையும் குளோராலையும் ( chlora ) 
அடர்சல்ஃபூரிக் அமிலத்துடன் சேர்த்து சூடுபடுத்தினால் D.D.T. 
விளைகிறது . இதன் வேதிப் பெயர் p : p - டைகுளோரோ 
டை ஃபினைல் டிரைகுளோரோ ஈத்தேன் . இது ஒரு திண்மம் . 
உருகு நிலை 109-110 ° C . இது ஒரு பூச்சிக்கொல்லி , 


- 


H2SO4 

* cce , CH 


2CHs cL + cce3. CHO 
குளோரோ குளோரால் 
பென்சீன் 


: - டைகுளோரோடை தோல் 
டிரைகுளோரோந்ததே 

( D - D - T ) 


28-3.- டொலைல் குளோரைடுகள் 
28-3 . ( a ) தயாரிப்பு 

( i ) குளோரின் டொலுவீனுடன் , அயோடின் அல்லது 
இரும்பு வின் ( ஹாலஜன் ஏற்றம் கரணி ) முன்னிலையில் வினை 
படும்பொழுது 0- , p - m- , டொலைல் குளோரைடுகள் கிடைத் 
தாலும் அதிக அளவில் கிடைப்பது 0- , p- , டொலைல் குளோ 
ரைடுகளே யாகும் . 


CH,, 


CHS 


CH , 


5 


CQ 


+ ce | அல்லது E 


-குளோரோ 
டொலுவீன் 


( 
p- குளோரோ 
டொலுவீன் 


( ii ) m- , குளோரோ டொலுவீனை m- டொலுவீனிலிருந்து 
சாண்ட்மேயர் 

வினையால் ( Sandmeyer s reaction ) பெறலாம் . 
மற்ற குளோரோ டொலுவீன்களையும் இம் முறையால் அந்தந்த 
டொலுவீனை எடுத்துக்கொண்டு வினைபுரிந்து கிடைக்கப் பெற 
லாம் . 


52 


கரிம வேதியியல் 


CH . 


NaNO . + He 

oi 


சாண்ட்மேயர்வினை 
N_ce 

( L 
m- டொலுவீன் 

m - டொலைல் குளோரைடு 
டைய சோனியம் 
குளோரைடு 


m - டொலுமன் 


28-3 . ( b ) பண்புகள் 

குளோரோ டொலுவீன்கள் நிறமற்ற நீ மங்களாகும் 
அவைகளின் கொதி நிலைகள் மிகவும் நெருக்கமானவை . 0 
ஐசோமரின் கொதிநிலை 150 ° C , m- 162 ° C , p -- 162 ° C . அவை 
களின் பண்புகளும் ஒத்தவைகளாகும் . p . குளோரோ டொலுவீ 
னின் இருமுனை திருப்புத்திறம் ( 1. 90 D ) . இது டொலுவீனின் 
திருப்புத் திறமான 0 • 4 D யும் குளோரோ பென்சீனின் திருப் 
புத் திறமான 1:55 D யும் சேர்ந்த கூட்டுத் தொகைக்கு சம 
மாக விருக்கிறது . மெத்தில் தொகுதி + 1 என்ற எலெக்ட்ரான் 
தூண்டல் விளைவையுடையது . அதாவது அடுத்துள்ள தொகுதி 
யில் எலெக்ட்ரான் அடர்வை அதிகமாக்கும் தன்மையது , அதே 
சமயத்தில் குளோரின் -1 விளைவையுடையது . ஆகையால் p 
குளோரோ டொலுவீனை நைட்ரோ ஏற்றம் செய்தால் அதிக 
அளவில் மெத்தில் தொகுதிக்கு ஆர்த்தோ விடத்தில்- NO2 
தொகுதி புகுகிறது . சற்று குறைந்த அளவில் குளோரினுக்கு 
ஆர்த்தோவிடத்திலும் நைட்ரோ தொகுதி புகுகிறது . 
CH , 

CH , 

CH ; 
HNO3 + H2 504 

-NO , 
o c 

INOM 
Ce 

ce 

ca 
p- குளோரோபொலுவின் 58 % 

42 / 
28-4 . பல் இணை திறன் அயோடின் சேர்மங்கள் : 
28-4 . ( a ) அயோடோ பென் சீன் டை குளோரைடு (Iodo benzene 

dichloride ) 

அயோடோ பென்சீனை குளோரோஃபார்மில் கரைத்து 
குளிர வைத்து , குளோரின் வாயுவை அதன் ஊடே செலுத்தி 
னால் 90 % அயோடோபென்சீன் டை குளோரைடு கிடைக்கி 
றது , குளோரோஃபார்ம் கரைப்பானுக்கு பதில் கார்பன் டெட் 
ராகுளோரைடுவை பயன்படுத்தலாம் . 


+ 


ப 


CHI + CHd 
அரோமேட்டிக் ஹால்ஜன் சேர்மங்கள் 

53 
CHICO 

+ : CD : 
CHI+2 

அயோடோபென்சீன்டைகுளோரைடு 
அயோடோ பென்சீன் டைகுளோரைடு ஒரு மஞ்சள் திண்மம் 

( i ) இது வெளிச்சத்தால் P- குளோரே அயோடோ பென்சீ 
னாக மாற்றப்படுகிறது . 110 ° C க்கு காய்ச்சினாலும் இம்மாற்றத் 
தைக் காணலாம் . 
CH, Ice 

cl 

I + HC 
p- குளோரோ அயோடோ 

டொலுவீன் 
( ii ) பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவால் நீராற் பகுக்கப் 
பட்டு அயோ டோசோ பென் சீனைக் கொடுக்கிறது . 
C.E.ICL, + 2KOH C.H - I- + O + 2KCI + HAO 

அயோடோ 

பென்சீன் 
28-4 ( b ) அயோடோசோ பென்சீன் ( lodoso benzene ) 

மேலே கூறிய முறையில் தயாரிக்கலாம் . அயோடோசோ 
பென்சீன் ஒரு மஞ்சள் நிற திண்மம் 200 ° C க்கு மேல் சூடுபடுத் 
தினால் வெடிக்கும் . நீராவியுடன் காய்ச்சி வடித்தால் தானே ஆக 
சிஜன் ஏற்றமும் இறக்கமும் ஆகி அயோடாக்சி பென்சீனையும் 
அயோடாக்சி பென் சீனையும் தருகிறது . அயோடோ பென்சீன் 
நீராவியில் காய்ச்சி வடிகிறது . அயோடாக்சி பென்சீன் வாலையில் 
தங்கிவிடுகிறது . இது சிதைவுடன் 237 ° C ல் உருகுகிறது . 


& CsH; -I 


நீராவியால் 
காய்ச்சி வடித்தல் 


அயோபா 
பென்சீன் 


அயோபாக்கி 
பென்சீன் 


28-4 . ( c ) அயோடாக்சி பென் சீன் (Iodoxy benzenc ) 

( i ) மேலே அயோடாக்சி பென்சீன் விளையும் வினையைப் 
பார்க்கவும் . 


* 


54 


கரிம வேதியியல் 


(ii ) அயோடோ பென்சீன் டை குளோரைடுவை சோடியம் 
ஹைபோ 

குளோரைட்டின் நீர்க் கரைசலுடன் வினைபுரியச் 
செய்தால் அயோடாக்சி பென்சீன் கிடைக்கிறது . 


C.H , ICI2 + NaOCl + H20 -- > CH , 10 , + NaCl + 2HCI 

அயோடாக்சி பென் சீன் 


( ii ) அயோடோ பென்சீனை , ஓசோன் அல்லது பொட்டாசி 
யம் சல்ஃபேட்டு கந்தக அமிலக் கலவையால் ஆக்கிஜனேற்றம் 
செய்தால் அயோடாக்சி பென்சீன் கிடைக்கிறது . 


அயோடாக்சி பென்சீன் கந்தக அமிலத்துடன் கலந்து 
C , H ,IO , HASO , என்ற உப்பைத் தருகிறது . இது திண்ம நிலையில் 
நிலையான தாகவும் , நீரில் கரைத்தால் நீராற் பகுப்புக்குட் படு 


கிறது . 


28-4 . ( d ) டைஃபினைல் அயோடோனியம் உப்புகள் ( Diphenyliod 

onium salts ) 
தயாரிப்பு 

( i ) அயோடோ சோ பென்சீனையும் அயோடாக்சி பென்சீ 
னையும் , புதிதாக தயாரித்த தில்வர் ஆக்சைடு கலந்த நீருடன் 
குலுக்கினால் டைஃபினைல் அயோடோனியம் ஹைட்ராக்சைடு 


விளைகிறது . 


GNs to + CHIO , + AgOH --- > Ag ro , + 


i : CH 


OH 


டைஃபினைல் அயோடோ 
னியம் ஹைட்ராக்சைடு 


இதன் காரத் தன்மை நான்கிணை அமோனியம் காரத்தை ( quater 
nary ammonium base ) யொத்தது . ஹைட்ரஜன் அயோடைடு 
வுடன் வினைபுரிந்து டைஃபினைல் அயோடோனியம் அயோ 
டைடுவைத் [ C , H , ICHz] ® 1e 

தருகிறது . 


{ ii ) அயோடோ சோ பென்சீனை , பென்சீனில் கரைத்துக் 
கொண்டு , சோடியம் ஹாலைடுவுடன் , சல்ஃபூரிக் அமில வினை 
வேகமாற்றியின் முன்னிலையில் , வினை புரியச் செய்தால் டைஃ 
பினைல் அயோடோனியம் ஹாலைடு கிடைக்கிறது . 


தத 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


BrO 


கு NaBr 
CH ,IO + CH ; + H ,SO , - + C , H ,IC , H ,--- [ C , H ,IC , H ,] 

டை ஃபினைல் அயோ 

டோனியம் 

புரோமைடு 
(விளைச்சல் 54 % ) 


வினைகள் 


( i ) [ C , H , -I - CH ] ®Bre + NaNO -- C.E.NO:+C,H ,I 


-NaBr 


டை பினைல் அயோ 

டோனியம் 
புரோமைடு 


நைட்ரோ 
பென்சீன் 
66 % 


( ii ) [ CH ; -I - C.H ; ] + BrC + Na , so3-- C , H ,SO, ONa + C , H , I 

சோடியம் 
பென்சீன் 
சல் . : போனேட் 
95 % 

+ NaBr 


(ii) [ C.S , -I - CE ,] ®Bre + CH ,ONa --- C.H.OCH : + C.S.I 

சோடியம் அனிசோல் 

மீத் 
தாக்சைடு 

+ NaBr 


67 % 


(iv ) [ CH ; -I + CH , ] ®Bre + C, H , COONa + CH ,COOCH , 

சோடியம் * பினைல் பென் 
பென்சோ சோவேட் 
வேட் 

40 % 
+ G HI + NaBr 


டை : பினைல் அயோடோனியம் புரோமைடு ஒரு சிறந்த 
ஃபினைல் ஏற்றும் கரணியாகவிருக்கிறது என்பது மேற்கண்ட 
வினைகளிலிருந்து தெளிவாகிறது .. 


28-5 . பக்கத்தொடர் பதிலீட்டு ஹாலைடுகள் ( Side chain 

substituted halides) 
இங்குக் கருதப்படும் முக்கிய சேர்மங்கள் ( a ) பென்சைல் 
ளோரைடு (b ) பென்சால் குளோரைடு அல்லது பென்சை 


1 


56 


கரிய வேதியியல் 


விடீன் குளோரைடு ( c ) பென் சோடிரை குளோரைடு 
( d ) டிரை ஃபினைல் குளோரோ மீத்தேன் . 
28-5 . ( a ) பென்சைல் 

பென்சைல் குளோரைடு ( Belizyl chloride ) 
தயாரிப்பு 

(i ) டொலுவீனை அதனுடைய கொதி நிலையில் , வெளிச்சத் 
தின் முன்னிலையில் நேர்குளோரினேற்றம் செய்தால் பென்சைல் 
ளோரைடு விளை கிறது . 


இது ஒரு சங்கிலித் தொடர் தனி உ.. 


றுப்பு 

வினையாகும் . 


- 


CLE 

3C . 
ஒளி குளோரின் 

தனி உறுப்பு 
CH , CH3 + C • CFi , • CH , + HCI 
டொலுவீன் 

தனிஉறுப்பு 
CH , CHz • CL , ----- + CH , CH , Cl + Cl . 

பென்சைல் 

ளோரைடு 
( ii ) பென்சைல் ஆல்கஹால் பாஸ்பரஸ்பென்ட்டா குளோ 
ரைடுவுடன் வினைபுரிந்து பென்சைல் குளோரைடுவைத் தரு 
கிறது . 
C.H ; CH , OH + PC ) , --CH • CH , C1 -- POC} + 320 
பென்சைல் 

பென்சைல் 
ஆல்கஹால் 

குளோரைடு 
( iii ) குளோரோமெத்தில் ஏற்றம் . ( Chloromethylation ) 

பென்சீனில் குளோரோ மெத்தில் ஏற்றம் செய்தால் பென் 
சைல் குளோரைடு கிடைக்கிறது . ஃபார்மால்டிஹைடுவும் 
ஹைட்ரஜன் குளோரைடுவும் சேர்ந்த கலவையை 
மினியம் குளோரைடு போன்ற வினைவேக மாற்றியின் முன்னிலை 
யில் வினை புரிவதே இவ்வினையாகும் . இது ஃபிரைடல் கிராம் 
படஸ் வினைக்கு ஒப்பானது 


1.1 


CH , 


+ - H • CHO + HEL 


Alck 


- 


+ H2O 


பென்சீன் 


பென்சைல் 
குளோரைடு 


37 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


பண்புகள் 

குளோரைடுவின் கொதிநிலை 179 ° C . கண்ணில் நீரை வரு 
விக்கும் (lachzymatory ) இயல்புடையது . அல்க்கைல் ஹாலைடு 
களுக்கான வினைகளைத் தருகிறது . அல்க்கைல் ஹாலைடுகளை 
விட அதிக்கிளர்வு கொண்டதாகவிருக்கிறது . இதற்கு காரணம் 
மின் சுமை பரவலாகி உடன் இசைவினால் பென்சைல் கார்போ 
னியம் அயனி நிலைத்தன்மை பெற்றதாலாகுமென கருதப் 


கிறது . 


D 


CHCL -- + t £ + 


- 


CH₂ 


வன்சைல்குகளாரைடுவின் 


பென்சைல் 
கர்போனியம் 


அயனி 


( i ) அல்க்கைல் ஜாலேடுவுக்குண்டான வினைகளை கீழே 
காண்க . 


CH , CH.CL 
வன்சைல் குகளாரைடு 


H20 

CGHSCH , OH 
NaaH 

பெண்சைல் ஆல்கஹால் 
KON 

CH , CH , CN 

பென்சைல் சயனோடு 
K1 

CH, CH.I 

பைன்சைல் அயோடு 
NHS 

- , CHÚNH , 

பைன்சைல் அமீன் 
உலர்ந்தாதர் 

C H , CH , Mgre 

பென்சைல் வழக்ரீசியம் 
CH 

தாரைடு ( கிரிக்னார்வினாவாகா 
7c H , CH , CHs 
A6 C6 

டைஃபினைல் மீத்தேன் 


--- 


( ii) ஆக்சிஜனேற்றம் 

சாதாரண அடர்வுள்ள நைட்டிரிக் அமிலம் வினை புரியும் 
பொழுது பக்கத்தொடர் மாத்திரம் ஆக்சிஜனேற்றமடைந்து 
பென்சாயிக் அமிலத்தை விளைவிக்கிறது . 

[ O ]] 
C.8 , CO.C C : H , COOH 
பென்சைல் 

பென்சாயிக் 
குளோரைடு 

அமிலம் 





கூப்ரிக் நைட்ரேட்டுவின் முன்னிலையில் மிதமான ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பென்சால்டிஹைடு கிடைக்கிறது . 


* 


58 


கரிம வேதியியல் 


Cu( No32 


CH2Cl + 


CH0 Heº 


- 


பென்சால் 
டிஹைடு 


( iii ) பென்சைல் குளோரைடுவிலுள்ள பென்சீன் வளையம் 
நைட்ரோ ஏற்றத்திற்கும் சல்ஃபான் ஏற்றத்திற்கும் , உட்படு 
கிறது . 0- , P , சேர்மங்களே கிடைக்கின்றன . 
CH , CE CH , Ce 

CH2C2 


HNOS 


NO . 


- 


- நைட்ரோ 

NO2 
பென்சைல் குளோரைடு டி - நைட்ரோபென்சைல் 

குளோரைடு 


CHRCE 


CHzce 


CH2C 


Hq S04 


5O2OH 


+ 


0 - குளோரோழெத் 
தில் சல்ஃ பானிக் 

அமிலம் 


So , OH 
ந - குளோரோமத்தில் 
சல்ஃபானிக் அமிலம் 


( iv ) பென்சைல் மெக்னீசியம் குளோரைடுவானது பார்மால் 
டிஹைடுவுடனும் அசெட்டைல் குளோரைடுவுடனும் வினை 
புரிந்து 0 - டொலைல் வழிப்பொருளைக் கொடுக்கிறது . 
சாதாரண வினைக்கு புறம்பானது . 

CH2 Mgr 


CH3 


CH , ON 


-HCHO 
ஃபார்மால்டி 

ஹைடு 
கீரிக்கார்டு வினைப்பொருள் 


0 - வடாஜலல் 
மெத்தில் ஆல்கஹால் 
CHO 

COCHS 


CHzMgle 


+ CH , coce 
அசெட்டைல் 
குளோரைடு 


- 


o- வடாலைல் மெத்தில் 

கீட்டோன் 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


59 


28-5 . ( b) பென்சால் குளோரைடு ( Benzal chloride ) 

இதற்கு மற்றொரு பெயர் பென்சைலிடீன் குளோரைடு 
( Benzylidene chloride ) 
தயாரிப்பு 

( i ) கொதிக்கின்ற டொலுவீனில் வெளிச்சத்தின் முன்னிலை 
யில் தகுந்த அளவு குளோரினை வினைபுரியச் செய்தால் பென் 
சால் குளோரைடு கிடைக்கிறது . 

சூரிய ஒளி 
C , H ; • CH , + 2 C1 , 

C.H, CHCI + 2 HCI 
டொலுவீன் 

பென்சால் 

குளோரைடு 
(ii ) பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடு பென்சால்டிஹைடு 
வுடன் வினைபுரிந்து பென் சால் குளோரைடுவைத் தருகிறது . 
CH CHO + PCI 

CH , CHCI , + POCI 
பொன் சால்டிஹைடு 

பென்சால் 

குளோரைடு 
( iii ) வேண்டிய அளவு சல்ஃ பூரைல் குளோரைடு (Sulphurl 
chloride ) வுடன் டொலுவீனை , கரிம பர் ஆக்சைடு ( organic per 
oxide ) முன்னிலையில் வினைபுரியச்செய்தால் பென்சால் குளோ 
ரைடு கிடைக்கிறது . 


SO2C12 


CH , CH , CIL 


CH ; CH , 
டொலுவீன் 


SO , C1 ,, 

CH , CHCIE 
பென்சால் 
ளோரைடு 


இவ்வினையில் பென்சால் குளோரைடுவே இறுதிப்பொருள் . 
அதற்குமேல் குளோரினேற்றம் செல்லாது . 


பண்புகள் 

கண்ணில் நீரைக்கொடுக்கும் நெடியேறும் மணமுடையது 
பென்சால்குளோரைடு ஒரு நீர்மம் . கொதிநிலை 207 ° C . கால்சி 
யம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் கொதிக்கவைத்தால் பென் 
சால்டிஹைடு விளைகிறது . பென்சால்டிஹைடுவை உற்பத்தி 
செய்ய இம்முறை பயன்படுகிறது . 
C.H , CHCI, + Ca ( OH ) , 

CH, CHO + CaCl2 + H2O 
பென்சால் 

பென்சால்டி 
குளோரைடு 

ஹைடு 


- 


கு 


- 


ளோரைடு முன்னிலையில் வினைபுரிந்து டிரை பினைல் 

கரிம வேதியியல் 
சோடியம் அசெட்டேட்டுவுடன் வினை புரிந்து சோடியம் சின்ன 
மேட்டைத்தருகிறது . இம்முறையையும் சின்னமிக் அமிலத்தை 
உற்பத்தி செய்ய பயன்படுத்தலாம் . 
C.8 ; CHCl , + CH , COONa CH , CH = CHCOONa + 28CI 

சோடியம் சின்னமேட்டு 
28-5 , ( c) பென்சோடிரை குளோரைடு ( Benzotri chloride ) 
கொதிக்கும் டொலுவீன் வழியாக சூரிய ஒளியின் முன்னிலை 

ளோரினை அதிக அளவில் செலுத்தினால் பென்சோடிரை 
குளோரைடு கிடைக்கிறது . இதுவே இம்மாதிரியான குளோரி 
னேற்றத்தில் கிடைக்கும் கடைசிப்பொருள் இதற்கு மேல் 
குளோரின் ஏறாது . 

ரிய 
C.H.CH , f . 8C1, 

C.H : --- CCl + SHCI 
டொலுவீன் 

பென்சோடிரை 

குளோரைடு 
பண்புகள் 

நிறமற்ற நீர்மம் . கொதிநிலை 214 ° C . கால்சியம் ஹைட்ராக் 
சைடு கரைசலுடன் காய்ச்சினால் பென்சாயிக் அமிலம் விளை 
கிறது . 

Ca ( OH ) ; 
CE , CC ; + 2500 + CEICOOE ++ SHCI 
நெடியேறும் 

யேறும் மணமுடையது , கண்ணில் நீரைக் கொடுக்கக் 
கூடியது . 
28-5 ( d ) டிரைஃபினைல் குளோரோ மீத்தேன் ( Triphenyl chloro 

methane ) 

கார்பன் டெட்ரா குளோரைடு பென்சீனுடன் அலமினியம் 
டிரை கு 
குளோரோ மீத்தேனைக் கொடுக்கிறது . டெட்ராஃபினைல் மீத் 
தேன் விளைவதில்லை . டிரை ஃபினைல் கார்போனியம் அயனி 
அடனிசைவால் அயனித்தன்மை பெற்று , சுலபமாக கு ளா 
அணுவை ஹைட்ராக்சைடு தொகுதியால் பதிலீடு செய்ய 
உதவுகிறது . 


அரோமேட்டிக் ஹாலஜன் சேர்மங்கள் 


61 


AICI ! 


H.O 


CCI , + 3 C , H , 


--- C 


C - C ( C.H ) 
டிரை பினைல் 
குளோரோ 
மீத்தேன் 


( C.H ,) , C -- OH 
டிரை பினைல் 
கார்பினால் 


விரூக்கள் 


( 1 ) அரைல் ஹாலைடுகளை தயாரிக்கும் முறைகளை விவரி . 


( 2 ) பல் இணை திறன் அயோடின் சேர்மங்களைப் 
தெரிந்த வரையில் எழுதுக . 


பற்றி 


( 3 ) பக்கத் தொடர் பதிலீட்டு சேர்மங்களின் தனிப்பண்பு 
களை விவரி 


( 4 ) குறிப்பு எழுதுக : - ( a ) சினிபதிலீடு ( b ) ராச்சிக்முறை 
( c ) வான்ரிக்டர்வினை . 


29. அரோமேட்டிக் நைட்ரோ 

சேர்மங்கள் 


(Aromatic Nitrocompounds) 


29-1 . நைட்ரோ ஏற்றம் கரணிகள் ( Nitrating reagents ) 

அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களை நேர் நைட்ரோ 
தொகுதி ஏற்றம் செய்தால் அரோமேட்டிக் நைட்ரோ 
சேர்மங்கள் கிடைக்கின்றன. முக்கிய நைட்ரோ ஏற்றம் 
கரணிகள் ( a ) அடர்ந்த நைட்ரிக் அமிலம் , புகையும் நைட்ரிக் 
அமிலம் ( b ) கலவை அமிலம் . ( mixed acid ) ( c ) அசெட் 
டைல் நைட்ரேட்டு ( acetyl nitrate ). 


. 


( a ) அடர்ந்த நைட்ரிக் அமிலம் 

அடர்ந்த நைட்ரிக் அமிலத்தை நைட்ரோ தொகுதி ஏற் 
றத்திற்கு பயன்படுத்தும் பொழுது நைட்ரோனியம் அயனி 
( NO20 ) வழியாக நைட்ரோ ஏற்றம் நடைபெறுவதாக கருதப் 
படுகிறது . 
2HNOS 

NO . + H , O + NOS 

+ 9 
போரன் டிரை ஃபுளுரைடுவை , நைட்ரோ தொகுதியேற் 
றத்திற்கு வினைவேக மாற்றியாக பயன்படுத்தினால் , வினை 
வேகமாக நடைபெறுவதுடன் ஒரு நைட்ரோ தொகுதிக்கு 
மேல் வளையத்தினுள் புகுவதை எளிதாக்கவும் பயன்படுகிறது . 
இது நைட்ரோனியம் தொகுதியை எளிதில் விடிவிப்பதாலேயே 
இவ்வினை சுலபமாக நிகழ்கிறது . 


HNO3 + BF3 


eBF , 


NO , * + HO 
நைட்ரோ 
னியம் அயனி 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


63 


! 


( b ) கலவை அமிலம் 

அடர்ந்த நைட்ரிக் அமிலம் அல்லது புகையும் (fuming ) 
நைட்ரிக் அமிலத்துடன் அடர்ந்த சல்ஃபூரிக் அமிலத்தை 
வேறுபடும் அளவில் பயன்படுத்துவதே கலவை அமிலமாகும் . 
சில சமயங்களில் கிளேசியல் அசெட்டிக் அமிலத்தை சல்ஃ 
பூரிக் அமிலத்திற்குப் பதிலாக பயன் படுத்துவதும் உண்டு .. 
இதிலும் நைட்ரோனியம் அயனியே ( Nose ) முக்கிய நைட்ரோ 
தொகுதி ஏற்றம் செய்ய பயன்படும் அயனியாகவிருக்கிறது . 
நைட்ரோனியம் அயனி உண்டாவது உறை நிலை ( cryoscopic) 
முறையாலும் , மின்பகுப்பு முறையாலும் , நிரல் வரையி 
முறையாலும் மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது . வழி முறையை கீழ்க் 
கண்டவாறு எழுதலாம் . 


HNO + 2H , 504 = No. + HOS 


+ 2HSOA 


HS04 


+ NO,CO 


p 


X 


- 


( 


NO ., 


NO2 


பென்சீன் 
H 

NO, 


உடன் இசைவுள்ள 
கார்போனியம் அயனி 

HH NO . 


நைட்ரோபென்சீன் 
+ H2S0 + 


NO , 


0 


3 


உடன் இசைவு கார்போனியம் 
அயனி விரிவாக் காட்டப் பட்டுள்ளது 


( c ) அசெட்டைல் நைட்ரேட்டு CE , COONO , 


நைட்ரோ ஏற்றத்தின் பொழுது அசெட்டைல் நைட்ரேட் 
டுவை பயன்படுத்தினால் நீர் விளைவதில்லை . நைட்ரஜன் பென் 
டாக்சைடு ( N , O , ) , அசெட்டைல் நைட்ரேட்டுவை பயன் 
படுத்தும் பொழுது தோன்றி , நைட்ரோ ஏற்றம் செய்வதாக 
கருதப்படுகிறது . அசெட்டைல் நைட்ரேட்டுவை சூடுபடுதல் 
தினால் வெடிக்கிறது . 

நைட்ரிக் 

அமிலத்தைப் பயன் 
படுத்தும் பொழுது அதிகமாக P- நைட்ரோ வழிப் பொருள் 
கிடைக்கிறது . அசெட்டைல் நைட்ரேட்டுவை பயன்படுத்தினால் 
அதிகமாக 0 - நைட்ரோ வழிப் பொருளே கிடைக்கிறது . 


64 


கரிய வேதியியல் 


29-2 . கைட்ரோ ஏற்றமும் பென் சீனின் கைட்சோ சேர்மங் 


நைட்ரோ தொகுதி ஏற்றம் ( அ ) சேர்மங்களின் பண்பையும் 
( ஆ ) நைட்ரோ ஏற்றத்திற்கு பயன்படும் கரணியையும் 
( இ ) வினை புரியும் வெப்ப நிலையையும் , சார்ந்தது , வளையத்தில் 
CA ,, - NH ,, - OH ; தொகுதிகள் முன்னதாகவே இருப்பின் 
வினை சுலபமாக நடைபெறுகிறது . உதாரணமாக ஃபீனாலை 
நைட்ரோ ஏற்றம் செய்ய நீர்த்த நைட்ரிக் அமிலமே போது 
மானது . குளிர்ந்த வெப்ப நிலையிலும் அறை வெப்ப நிலையி 
லும் ஒரு நைட்ரோ தொகுதி மாத்திரம் வளையத்தினுள் செல்லு 
கிறது . அடர்ந்த நைட்ரிக் அமிலத்தைப் பயன்படுத்தி , வெப்ப 
நிலையையும் அதிகரித்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட நைட்ரோ 
தாகுதிகளையுடைய வழிப்பொருள் விளை கிறது . 


நைட்ரோ சேர்மங்கள் மஞ்சள் நிறமுடையவை . நைட்ரோ 
பென்சீன் மஞ்சள் நிற நீர்மமாகவிருக்கிறது . பெரும்பாலான 
நைட்ரோ சேர்மங்கள் மஞ்சள் நிற படிகங்களாகும் . நீரில் 
கரையாதவை நீரை விட கனமானவை . ஆல்கஹால் பென்சீன் 
போன்ற கரிம கரைப்பான்களில் கரைபவை . மானோ நைட்ரோ 
சேர்மங்களை சிதையாமல் காய்ச்சி வடிக்கலாம் . டை- , டிரை 
நைட்ரோ சேர்மங்கள் சூடுபடுத்தினால் சிதைபவை . சில 
சமயங்களில் வெடிக்கின்றவை . பெரும்பாலும் நீராவியில் 
காய்ச்சி வடியும் தன்மையுடையவை . அலிஃ பாட்டிக் நைட்ரோ 
சேர்மங்களைப் போல் ஒடுக்கினால் அமீனைக் கொடுக்கின்றன . 
ஆனால் காரங்களுடன் அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 
உப்புக்களைக் கொடுப்பதில்லை . நைட்ரஸ் அமிலத்துடன் 
சேர்ந்து நைட்ராலிக் அமிலத்தையோ சியூ டோ நைட் 

கொடுப்பதில்லை . ( அலிஃ பாட்டிக் அமீன்கள் 
இவைகளை கொடுக்கின்றன ) . 


ராலையோ 


29-2 . ( a ) நைட்ரோ பென் சின் , CH , NO , 
தயாரிப்பு 

25 க . செ . மீ . பென்சீனை குடுவையில் எடுத்துக்கொண்டு 
சுமார் 15 ° C க்கு குளிரவைத்து பிறகு , 30 க , செ.மீ. அடர்ந்த 
நைட்ரிக் 

அமிலமும் 35 க , செ . மீ . அடர்ந்த சல்ஃபூரிக் 
அமிலமும் கலந்த அமிலக்கலவை , மெதுவாக சொட்டு சொட் 
டாகச் சேர்த்துக் குலுக்க வேண்டும் . இச்சேரிக்கை சுமார் 
அரை மணி நேரம் பிடிக்கும் . வெப்ப நிலை 50 ° C க்கு மேல் 
போகாமல் 

பார்த்துக் கொள்ள வேண்டும் . பிறகு இக் 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


65 


கலவையை நீர்த் தொட்டியின் மேல் வைத்து சுமார் 45 நிமி 
டங்கள் சுமார் 70 ° G ல் ஆவி மீள் கொதிப்புக்கு உட்படுத்த 
வேண்டும் . சூடுபடுத்தும் பொழுது குலுக்கிக் கொண்டிருக்க 
வேண்டும் . பிறகு நன்றாக குளிர வைத்து நீரில் கொட்ட 
வேண்டும் . ( 300 க . செ . மீ . நீர் போதுமானது ) . நைட்ரோ 
பென்சீன் நீர்மம் கனமானதால் அடியில் தங்குகிறது . பிரிபுனல் 
உதவியால் பிரித்து , நீராலும் , நீர்த்த சொடியம் கார்பனேட்டு 
கரைசலாலும் கழுவப்படுகிறது . கழுவப்பட்ட நைட்ரோ 
பென்சீன் உருக்கிய கால்சியம் குளோரைடுவால் ( CaCl, ) 
உலர்த்தப்பட்டு காய்ச்சி பகுக்கப்படுகிறது . 207 ° C லிருந்து 
211 ° C வரை கிடைக்கும் நைட்ரோ பென்சீன் தூய்மையானது 
தொழில் துறையிலும் இதே முறைதான் பயன் படுத்தப் 
படுகிறது . 


நைட்ரோ ஏற்றம் செய்ய அதிக நைட்ரிக அமிலத்தை 
பயன்படுத்தினாலோ , வெப்ப நிலையை அதிகரித்தாலோ 
நைட்ரோ பென்சீன் கிடைத்து விடுகிறது . 


டை 


பண்புகள் 

நைட்ரோ பென்சீன் ஒரு மஞ்சள் நீர்மம் . அடர்த்தி எண் 
1.204 ( 20 ° C ) கொதிநிலை 209 ° C . அதை வியாபார முறையில் 
மிர்பேன் ET SOTO ( oil of mirbane) என்று கூறுவர் . 
வாசனைப் பொருளாக பயன் படுகிறது . நீராவியால் காய்ச்சி 
வடிக்கலாம் . 

நிலைத்தன்மையுடையது . அமிலத்தாலும் , 
காரத்தாலும் , ஆக்சிஜன் ஏற்றும் கரணிகளாலும் பாதிக்கப்படு 
வதில்லை . 

விஷத்தன்மையுடையது . இரத்தத்தின் சிவப்பு 
அணுக்களை அழித்துவிடும் . தரை மெருகுக்கும் , மிதியடிகள் 
மெருகுக்கும் பயன்படுகிறது . பெரும்பாலும் 

அனிரனை 
தயாரிக்க பயன்படுகிறது . 


பண் பறி சோதனைகள் 

( i ) நைட்ரோ சேர்மத்தை , சினிக்பொடியும் ஆல்கஹாலும் 
கலந்த கலவையுடன் , சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி , 
வடி நீருடன் ஃபெஹ்லிங் கரைசலை சேர்த்து சூடு செய்தால் 
சிவப்பு நிற வீழ்படிவு கிடைக்கும் . 


( ii ) நைட்ரோ சேர்மத்தை , டின்- நீர்த்த ஹைட்ரோ 
குளோரிக் அமிலகலவையால் ஒடுக்கி , நன்றாக குளிர வைத்து 
சோடியம் நைட்ரைட்டு ( NaNO2 ) கரைசலையும் , ந - நாஃப்த் 


5 


66 


கரிம வேதியியல் 


தாலின் காரக்கரைசலையும் சேர்த்தால் சிவப்பு நிற ஆசோ 
சாயம் கிடைக்கும் . 


ஆக்சிஜன் ஓடுக்க வினைகள் 

(i ) அமிலக்கரைசலில் ஒடுக்கம் 

நைட்ரோ பென் சீனை அடர் அமிலக்கரைசலில் , ஸ்டானஸ் 
குளோரைடு - ஹைட்ரோ குளோரிக் 

அமிலக்கலவையால் 
அல்லது சின்க் - ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவையால் , 
ஒடுக்கினால் அனிலீன் விளைகிறது . 

C.FINO , + GH CH.NE , + 2820 
நைட்ரோ 

அனிலின் 
பென்சீன் 


இணை 


( ii ) - நடு நிலைக்கரைசலில் ஒடுக்கம் 
அலுமினியம் - மெர்குரி 

அல்லது 

சின்க் தூள் 
அமோனியம் குளோரைடு கரைசல் அல்லது அமோனியம் 
ஹைட்ரோ சல்பைடுவின் ஆல்கஹால் கரைசல் ஒடுக்கும் 
கரணியாக பயன்படுகிறது . இம்முறையில் நைட்ரோ பென்சீன் 
ஒடுக்சப்பட்டு ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீனைத் தருகிறது . 

பினைல் ஹைட்ராக்சில் அமீன் சுலபமாக அனிலீனை ஒடுக்கத் 
தால் கொடுக்கிறது . 

C.H ; NO : +48 --- + C.H ; NA OH + H , 0 
நைட்ரோ 

ஃபினைல் ஹைட் 
பென்சீன் 

ராக்சில் 

அமீன் 
(iii ) காரக்கரைசலில் ஓடுக்கம் 

சின்க்தூளும் சோடியம் ஹைட்ராக்சைடும் சேர்ந்த கலவை 
யாவது , ஸ்டானஸ் குளோரைடும் (SnCl , ) சோடியம் ஹைட் 
ராக்சைடும் சேர்ந்த கலவையாவது , 

சோடியம் மெத் 
தாக்சைடும் ஆல்கஹாலும் சேர்ந்த கலவையாவது ஒடுக்கியாக 
பயன் படுத்துகிறார்கள் . இதில் நைட்ரோ பென்சீன் முதலில் 
பென்சீனாகவும் பிறகு 

பென்சீனாகவும் 
ஒடுக்கப்படுகிறது . 
[ H ] 

[ H ] 

[ H ] 
2C , H , NO , CH - N40 CH3 - N 

CHANH 
1 

11 

| 
C.H. - N 

CH - N C.H.NE 
அசாக்சி ஆசோ 

ஹைட்ரோ 
பென்சீன் பென்சீன் 

பென்சீன் 


67 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


* 


( iv ) மின் பகுப்பால் ஒடுக்கம் 

அடர் கந்தக அமிலத்தில் கரைக்கப்பட்டுள்ள நைட்ரோ 
பென்சீனை மின்பகுப்பு முறையால் ஒடுக்கினால் பினேல் 
ஹைட்ராக்சில் அமீன் வழியாக P- அமீடோ ஃபீனாலைக் 
( P- amidophenol ) கொடுக்கிறது . நைட்ரோ பென்சீனின் நீர்த்த 
அமிலக் கரைசலை மின்பகுப்பால் ஒடுக்கினால் அனிலீன் கிடைக் 
கிறது . 

[ H ] 
C.H.NO, CHNHOH -HO.C.HNH2 
நைட்ரோ ஃபினைல் 

P- அமீடோ 
பென்சீன் ஹைட் 

ஃபினால் 
ராக்சின் 

அமீன் 
( v ) - ஹைட்ரஜன் வாயுவால் ஒடுக்கம் 

பிளாட்டினம் வினைவேக மாற்றியின் முன்னிலையில் லைட் 
ரஜன் வாயுவானது நைட்ரோ பென் சீனை அனிலீனாக ஒடுக்கு 
கிறது . கால்சியம் கார்பனேட்டு ( CaCO3 ) தூள் மேலுள்ள பல் 
லாடியம் வினைவேக மாற்றியின் 

முன்னிலையில் நைட்ரோ 
பென்சீன் ஆசோ பென்சீனாக ஒடுக்கப்படுகிறது . 

ஒடுக்கம் 
CHNO ) 

CH , NH , 
நைட்ரோ Pt + H அனிலீன் 
பென்சீன் 


[ H ] 


C.H.NO , 

C.H , N = N • CH ; 
PdCaCO ; ஆசோ பென் 

சீன் 
29-2 . ( b ) டை நைட்ரோ பென்சீன் 
( i ) m- டை நைட்ரோ பென்சீன் 

அடர் நைட்ரிக் அமிலமும் , அடர் சல் ஃபூரிக் அமிலமும் 
சம அளவிலுள்ள கலவையை 100 ° C வெப்ப நிலைக்கு உயர்த்தி 
நன்றாக கலக்கி , அத்துடன் சொட்டு சொட்டாக நைட்ரோ 


NOO 


NO. 


6 


+ HNOS 


H2SO4 


. 


NO2 


நைட்ரோபென்சில் 


m- டைநைட்ரோ 
பென்சீன் 


கரிம வேதியியல் 


68 ; 


பென் சீனை கலந்தால் m- நைட்ரோ பென்சீன் கிடைக்கிறது . 
தை எத்தில் ஆல்கஹாலிருந்து படிகமாக்கி தூய்மையாக் . 
கலாம் . இதன் உருகு நிலை 90 ° C . இது நீரில் கரையாது . நீரரவி 
யால் காய்ச்சி வடிக்கலாம் . m- டை நைட்ரோ பென்சீனை டின் 
ஹைட்ரோ குளோரிக் அமில கலவையால் ஒடுக்கினால் 
m-ஃபினைலீன் டையமீன் கிடைக்கிறது . சோடியம் சல்ஃபைடு 
அல்லது அமோனியம் சல்ஃபைடுவின் ஆல்கஹால் கரைசலால் 
ஒடுக்கினால் முதலில் m- நைட்ரோ அனிலீனும் கடைசியாக m 
.பினைலீன் டையமீனும் கிடைக்கிறது . 


ND , 


NH2 


NH , 


Nags 


Na₂S 


-NO, 


NO , 


NH₂ 


m- டைநைட்ரோ 
பென்சீன் 


m- நைட்ரோ 
அனிலீன் 


m- ஃபினைலீன் 
டையமீன் 


m- டை நைட்ரோ பென்சீனை பொட்டாசியம் ஃபெர்ரிசயனை 
டுவின் காரக்கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 2,4 - டை 
நைட்ரோஃபினாலும் , சிறிதளவு 2 , 6 - டைநைட்ரோ ஃபீனாலும் 
கிடைக்கிறது . 


NO , 


NO , 


2 


NO , 

OH 


FLSN ) 
NOTH 


+ 


O 


INO , 


NO , 


NO . 

8 


m- டைநைட்ரோ 
பென்சீன் 


ОН 
2,4 - நைட்ரோ 

ஃபீனால் 


2 , டைநைட்ரோ 

ஃபீனால் 


( ii ) 0 - டைநைட்ரோ பென் சீன் 

மேலே குறிப்பிட்ட முறையில் m- ஐசோமருடன் சிறிதளவு 
0- , P- ஐசோமர்களை பெறலாம் . அதிக அளவில் 0- , P ஐசோமர் 
களை அனிலீனிலிருந்து கீழ்க்கண்ட முறையில் பெறலாம் . அனி 
லீனை , அமீனோ தொகுதியின் அசெட்டால் தொகுதி ஏற்றத்தால் 
அசெட்டனிலைடுவாக மாற்றவேண்டும் . இவ்வாறு செய்யா 
விடில் அனிலீன் சுலபமாக நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜ 
னேற்றம் அடையும் . அசெட்டினிலைடு நைட்ரிக் அமிலத்துடன் 
வினை புரிந்து 0 - நைட்ரோ அசெட்டனிலைடுவையும் , 9 நைட்ரோ 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


69 : 


அசெட்டனிலைடுவையும் தருகிறது . இவ்விரண்டு ஐசோமர் 
களையும் பிரித்து பிறகு ஒவ்வொன்றுடனும் வினைபுரிந்து அந் 
தந்த டை நைட்ரோ பென்சீன் சேர்மத்தைப் பெறவேண்டும் . 
( அ ) 
NFCOCH , NH -COCHE 

NHc0CH . 


N02 


HNO , 


O 


அசெட்டனிலைடு 


-நைட்ரோ 
அவசட்டனிட்டு 


NO . 
ந - நைட்ரோ 
அசட்ட கலடு 


NHCO - CH3 


N2BF4 


N02 


NH2 
NO , 
உடைய சோஆக்குதல் 
HNO HBF4 


NO2 


நீராற்பகுப்பு 


0 


H 


-நைட்ரோ 
அசெட்டினிலேடு 


0 - நைட்ரோ 
அனிலின் 


Na. NOA 


Cu 


NO2 


NO2 


( O 


-டைநைட்ரோ 
பென்சீன் 


INH2 


NO2 


NO . 


0 


HNO , 


N02 + H2O2 


0 


NO , 


NO , 

H , SO , 
காரோ 

அமிலம் 
- நைட்ரோ 
அனிலீன் 


O 


0 - நைட்ரோசோ 
நைட்ரோ 
பென்சீன் 


0 - டைநைட்ரோ 
பென்சீண் 


NH2 


NO , 
ஆக்சிஜனேற்றம் 

NO2 
பர்ஆக்சீடிரைஃபுரோச சேட்டிக் 

அமிலம் 
0 - ஃபினைலின் CECOCH 

0 - டைநைட்ரோ 

பென்சீன் 


டையமீன் 


70 


கரிம் வேதியியல் 


( iii ) P- டை ரைட்ரோ பென் சீன் 

P- நைட்ரோ அசெட்டனிலிருந்து மேலே கூறப்பட்ட முறை 
களை கையாண்டு P- டை நைட்ரோ பென்சீனைப் பெறலாம் . 
p- பென் சோகுயினோன் டை ஆக்சைமை நைட்ரிக் அமிலத்தால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தும் பெறலாம் . 


NOR 


NO, 


4a 


ஆக்சிஜனேற்றம் 

HNO 


NOE 


NOH 
p- வன்சோகுயினோன் 

டைஆக்சைம் 


p- டைநைட்ரோ 
பென்சீன் 


0- ,p- டை நைட்ரோ பென்சீன்களின் பண்புகள் 

0 - p- டை நைட்ரோ பென்சீன் சேர்மங்கள் திண்மங்கள் 
நிறமற்றவை . அவைகளின் உருகு நிலை முறையே 118 ° C , 173 ° C 
யும் ஆகும் . 


இந்த இருசேர்மங்களும் சோடியம் ஹைட்ராக்சைடு கரை 
சலுடன் சேர்த்து கொதிக்கவைத்தால் நைட்ரோஃபினாலைத் 
தருகின்றன . 


NOS 


NO, 


NO . 


OH 


NaOH 


O 


- 


-டைநைட்ரோபென்சீன் 


- நைட்ரோஃபீனால 
N02 


NO . 


NaOH 


0 


NOS 
-டைநைட்ரோலயன்சீன் 


OH 
P- நைட்ரோஃபீனால் 


எத்தனால் கலந்த அமோனியாவுடன் வினைபுரிந்தால் அந் 
தந்த நைட்ரோ அனுலீன் கிடைக்கிறது . சோடியம் மெத்தாக் 
சைடுவின் மெத்தனால் கரைசலை வினைபுரியச்செய்தால் அந்தந்த 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


71 


நைட்ரோ அனிசோல்கள் கிடைக்கின்றன . 

கிடைக்கின்றன . ஒரு நைட்ரோ 
தொகுதி மாத்திரமே மாற்றமடைகிறது என்பதை கவனிக்க . 
0 - டை நைட்ரோ பென்சீன் , p- டை நைட்ரோ பென்சீன் என்ற 
ரு சேர்மங்களுமே இவ்வினைகளைத் தருகின்றன . 


NO . 


NH2 


NO 


NOR 


NHS + C2H_OA 


0 - டைநைட்ரோ 
பென்சின் 
NO , 


0 - நைட்ரோ 
அனிலின் 
OCHS 


NO CHgONa + CH OH 


NO . 


கர் 


1 


- டைநைட்ரோ 

--- நைட்ரோ 
பென்சீன் 

இனிசோல் 
(iv ) s டிரை நைட்ரோ பென் சீன் ( 1,3,5 , டிரை நைட்ரோ 
பென்சீன் ) 


மூன்று டிரை நைட்ரோ பென்சீன்களில் இதுவே முக்கிய 
மானது . m- டை நைட்ரோ பென்சீனை புகையும் அடர் நைட் 
ரிக் அமிலமும் புகையும் அடர் சல்ஃபூரிக் அமிலமும் சேர்ந்த 
கலவையால் நைட்ரோ ஏற்றம் செய்தால் S- டிரை நைட்ரோ 
பென்சீன் கிடைக்கிறது . இவ்வினை முடிய சுயார் 5 நாட்கள் 
ஆகின்றன . ஏனெனில் பென்சீன் வளையத்தில் மூன்றாவது 
நைட்ரோ தொகுதியை புகுத்துதல் கடினம் . 3 - டிரை நைட்ரோ 
பென் சீன் நிறமற்ற தகடுகளாக படிகமாகிறது . உருகு நிலை 122 ° C 
காரக்கரைசலுடன் மஞ்சள் நிறத்தை கொடுப்பதால் வீரியமற்ற 
அமிலங்களை தரம் பார்க்கும் பொழுது இதை நிறங்காட்டியாக 
பயன் படுத்துகிறார்கள் . சோடியம் மெத்தாக்சைடுவின் மெத் 
தனால் கரைசலுடன் சூடுபடுத்தினால் 3 , 5 - டை நைட்ரோ 
அனிசோல் கிடைக்கிறது . 


O 


( 702 ) 


மான் 


CH ? Q Ritz, " 

Phya 
NQ 


CS 


ON 


3, * - டைநைட்ரோ 

அனிசோல் 


| 


அசெட்டைல் நைட்ரேட்டுவை நைட்ரோ தொகுதி ஏற்றும் 
72 

கரிம வேதியியல் 
29-3 . நைட்ரோ டொலுவீன்கள் 
29-3 . ( a ) மானோ நைட்ரோ டொலுவீன்கள் 

டொலுவீனில் அல்க்கைல் தொகுதியிலிருப்பதால் கிளர்வு 
காண்டதாகி சுலபமாக கலவை அமிலத்தால் நைட்ரோ ஏற் 
றத்தைக் கொடுக்கிறது . முதலில் 0 - நைட்ரோ சேர்மமும் , 
p- நைட்ரோ சேர்மமும் விளைகின்றன . 

CH , 

CH , 
CHy 
HNO , 

- 
H , 504 

NOZ 
பொலுவீன் 0 - நைட்ரோ 

p- நைட்ரோ 
( 70 % ) 

( 307 ) 
கரணியாக பயன்படுத்தினால் 90 % 0 - நைட்ரோ டொலுவீன் 
கிடைக்கிறது . 0 - ஐசோமரின் உருகு நிலை -4 ° C . p- ஐசோமரின் 
உருகு நிலை 54 ° C . அதிக வேறுபாடு இருப்பதால் இரண்டையும் 
குறையழுத்தத்தில் பின்னக்காய்ச்சி வடித்தல் மூலம் பிரிக்கலாம் . 
நைட்ரோடொலுவீன்களை ஒடுக்கினால் டொலுயீடீன் (toluidine ) 
கள் கிடைக்கின்றன . 


N02 


பொலுவீன் 


டொலுவின் 


0 : நைட்ரோடொலுவீனை சோடியம் ஹைட்ராக்சைடுவின் 
எத்தனால் கரைசலுடன் சேர்த்து சூடுபடுத்தினால் 0 - அமீனோ 
பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . இது ஒரு மூலக்கூறின் உட் 
சார்ந்த ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்கமாகும் . 


CH ) 


NO , 


COO Na 


NaOH + C , H , OH 


NH , 


-நைட்ரோடொலுவீன் 


0 - அமீனோபென்சாயிக் 
அமில சோடியம் உப்ப 


-நைட்ரோ டொலுவீன் 

இதை டொலுவீனிலிருந்து நேராக நைட்ரோ ஏற்றத்தினால் 
பெறமுடியாது . p : நைட்ரோ டொலுவீனை ஒடுக்கி P- டொலுயி 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


73 


டீனாக மாற்றிக் கொண்டு 

அதை பிறகு அசெட்டைல் வழி 
பொருளாக்க வேண்டும் . இதை நைட்ரோ ஏற்றம் செய்து 
கிடைத்த நைட்ரோ வழிப் பொருளிலிருந்து அமீனோ 
தொகுதியை ( டையசோ ஆக்கல் வழியாக ) நீக்கி m- நைட்ரோ 
டெர்லுவீன் கிடைக்கப் பெறுகிறது . 


CH : 


CH , 


CH , 


அசட்டைல் 
ஏற்றம் 


HNO , 


H , O 


கா 


O 


NOZ 


ஒடுக்கம் 

[ H ] 
NOR 
p- நைட்ரோ 
வடாலுவீன் 


NH.CO.CH 


NH-CO.CH 


NH2 
- டொலு 
மியின் 


CH , 


CHE 


CH 


O 

NO, H , 504 


0 


NaNO2 

CH5OH 

NOR 
NH , 

N H 904 

m - நைட்ரேட் 
இதன் உருகுநிலை கொதிநிலை 227 

பொலுவீன் 
29-3 . ( b ) டிரை நைட்ரோ டொலு வீன் ( T. N. T. ) 

இது ஒரு அதிகமாக பயன் படும் வெடிமருந்தாகும் . மானோ 
நைட்ரோ டொலுவீன் , டை நைட்ரோ டொலுவீன் வழியாக 
கிடைக்கப் பெறுகிறது . இதை தூண்டு வெடியால் ( detonator ) 
தான் வெடிக்கச் செய்ய முடியும் . ஆகையால் இதை சுலபமாக 
கையாளலாம் . டை நைட்ரோ டொலுவீனிலிருந்து T. N. T 
யை பெற புகையும் மிக அடர்வுற்ற நைட்ரிக் அமிலம் தேவை . 
இது 2 , 4 , 6 - டிரை நைட்ரோ டொலுவீனும் , 2 , 4 , 5 - டிரை 
நைட்ரோ டொலுவீனும் சிறிய அளவில் T. N. T. யுடன் கிடைக் 
T. N. T. யை 

அமோனியம் நைட்ரேட்டுவுடன் 
கலந்து அமெட்டால் ( amatol ) என்ற பெயருடன் வெடிமருந் 
தாக பயன் படுத்துகிறார்கள் . 


கின் றன . 


CH , 


CHE 


NOT 


CHE 


s 


00 


CH₃ 

YNO, 


-NO . 

ON , 
HNOS 


O HNo , 


HNO , 
HASOA 


0 


-நைட்ரோ 
வாலுவின் 


He 504 


CHI 


NO2 


NOS 


FN - T 


2,14 டைநைட்ரோ 
டொலுவின் 
( D - NT 


NOX 
ந - நைட்ரோ 
டொலுவின் 


க்ரிம வேதியியல் 


74 


வைனாலஜி ( vinology ) 

CH , = CH- என்பது வைனைல் தொகுதி . இது கிளர்வு 
கொண்ட தொகுதி . குரோட்டானால் டிஹைடு , CH ,-CH = CH . 
CHO , என்ற சேர்மத்திலுள்ள மெத்தில் தொகுதியின் - ஹைட் 
ரஜன் சுலபமாக இடப்பெயர்ச்சி செய்யப் படுவதற்கு வைனா 
லஜியே காரணம் . குரோட்டானால்டிஹைடுவில் ஒன்று விட்ட 
இரட்டைப் பிணைப்பு உள்ளது . இதன் முனைவுகொள் தன்மை 
மூலக்கூறுவின் தொடர் வழியாக , உடன் இசைவால் , 7. ஹைட் 
ரஜனுக்கு கடத்தப் படுகிறது . 


R.CHO + CH - CH = CH - CHO . 


--> R : CH (OH ) CR2CH : = 

CH , CHO 


பென்சீன் வளையத்திலுள்ள இரட்டைப் பிணைப்பாலும் , 0 -- , p 
இடங்களிலுள்ள நைட்ரோ தொகுதிகளாலும் வைனாலஜியை 
டை நைட்ரோ டொலுவீனிலும் டிரை நைட்ரோ டொலுவீனி 
லும் காணலாம் . . பென்சால்டிஹைடுவுடன் கூடி. சுருக்க வினை 
யைக் " ( condensation ) கொடுக்கிறது . 


CH , 


NOR 


(()) 


N 


CH = CH -CH 


* CHE CHO 

பென்சன் டிஹைடு 
NOD 
2 - டைநைட்ரோடைாலுவின் 

CH₃ 
QN - NOR 

+ CH3CHO 


" NO 
2.4 - டைநைட்ரோஸ்ழல் பீன் 


NO . 


O 


CH = CH - CHE 


NO, 


NO , 
* 4. 6 - மரைநைட்ரோஸ்டில் பின் 


29-4 . ஹாலஜனோ நைட்ரோ பென்சீன்கள் 

நைட்ரோ பென்சினை ஹாலஜனேற்றம் செய்தால் 
m- ஹாலஜனோ நைட்ரோ பென்சீன் கிடைக்கிறது . .பினைல் 
ஹாலைடுவை நைட்ரோ ஏற்றம் செய்தால் 0-, P- ஹாலஜனோ 
நைட்ரோ பென்சீன் கிடைக்கிறது . 


O - P- இடங்களில் நைட்ரோ தொகுதியையுடைய 
ஹாலஜன் தொகுதிகள் கிளர்வு கொண்டவை . காரக்கரைசல் 
அமோனியா வின் எத்தனால் கரைசல் முதலியவைகளுடன் சூடு 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


15 


NOA 


NO . 


+ Bre 


O 


+ HB 


3 


B 


B 


1 


NO , 


0 


HNOS 
+ H , 504 


ம 


NO , 


ஃபினைல் புரோ 

மைடு 


படுத்தினால் முறையே நைட்ரோ ஃபீனாலும் ,, 

நைட்ரோ 
அனிலீனும் கிடைக்கிறது . காப்பர் தூள் பென்சாயிக் அமில 
கலவையுடன் சேர்த்துக் காய்ச்சினால் ஹாலஜன் அணு நீக்கப் 
படுகிறது . அயோடினாக விருந்தால் எவ்விடத்திலிருந்தாலும் 
நீக்கப்படுகிறது . குளோரின் அல்லது புரோமினாகவிருந்தால் 
0 - இடத்திலிருந்தும் P- இடத்திலிருந்தும் நீக்கப்படுகிறது . 
புளோரின் மாத்திரம் நீக்கப்படுவதில்லை . 


Br 


NO2 


NO. 


CHE COOH 


ஹாலைடு 


நைட்ரோ தொகுதிகள் இரண்டு 0 - இடங்களிலும் ஒரு P 
இடத்திலுமிருந்தால் அந்த டிரை நைட்ரோ 
மிகவும் கிளர்வுற்றது . ஹாலஜன் தொகுதியை சுலபமாக- OH 
தொகுதியால் பதிலீடு செய்யலாம் , நீருடன் சேர்த்து கொதிக்க 
வைத்தாலே போதுமானது . 


2 


W 


O.N 


NO 


NO , 


H₂O 
சூடுபடுத்து 


NO ,, 
பிக்ரைல் குளோரைக் 
(( pionye chlorides 


பிக்ரிக் அமிலம் 
( picric acid ) 


1 


m-ஹாலஜனோநைட்ரோ 
பென்சீன் 
இம்மாதிரி 
கிளர்வுகொண்டதல்ல.இவ்வினைகளை கொடுப்பதில்லை. 


29-5.ஃபினைல்நைட்ரோமீத்தேன்,C.H;:CH?NO, 

(i)டொலுவீனைநீர்த்தநைட்ரிக்அமிலத்துடன்சேர்த்துஉருக்கிமூடியகுழாயினுள்வைத்து 100°Cல்சூடுபடுத்தினால்ஃபினைல்நைட்ரோமீத்தேன்கிடைக்கிறது. 

CHCHI+HNO3C.H; CH?NO,+Hz0 டொலுவீன் 

ஃபினைல்நைட்ரோமீத்தேன் (ii)பென்சைல்குளோரைடுவைநீர்கலந்தசில்வர்நைட்ரைட்டுவின்எத்தனால்கரைசலுடன் சேர்த்துசூடுபடுத்தினால்ஃபினைல்நைட்ரோமீத்தேன்கிடைக்கிறது. 

CH;CH,Cl+Ago•NO- 
Ca 
; 
CH2 
NO 
, 
+ 
AgCI பென்சைல்சில்வர்ஃபினைல்நைட்ரோ 

குளோரைடுநைட்ரைட்டுமீத்தேன் (iii)பென்சைல்சயனைடுவுடன்அல்க்கைல்நைட்ரேட்டைசோடியம்எத்தாக்சைடுமுன்னி லையில்வினைபுரியச்செய்தால்சுமார்50%விளைச்சலில்ஃபினைல்நைட்ரோமீத்தேன்கிடைக்கிறது. 

CH; CS,CN+CHEO•NO,+C,H,ONaC6H4-C=NO,Na பென்சைல்மெத்தில்சோடியம் சயனைடுநைட்ரேட்டு எத் 

CN தாக்சைடு 

NaOHகரைசல் 
சூடுபடுத்து 


கரிம வேதியியல் 


ஐசோமர் 

--CO, CH; CH,NO, 

-CH;-CH=NO,Ha+----C;H;-C=NO,Na 
ஃபினைல்நைட்ஆதல் 

HCIL ரோமீத்தேன்3நாட்கள் 

COONa 


COONa 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


77 


பண்புகள் 
ஃபினைல் நைட்ரோ மீத்தேன் 

ஒரு மஞ்சள் 

நீர்மம் . 
கொதிநிலை 226 ° C . இவ்வெப்ப நிலையில் சிதைகிறது . இது 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கரைகிறது . கரைந்த 
பிறகு ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தால் நடு நிலையாக்கினால் 
வெண்மையான திண்ம ஐசோமர் படிகிறது . 


- 


CH ; CH ? NO , 
மஞ்சள் எண்ணெய் 
கொதிநிலை 226 ° C 
( நைட்ரோ 
சேர்மம் ) 


C , H , CH = NO H 
திண்மம் 
உருகு நிலை 84 ° C 
( அமில நைட்ரோ சேர்மம் ) 


செய்கிறது . 


இதை நைட்ரோ - அமில தைட்ரோ இயங்கு சமநிலை ( nitro 
acinitro tautomerism ) என்பர் . அமில நைட்ரோ சேர்மம் 
அமிலத்தன்மையுடையது , மெதுவாக நைட்ரோ சேர்மமாக 
மாறுகிறது . அமில நைட்ரோ சேர்மம் மின் கடத்தும் 
தன்மையது , புரோமீன் நிறத்தை மறையச் 
ஃபெர்ரிக் குளோரைடுவுடன் செம்பழுப்பு நிறத்தைக் கொடுக் 
கிறது , சோடியம் கார்பனேட்டு கரைசலில் விரைவில் கரை 
கிறது . இதனால் அதில்- OH தொகுதியும் இரட்டைப் பிணைப் 
பும் இருக்கின்றனவென்று தெளிவாகிறது . 


OH 


- 


CHS 


அமிலநைட்ரோசேர்மம் 


29-6 . அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 

எளிய நைட்ரோ சேர்மம் நைட்ரோ பென்சீன் ஆகும் 
இது ஒரு திண்மம் . உருகு நிலை 68 ° C . கரைசலிலும் , உருகிய 
நிலையிலும் , ஆவி நிலையிலும் பச்சை நிறமாகவிருக்கிறது . இது 
ஒருபடியின் ( monomer ) நிறமாகும் . திட நிலையில் இருபடியாக 
விருக்கிறது ( dimer ); நீரமற்றது . 


ஃபினைல் ஹைட்ராக்சில் அமீனை டைகுரோமேட்டி சல்ஃ 
பூரிக் அமிலக்கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
நைட்ரோசோபென்சீன் விளைகிறது . அல்லது அனிலீனை காரோ 
அமிலத்தால் . ( caro s acid ) ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
நைடரோசோ பென்சீன் கிடைக்கிறது . 


78 


கரிம வேதியியல் 


NHOH 


NO 


_K2C , 07 

H2SO4 


ஃபினைல் ஹைட்ராக்சில் 

அமீன் 


நைட்ரோசோ 
பென்சீன் 


NO 


NHe 


H2SO4 


அனிலின் 


நைட்ரோசோ 
பென்சீன் 


டைமெத்தில் அனிலினை நைட்ரஸ் அமிலத்துடன் வினை 
புரியச் செய்தால் P- நைட்ரோசோ டைமெத்தில் அனிலீன் 
கிடைக்கிறது . 


N ( CH , 


NCH 


-- 


+ HNOL 


நைட்ரஸ் 

அமிலம் 
டைமைத்தில் அனிலின் 


NO 
-நைட்ரோசோ 
டைழைத்தில் அனிலன் 


நைட்ரோசோ பென்சனின் பண்புகள் 


(i ) நைட்ரோ சோபென்சீனை ஹைட்ரஜனால் பல்லாடியம் 
வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஒடுக்கினால் ஆசோ பென் 
சீன் கிடைக்கிறது . கால்சியம் கார்பனேட்டு தூள் மேல் பல்லா 
டியத்தை படியவைத்து பயன்படுத்துகின்றனர் . சிவப்பு பாஸ் 
பரஸ் ஹைட்ரயாடிக் அமிலக் கலவையால் ஒடுக்கினால் , . பினைல் 
ஹைட்ராக்சில் அமீன் கிடைக்கிறது . இரும்பும் அமிலமும் 
சேர்ந்தகலவையால் ஒடுக்கினால் அனிலின் விளைகிறது . 


t 


- 


அரோமேட்டிக் நைட்ரோ சேர்மங்கள் 


79 


CH ; N = N - CgHs 
ஆசோபன்சீன் 


pd ( caos) 


[ H ] 


டிடா 


CH , NO 
நைட்ரோசோபென்சீன் 

Fepiace 


P + HT 


CHy NHOH 
ஃபினைல் ஹைட்ராக்சில் 

அமீன் 


CHs NH 
அனிலின் 


(ii ) நைட்ரோசோ பென்சீனை நீர்த்த நைட்ரிக் அமிலம் 
அல்லது கார ஹைட்ரஜன் பர் ஆக்சைடு அல்லது நைட்டிரிக் 
அமில ஹைட்ரஜன் பர் ஆக்சைடு கலவையால் , ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் நைட்ரோ பென்சீன் விளை கிறது . 

[ O ] 
C , H , NO 

+ C , H , NO , 
நைட்ரோசோ 

நைட்ரோ 
பென்சீன் 

பென்சீன் 
( iii ) நைட்ரோசோ பென்சீன் அனிலுடன் சுருக்கு வினை 
யில் ஈடுபடுகிறது . கிளர்வுள்ள மெத்திலீன் ( reactive methlene ) 
தொகுதியுடனும் சுருக்கு வினையில் ஈடுபடுகிறது . 
CH , NO + CH . NHS 

CH , N = NCH + H , O 
நைட்ரோ அனிலீன் 

ஆ சோபென்சீன் 
சோ பென்சீன் 
CH , NO + C , H , CHE CN 

C.E.C = N. S.H. 


CN 


வினாக்கள் 
( 1 ) நைட்ரோ ஏற்றம் கரணிகள் யாவை ? விவரி , 


( 2 ) நைட்ரோ பென்சீனை தயாரிப்பது எப்படி ? அதன் முக் 
கிய வினைகள் யாவை ? 

( 3 ) 0 - நைட்ரோ பென்சீன் m- நைட்ரோ பொலுவீன் முத 
லியவைகளை தயாரிப்பது எவ்வாறு ? 

( 4 ) வைனாலஜி என்றால் என்ன ? 

( 5 ) நைட்ரோசோ சேர்மங்களை தயாரிக்கும் முறைகளையும் 
அவைகளின் வினைகளையும் விவரி 


30. அரோமேட்டிக் அமீன்கள் 

( Aromatic amines ) 


30-1 . அமீனோ தொகுதி 

டிக் அமீன்களை அமோனியாவிலுள்ள ஹைட்ரஜனை அரைல் 
தொகுதியால் அரோமேட் பதிலீடு செய்யப்பட்ட சேர்மமெனக் 
கருதலாம் . 
NHS CHANH ( CH ,), NH 

( C , H , ) , N 
அமோ அனிலீன் டைஃபினால் 

டிரை 
னியா ( ஓரிணை அமீன் ) அமீன் 

ஃபினைல் 
( ஈரிணை அமீன் ) 

அமீன் 
( மூவிணை 

அமீன் ) 
அமீன் தொகுதியிலுள்ள நைட்ரஜனின் தனி எலெக்ட்ரான் 
இரட்டை புரொட்டான் ஏற்பியாகவிருந்து சேர்மத்திற்கு காரத் 

H 


தன்மையை கொடுக்கிறது . R - N-H . பென்சீன் வளையத் 
திலுள்ள பிணைக்கப் படாத எலெக்ட்ரான் இரட்டைகள் நைட் 
ரஜனின் தனி எலெக்ட்ரான் இரட்டையுடன் உடன் இசைவு 
கொண்டிருப்பதால் புரொட்டானை முழு கவர்ச்சியுடன் ஈர்க்க 
முடியாது . ஆகையால் அரோமேட்டிக் அமீன்களில் காரத் 
தன்மையானது . அலிஃபாட்டிக் அமீன்களின் காரத்தன்மையை 
விட குறைந்து காணப்படுகிறது . 


அல்க்கைல் தொகுதி எலெக்ட்ரானை வெறுத்துத்தள்ளும் 
தொகுதியாகும் . ஆகையால் அல்க்கைல் தொகுதியின் பதிலீடு 
காரத்தன்மையை அதிகமாக்கும் . ஆனால் நைட்ரோ தொகுதி 
ஒரு எலெக்ட்ரானை ஈர்க்கும் தொகுதியாகும் . ஆகையால் 
நைட்ரோ தொகுதியின் பதிலீடு அனிலீனின் காரத்தன்மையை 
குறைக்கிறது . 


81 


அரோமேட்டிக் அமீன்கள் 


H2ND 


Fi,NC 


அனியீனின் உடனிசைவு 


அமீனோ தொகுதியின் மேலுள்ள நேர்மின் சுமை அதை 
வீரியமற்ற காரமாக்கிவிடுகிறது . மேலே காட்டப்பட்ட உடன் 
சைவை பொதுவாகக் கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 


Muito 


(Ethi 


B 


கம் 


அரோமேட்டிக் அமீனுக்கும் அலி ஃபாட்டிக் அமீனுக்கு முள்ள 

வேறுபாடு : 

(i ) அரோமேட்டிக் நைட்ரோ தொகுதியை ஒடுக்கியே 
அரோமேட்டிக் அமீன்களை பெறலாம் . அலிஃபாட்டிக் அமீன் 
களை இம்மாதிரி பெறமுடியாது . 


- 


-- 


( ii ) அமோனியாவின் Kb = 1.75X - 16 . அனிலீனின் Kb 
46 X101 . மெத்தில் அமீனின் K = 5 X 10-14 . டை ஃபினைல் 
அமீனின் K = 7.6 x 10-14 . 

இதிலிருந்து அரோமேட்டிக் 
அமீன்கள் குறைந்த காரத்தன்மையை உடையவை 

எனத் 
தெரிகிறது . அலி ஃபாட்டிக் அமீன்கள் அமோனியாவைவிட 
அதிக காரத்தன்மை உடையவை . அவிக்கைல் தொகுதி வளை 
யத்திலிருக்கும் பொழுதும் காரத்தன்மையை அதிகமாக்குகிறது . 
எத்தில் அனிலீனின் Kb = 1.3 X10 ". நைட்ரோ அனிலீனின் 
K4 = 1 x 10-14 . 


(iii ) ஓரிணை அரோமேட்டிக் அமீன்கள் நைட்ரஸ் அமிலத் 
துடன் டையசோ சேர்மங்களை கொடுக்கிறது . அலிஃபாட்டிக் 
ரிணை அமீன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிந்து ஆல் 
கஹாலைக் கொடுக்கிறது . 


( vi ) அரைல் தொகுதியை முழுவதுமாகவுடைய நான்கினை 
(quaternary ) GST LET GIT கிடைப்பது அரிது . ஆனால் அல்க் 
கைல் தொகுதியை முழுவதுமாகவுடைய நான்கினை ( NR.X ) 
சேர்மத்தை தயாரிக்கலாம் , 


6 


1 


82 


கரிம வேதியியல் 


( v ) வளைய சேர்மங்களுக்கே உரித்தான பதிலீட்டு வினை 
களை அரோமேட்டிக் அமீனோ சேர்மங்களில் காணலாம் . நேர் 
தொடர் சேர்மத்துக்கான பதிலீட்டு வினைகளை அலிபாட்டிக் 
அமீன்கள் கொடுக்கின்றன . 


30--2 ஓரிணை அரோமேட்டிக் அமீன்கள் 

முக்கியமானவை ( a ) அனிலீன் ( ட்டோலுமன் ( c) பென் 
சைல் அமீன் ( d ) பினைலீன்டையமீன் . 


30-2 ( 4 ) அனிலீன் C , H , NEE 

இதை அமீனோ பென் சீன் அல்லது ஃபினைல் அமீன் என்று 
கூறுவர் . இண்டிகோவை உலர் காய்ச்சி வடித்தலுக்கு உட் 
படுத்தினால் அனிலீன் விளை கிறது என்பதை முதன் முதலில் 
1826 ஆம் ஆண்டில் உன் வரடார் பென் ( uriverdorben ) என்பவர் 
கண்டறிந்தார் . இந்தியன் இண்டிகோவை போர்ச்சுகேசியா 
‘ அனில் என்ற பெயரால் அழைத்தார்கள் . ஆகையால் விளை 
பாருளை அனிலீன் என்று குறிப்பிட்டனர் . 


தயாரிப்பு 

நைட்ரோ பென்சீனை ஒடுக்கினால் அனிலீன் கிடைக்கிறது 
சாதாரணமாக பயன்படும் ஒடுக்கும் விளைபொருள்கள் : 


( அ ) டின்னும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் 


( ஆ ) ஸ்டானஸ் குளோரைடுவையும் ஹைட்ரோ குளோரிக் 
அமிலமும் 


( இ ) இரும்பும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் 


( ஈ ) இரும்பும் : பெர்ரஸ் சல்பேட்டு கலந்த நீரும் 


உ ) சின்க் அசெட்க்கு அமில கலவை 


( 2 ) வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜன் 


வாயு 


( i ) சோதனைச்சாலையில் டின்னும் ஹைட்ரோ குளோரிக் 
அமிலமும் சேர்ந்த கலவை ஒடுக்கியாக பயன் படுகிறது . 


25 கிராம் நைட்ரோ பென்சீனும் ( C : H , NO2 ) 50 கிராம் 
சின்க் சிறு மணிகளும் குடுவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டு 


83 


அரோமேட்டிக் அமீன்கள் 


ஆவிமீள் ( Reflux) குளிர்கலத்தால் மூட வேண்டும் . இதை 
குளிர் நீர் தொட்டியில் வைத்துக்கொண்டு 100C.C. அடர் 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை சொட்டுச் சொட்டாக 
சேர்த்து குலுக்க வேண்டும் வெப்பநிலை 90 க்கு மேல் போகக் 
கூடாது . குளிர் கலத்தை பிறகு நீக்கிவிட்டு , கொதிக்கும் நீர் 
தொட்டியில் அரைமணி நேரம் சூடுபடுத்திப்பிறகு அறை 
வெப்ப நிலைக்கு கொணர வேண்டும் . 100 க . செ.மீ. நீரில் 75 
கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடுவை கரைத்துப் பெற்ற 
கரைசலை மெதுவாக கலந்து பிறகு நீராவியாக காய்ச்சி வடித் 


* 3Sri + TR அ 


+ 3snA + 2ho 


0 


நைப்ரோபெண்கள் 


அவிலின் மைட்ரோ 
குளோரைடு 


தால் அனிலீன் கிடைக்கிறது . அனிலீன் ஹைட்ரோ குளோ 
ரைடுவானது ஸ்டானஸ் குளோரைடுவுடன் ஒரு இரட்டை 
உப்பைக் கொடுக்கிறது . அதன் வாய்பாடு C.H ; NH , HCI , 
SnCl, 


(ii) வியாபார முறையில் நைட்ரோ பென்சீனை இரும்புத் 
தூள் - நீர்க்கலவையால் ஒடுக்கி அனிலீனைப் பெறுகிறார்கள் . 
ஃபெர்ரஸ் சல்பேட்டு அல்லது ஃபெர்ரிக்குளோரைடு 
அல்லது ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை மிக மிகச் சிறிய 
அளவில் நீருடன் கலக்க வேண்டும் . இம்முறையில் காரக் 
கரைசலை பயன்படுத்தி அனிலீனை விடுவிக்க தேவையில்லை 
நேராகவே கிடைக்கிறது . 


FNO . 


+2 * 4120 - 


-NH2 

+ 2R ( OH ) , 


அனிலின் 


(iii ) மாப்மன் வினை ( Flofinann reaction ) 

பென்சமைடுவை புரோமின் - பொட்டாசியம் 
ராக்சைடு கலவையுடன் வினை புரியச் 

செய்தால் 
கிடைக்கிறது . 


ஹைட் 
அனிலின் 


84 


கரிம வேதியியல் 


Br2 


KOH 
CH ,CONFE - + C.H , CON1 + Br --- C , H , NH2 
பென் சமைடு பென்சோ 

அனிலீன் 

புரோமைடு 
( iv ) ஃபீனாலி லிருந்து 

பீனாலை சின்க் குளோரைடு - அமோனியா 
இரட்டை சேர்மத்துடன் 300 ° C க்கு சூடுபடுத்தினால் அனிலீன் 
அத்துடன் 

சிறிது டை , பினேல் 

அமீனும் 
[ { CH ) , NH ] கிடைக்கிறது . 

Cl- OF -INHg ----- CH; NHz + 11, () 
ஃபீனால் 

அனிலீன் 


என்ற 


விளை கிறது 


( v ) பென் சீனிலிருந்து 
பென் சீனையும் அமோனியாவையும் 

500 ° C ல் நிக்கல் 
பொடியின் முன்னிலையில் வினை புரியச் செய்தால் அனிலீன் 
கிடைக்கிறது . மிகச் சிறிய அளவில்தான் கிடைக்கிறது . 

C.H. + NH , - > C , H , NH2 + H , 
( vi) நைட்ரோ பென்சீனை எத்தில் ஆல்கஹாலில் கரைத்துக் 
கொண்டு ஹைட்ரஜனையும் பிளாட்டினம் அல்லது நிக்கல் 
வினைவேகமாற்றியையும் 

சேர்த்துக் 

குலுக்கினால் அனிலீன் 
கிடைக்கிறது . 

நைட்ரோ பென் சீனை மிகவும் நீர் தத , அமிலத்தில் மின் 
பகுப்பு ஆக்சிஜன் ஒடுக்கத்திற்கு உட்படுத்தினாலும் அனிலீன் 
நல்ல விளைச்சலில் கிடைக்கிறது . 


( vii ) @LITY 60 (Dow Process ) 

இம்முறையும் வியாபார முறையில் அதிக அளவு அனிலீனை 
அடைவதற்கு பயன்படுத்துகிறார்கள் . 


குளோரோ பென்சீன் , அமோனியாவின் நீர்க்கரைசலுடன் 
200 ° C ல் , 60 வா . ம . அ . வில் 

. கூப்ரஸ் ஆக்சைடு - கூப்ரஸ் 
குளோரைடு முன்னிலையில் வினை புரிந்து 90 % விளைச்சலில் 
அனிவினைத் தருகிறது . இத்துடன் சிறிதளவு 

ஃபீனாலும் 
ஃ . டைஃ பினைல் அமீனும் விளைகிறது . 

Cu , Cl2 
2C , H , CI + 2NH , + Cu , O 

2C.H.NEz + CuzCle + H , 0 
குளோரோ 

அனிலீன் 
பென்சீன் 


85 


அரோமேட்டிக் அமீன்கள் 


அனிலீனின் பண்புகள் 

தொகுப்பு முறையால் தயாரித்த அனிலீன் நிறமற்ற நீர்ம 
மாகும் . ஆனால் நிலக்கரிதாரிலிருந்து கிடைக்கப் பெற்ற 
அனிலீன் 

வெளிச்சத்திலும் காற்றிலும் பட்டவுடன் பழுப்பு 
நிறமாக மாறி விடுகிறது . இது அத்துடனிருக்கும் மாசுவான 
தயோ ஃபீனின் (thiophene ) பண்பினாலாகும் . நீரை விட 
கனமானது . 3 % விகிதம் நீரில் கரையும் தன் மையது , 
ஆல்கஹால் , ஈதர் , பென்சீன் போன்ற கரிம கரைப்பான்களில் 
கரைகிறது . நெடியேறும் தன்மையை உடையது . 


பிளாட்டினக் குளோரைடுவுடனும் ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்துடனும் சேர்ந்து மஞ்சள் நிற அனிலீன் பிளாட்டினி 
குளோரைடுவைத் [ (CHNH2 )2H , PICI ] தருகிறது . ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் அனிலீன் ஹைட்ரோ குளோரைடு 
வையும் [ C.H.N + H3Cl + ) , சல்ஃபூரிக் அமிலத்துடன் அனிலீன் 
சல்பேட்டையும் [ ( C.EI , NH ,, + + SO , ] கொடுக்கிறது . அனி 
லீனின் நீர்க்கரைசலுடன் Al , Fe , Z ) உப்புக் கரைசல்களை 
சேர்த்தால் அவைகளின் ஹைட்ராக்சைடு விளைகிறது . 


வினைகள் 


( i ) நைட்ரஸ் அமிலத்துடன் 

மிகக் குறைந்த வெப்பநிலையில் நைட்ரஸ் அமிலமானது 
அனிலீனுடன் வினை புரிந்து டையசோனியம் உப்புவைத் 
தருகிறது . இது அதிக நேரம் வைத்திருந்தாலோ , வெப்ப 
படுத்தினாலோ ஃபீனாலாக மாறிவிடுகிறது . 
[ C , H ,NEg ] ®ce + HNO, - > [ CH ;N , ] @ cle + 2H , O 
அனிலீன் ஹைட் 

பென்சீன் 
ரோ 

டையசோ 
குளோரைடு 

னியம் 

குளோரைடு 
அரோமேட்டிக் ஓரிணை அமீன்களின் அமிலக் கரைசலை 
சோடியம் நைட்ரைட்டு கரைசலுடன் ஸ்டார்ச்சு- அயோடைடு 
தாளின் உதவியால் மேற்கண்ட வினையை பயன் படுத்தி தரம் 
பார்க்கலாம் . 


( ii ) அமிலக் குளோரைடுவுடன் 

அமில குளோரைடு அல்லது அமில நீரிலி அனிலீனுடன் 
வினை புரிந்து அனிலைடுகளை ( anilides ) தருகின்றன . இவைகள் 


கரிம வேதியியல் 


படிகதிண்மங்களாதலால் அமீனோ சேர்மங்களின் அளவறி 
பகுப்பாய்வுக்கு பயன் படுகின்றன . 


C.HNHCOCH , + HCI 
அசெட்டனிலைடு 


CH, NH4 + CH , C001 
அனிலீன் அசைட் 

டைல் 
குளோரைடு 


( iii ) அல்க்கைல் அயோடைடுவுடன் 

எடுத்துக் காட்டாக மெத்திம் அயோடைடு அனிலினுடன் 
வினைபுரிந்து அமீனோ தொகுதியின் 

ஹைட்ரஜன் 
பதிலீட்டால் மானோ மெத்தில் அனிலீனைத் தருகிறது . இது 
ஒரு ஈரிணை அமீன் . மேலும் ஒரு மெத்தில் அயோடைடு 
மூலக்கூறுவுடன் வினை புரிந்து டை மெத்தில் அனிலீன் என்ற 
மூவிணை அமீனைக் கொடுக்கிறது . இது மேலும் ஒரு மெந்திம் 
அயோடைடு மூலக்கூறுவுடன் வினை புரிந்து டை . மெத்தில் 
அயோடைடு மூலக்கூறுவுடன் வினை புரிந்து பினைல் டிரை 
மெத்தில் 

அமோனியம் அயோடைடு என்ற நான்கிணை 
அமோனியம் சேர்மத்தைக் ( quaternary ammonium compound ) 
கொடுக்கிறது . 


+ 


+ HI 


CHNH2 
அனிலீன் 


சூடு படுத்து 
GHI 

CH, NHCH3 
மின் அழுத் மானோ மெத் 
தத்தில் தில் 

அனிலீன் 


G.H , NECH , + CH , I- . 

---- C.S.N ( CH3) + HI 

டை மெத்தில் 
அனிலீன் 


C , H , N ( CH ) 3 + CHI 


+ IC.E.N ( CH , ] ] 1 

G 
. பினைல் டிரைமெத்தில் 
அமோனியம் அயோ 


- 


ஓரிணை 


( vi ) கார்பைல மீன் வீனை 
அலி ஃபாட்டிக் 

அமீன்களும் , அரோமேட்டிக் 
ஓரிணை அமீன்களும் ளோரோ , பார்ம் உடனும் பொட் 
டாசிபம் ஹைட்ராக்சைடுவின் ஆல்கஹால் கரைசலுடனும் 
சேர்த்து வெப்பப்படுத்தினால் துற்நாற்றமுடைய பினைல் 
ஐசோ சயனைடுவை விளைவிக்கிறது . 


அரோமேட்டிக் அமீன்கள் 


CHCI, for 8KOH -+- C.H.NH2 
குளோரோ அனிலின் 
ஃபார்ம் 


-CH, NC + BKC181,0 
* பினைல் 
ஐசோ 
சயனைடு 


( v ) ஷிஃப்காரம் விளைதல் 

பென்சால்டிஹைடி.வுடன் அனிலீனை சேர்த்து நீர்த்தொட் 
டியின் மேல் வைத்து சூடுபடுத்தினால் பென்சைலியன் 
அனிலீன் என்ற ஷிஃப்காரம் ( Schiff s base ) கிடைக்கிறது . 

C , E , CHO + C , H , NH -- CHCH = NC, H , + H , O 
பென்சால்டி 

பென்சைலிடின் 
ஹைடு 

அனிலீன் 
( Benzylidene 

aniline ) 
( vi ) தயோ கார்பனிலைடு விளை தல் 

தயோ கார்பனிலேடு என்பது தயோயூரியா ( B , N - CS - NHI , ) 
வின் வழிப் பொருள் ஆகும் , அனிலீனை கார்பன் டை .. 
பைடுவுடன் 

பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 
தூனின் முன்னிலையால் , கொதிக்க வைத்தால் தயோ காம்ப 
னிலைடு என்ற நிறமற்ற தகடு போன்ற திண்மம் விளைகிறது . 
இதன் உருகு நிலை 154 ° C . ரப்பர் வலக்கனைசேஷனில் இது 
முடுக்கியாக பயன்படுகிறது . 


சேர்த்து , 


CS2 + 2H , NH , --- CH ; NH CS • NHC, H , + H.S 
கார்பன் அனிலீன் 

தயோ கார்பனிலைடு 
டை 

அல்லது 
சல்ஃபைடு 

டை : பினைல் 
தயோயூரியா 


( vii) சல் பானிலிக் அமிலம் (Sulphanilic acid ) 

அனிலீன் சல்ஃபேட்டுவை புகையும் சல் .. பூரிக் அமிலத் 
துடன் சேர்த்து 180-200° C க்கு சூடு படுத்தினால் மூலக்கூற்றின் 
உட்சார்ந்த வினைக்குட்பட்டு சல் பானிலிக் அமிலத்தைக் 
கொடுக்கிறது . 


NH SO H 


NHS 


மையம் 04 

180-2ope 


( CH - NH, 
அணி கேஸ் பேட் 


NH , VISA 

-H.O 


- 


உட்சார்ந்த , 
மாற்றம் 


அணிலரைட் 
ரஜன் கல்பட்டு 


பல்பாஸ்ப 

க் அமிலம் 


SON 
சல்ஃ பனிக் 
அமிலம் அல்லது 

அமீயோ பென்சன் 
சல்ஃபானிக் அமிலம் 


88 


கரிம வேதியியல் 


சல்ஃபனில மைடு (Sulphanilamidu ), HI , N - CT - SO ,NH2, 
என்பது P- அமீனோ பென்சீன் சஃபனமைடுவை குறிக்கும் . 
இதுவும் இதன் வழிப் பொருளும் சல்ஃபா மருந்து ( sulpha drug ) 
என்ற , பொதுப் பெயரால் நிமோனியா , கனோரியா ( Gono 
Trhoea ) போன்ற சீக்குகளுக்கு மருந்தாக பயன் படுகிறது . 


( viii ) உலோக பதிலீட்டு சேர்மங்கள் 

சோடியம் அல்லது பொட்டாசியத்துடன் சேர்த்து சூடு 
படுத்தினால் அமீனோ தொகுதியின் ஹைட்ரஜன் பதிலீடு செய் 
யப்பட்டு உலோக , பதிலீட்டு அனிலீன் கிடைக்கிறது . 


உதாரணம் : C.H.NEK , CH ,NNay. 
(ix ) அனிலீனின் ஆக்சிஜனேற்றம் 
அனிலீனின் 

ஆக்சிஜனேற்றம் செய்தால் கீழ்க்கண்ட 
பொருள்கள் ஆக்சிஜனேற்றம் கரணிக்கு தகுந்தவாறும் சூழ் 
நிலைக்கு தகுந்தவாறும் விளைகின்றன : 


MANI 


ஆக்சிஜனேற்றம் கரணி 


விளைபொருள் 


காரக்கரைசலில் பர்மாங்க ஆசோபென்சீன் 
னேட்டு 

C.H ;-N = N C.N : 
நடு நிலை பொட்டாசிபர்மாங்க ஆசோபென்சீனும் நைட்ரோ 
னெட்டு கரைசல் 

பென்சீனும் 
அமில பொட்டாசியம்பர் மாங் அனிலீன் கறுப்பு ( Auiline 
கனெட்டு கரைசல் 

black ) 
குரோமிக் அமிலம் 

P- பென்சோகுயினோன் 

C.H , 0, 
ஹைபோளோரஸ் அமிலம் P- அடோ .. பீனால் 
அடர்நைட்ரிக் அமிலம் அனிலீனின் சிதைவு 
காரோஸ் அமிலம் ( Caro s நைட்ரோசோபென்சீன் 
acid ) 

C.E.NO 


பா 


( x ) ஹாலஜனுடன் வினை : 

பென்சீனை விட அனிலீன் மீகவும் கிளர்வு கொண்டு வினை 
புரிகிறது . குளோரினேற்றம் செய்ய அனிலீன் சேர்மத்தை 
குளோரோஃபார்மில் கரைத்துக் கொண்டு பிறகு குளோரினு 
டம் சேர்க்கையில் ஈடுபடுத்த வேண்டும் . மாசுவாக நீர் இருந் 





தால் 


NH₂ 


- 


+ 382 


- 


குளோரைடு . பீனால் முதலில் ஆர்சனிக் அமிலத்துடன் சூடு 
அரோமேட்டிக் அமீன்கள் 

89 
ஆக்சிஜனேற்ற மடைகிறது . நீரற்ற நிலையில் டிரை 
குளோரோ அனிலீன் கிடைக்கிறது . 

புரோமின் நீருடன் வினைபுரிந்து முழுவதுமாக 2 , 4 , 6 
புரோமோ அனிலீனாக மாற்றப்படுகிறது . இவ்வினை அனிலீனின் 
அளவை நிர்ணயிக்க அளவறி பகுப்பு முறையில் பயன் படுகி 
NH2 

Br 

+ 318 
அனிலின் 

Br 
2,4,6 - மரைபுரோமோ 

அனிவின் 
மானோகுளோரோ , புரோமோ , 

சேர்மங்களுக்கு ( xiv ) யை 
பார்க்க , 
அனிலின் அயோடினுடன் 

வினை புரிந்து 

Lorr 
அயோடோ அனிலினைத் தருகிறது . இவ்வினையில் HI யை நீக்க 
ஆக்சிஜனேற்றம் கரணி ( ஹைட்ரோ கார்பன் - KI2வினைபோல ) 
தேவையில்லை . ( அயோடோபென்சீன் தயாரிப்பை பார்க்க ) 
NHe 

I 
( xi ) சால்வார்சான் , 606 

சால்வார்சானி { Salvarsan ) ன் வேதிப்பெயர் p- டைஹைட் 
ராக்சி --- n- டைஅமீனோ . ஆர்சனோ பென்சீன் டைஹைட்ரோ 


NH , HÌ 


+12 


- 


படுத்தப்பட்டு பிறகு நைட்ரோ ஏற்றம் செய்யப் படுகிறது . 
நைட்ரோசேர்மத்தைசோடியம் , ஹைப்போ சல்ஃபைட் ( Na2 
S20 டினால் ஒடுக்கினால் இருமூலக்கூறுகள் கீழ்க் கண்டவாறு 
சேர்ந்து p- டைஹைட்ராக்சி m- டை குளோரைடுவே சால் 
வார் சான் ஆகும் . 


கரிம வேதியியல் 


OH 


OH 


OH 


OH 


-NHa 


- 


HA504 

HNO3 

NO , 

S.Od 

H , So4 
ஃபிகல் ASO (OH ) 2 A50 , H2 

AS 
உமைட்ராக்சி h- ஹைட்ராக்சி 

P- ஹைட்ராக்சி 
+ . பிஜனல் ஆர்சோனிக் நைட்ரோஃபினல் . - R - டை அமீனே 
அமிலம் 

ஆர்கோலிக் அமிலம் ஆர்சனோ பென்சன் 


( xii) அசெட்டனிலைடு C , H , NH , OC CH , 


அசெட்டனிலைடுவின் மற்றபெயர்கள் . ஃபினைல் அசெட்ட 
மைடு , சுரம் குறைப்பி ( antifebrin ) முதலியன . அனிலீனை கிளே 
சியல் அசெட்டிக் அமிலமும் அசெட்டிக்நீரிலி ( அல்லது அசெட் 
டைல் குளோரைடு ) யும் கலந்து கலவையால் அசெட்டைலேற் 
றம் செய்தால் அசெட்டனிலைடு கிடைக்கிறது . அசெட்டனிலை 
டுவை வென்னீரிலிருந்தாவது , நீரிய ஆல்க ஹாலிலிருந்தாவது 
படிகமாக்கி தூய்மையாக்கலாம் . இது வெள்ளை படிகம் . தகடு 
போன்றது . தலைவலியை குறைக்கும் . ஹிருதயத்தை பாதிக்கும் . 
நீராற் பகுத்தால் ( அமிலம் அல்லது காரத்தால் ) அனிலீனும் ,. 
அசெட்டிக் அமிலமும் திருப்பிப் பெறப்படுகின்றன . 

இதன் 
உருகுநிலை 114 ° C . 


C HẠNH + ( CH3 CO ) ---- CH , NHCOCH3 + CH3COOH 
அனிலீனை அசெட்டிக் 

அசெட்டனிலைடு 
நீரிலி 


( xiii) நைட்ரனிலீன் ( Nitraniline) 

நைட்ரனிலீன்கள் ஆரஞ்சு மஞ்சள் நிறமுள்ள படிகதின் 
மங்கள் . - நைட்ரனிலீனின் உருகு நிலை 71 ° C , 1 - ஐ நட்ரனிலீன் 
உருகுநிலை 114 ° C , p - நைட்ரனிலீன்னின் உருகுநிலை 147 C. மூன் 
றினுள் m- சேர்மம் அதிகக் காரத்தன்மையுடையது . --சேர்மம் 
மிகக் குறைந்த காரத்தன்மையுடையது . ஆனால் பொதுவாக 
அனிலீனை விட குறைந்த காரத்தன்மையுடையவை . ஏனெனில் 
நைட்ரோ தொகுதியின் எலெக்ட்ரானை ஈர்க்கும் தன்மை 
அனிலீனின் காரத்தன்மையை குறைக்கிறது . நீரில் மிகக் குறை 
வாக கரைபவை . ஆல்கஹாலில் சுலபமாக கரைகின்றன . ஒடுக் 
கினால் ஃபினைலின்டையமின் கிடைக்கிறது . 0- , p நைட்ர 
னிலீன்களை காரக்கரைசலுடன் சேர்ந்து கொதிக்கவைத்தால் 
முறையே 0- , -நைட்ரோ ஃபீனால்கள் கிடைக்கின்றன . 


91 


அரோமேட்டிக் அமீன்கள் 


( அ ) 0 - நைட்ரோ அனிலீன் : - 

அசெட்டனிலைடுவை அடர்சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினை 
புரியச் செய்தால் சல்ஃபானிக் அமிலத் தொகுதி அமீனோதொகு 
திக்கு P- இடத்தை சென்று அடைகிறது . இதை நைட்ரோ ஏற் 
றம் செய்து பிறகு சல்ஃபூரிக் அமிலத்துடன் சேர்த்து கொதிக்க 
வைத்தால் 0- நைட்ரோ அனிலின் கிடைக்கிறது . 


NHCH 


NRICOCH , 


NH C004 


NH , 


அதிகட்ட பேடு 


4. - மட்டை அதே 
பென்சின்கல்க 

ஆலேம் 


0 - நைட்ரோ 
+ -அட்டைல் கங்கனா 
BE இரா சல்யா 
க்கலம் 


( ஆ ) p- நைட்ரோ அனிலின் : -- 

அசெட்டனிலைடுவை , குறைவெப்ப நிலையில் , புகையும் 
நைட்ரிக் அமிலத்தால் நைட்ரோ ஏற்றம் செய்தால் அதிக அள 
வில் - நைட்ரோ அசெட்டலைடுவும் குறைந்த அளவில் 
நைட்ரோ அசெட்டனிலைடுவும் கிடைக்கிறது . - சேர்மம் பனிக் 
கட்டி நீரில் கரையும் ஆனால் p- சேர்மம் கரையாது . இதைப் 
பயன் படுத்தி பிரித்து பிறகு அடர் ஹைட்ரோ குளோரிக் அமி 
லத்தால் தனித்தனியே நீராற் பகுதிப்புக்குட் படுத்த வேண் 
டும் . கிடைத்த விளை பொருளை சோடியம் ஹைட்ராக்சைடு கரை 
சலுடன் வினைபுரியச் செய்தால் அந்தந்த நைட்ரோ அனிலி 
னைப் பெறலாம் . 


NHCO.CH 


NHLOCK , 


hta 


NHCOCHI 
INO , 

* 


NHE 

NCZ 


TH 


- 


அலட்டிக் 


HRIO , 
வாகை 


H8O 


அனியின் 


அசெட்டணியோ 


NOE 


" நைட்ரே Y 


ப - நைட்ரோ 
அசெட்டகிரோடு 


NOS 
F- நைட்ரேட் 


அலட்டவிய 


p . நைட்ரோ குளோரோபென்சீனை நீரிய அமோனியாவுடன் 
அழுத்தத்தில் 170 ° C ல் சூடு படுத்தினால் p . நைட்ரோ அனிலின் 
கிடைக்கிறது . 


( இ ) m- நைட்ரோ அனிலீன் : -- 

m- டைநைட்ரோ பென் சீனை அம் மேனிேயம் ஹைட்ரோ 
சல்ஃபைடுவின் ஆல்கஹால் கரைசலால் பகுதி ஒடுக்கத்திற்கு 


I 


92 


கரிம வேதியியல் 


உட்படுத்தினால் 11- நைட்ரோ அனிலீன் கிடைக்கிறது . இம் 
முறையில் விளைச்சல் 80 % . அமோனியம் ஹைட்ரோ சல்ஃபை 
டுவுக்கு பதிலாக சோடியம் டைசல்ஃபைடுவை ( NazS2 ) பயன் 
படுத்தலாம் . சல்ஃபரை சோடியம் சல்ஃபைடு கரைசலுடன் 
சேர்த்து Na , S , பெறப் படுகிறது . 

NO2 


NO2 


+ 3NH4HS 


+ 3NH3 + 3 $ + 2H20 


INO2 


NH₂ 


1 - டைநைட்ரோ 
பென்சீன் 


17 - நைட்ரினிலீன் 


அனிலீனை அடர்சல்ஃபூரிக் அமிலத்தில் கரைத்துக் கொண்டு 
நைட்ரிக் அமிலத்தால் நைட்ரோ ஏற்றம் செய்தால் 1- நைட் 
ரோ அனிலீன் கிடைக்கிறது . மிகச் சிறிய அளவே --- நைட் 
ரோஅனிலீன் கிடைக்கிறது . 


( xiv ) மானோ குளோரோ புரோமோ அனிலீன்கள் : 
( x ) ன்கீழ் டிரைகுளோரோ அனிலீன் , டிரை புரோமோ அனி 
லீன் இரண்டையும் பெறுவது எப்படி என்பதை கண்டோம் . 
( அ ) 0 - p- குளோரோ அனிலீன் 

ள அமீனோ தொகுதியை அசெட்டைல் ஏற் 
றத்தால் பாதுகாத்துப் பிறகு குளோரின் அல்லது புரோமி 
னேற்றம் செய்தால் 0 - வழிப்பொருளும் p- வழிப்பொருளும் 
கிடைக்கின்றன , அதிகமாக கிடைப்பது p -சேர்மமாகும் . இவை 
களை பின்னப் படிகமாக்கல் முறையால் பிரித்தெடுத்து தனித் 
தனியாக அமிலத்தாலாவது காரத்தாலாவது நீராற் பகுத்தால் 
குளோ 
ளாரோ அனிலீன் விளையும் . 


NHA 


CH 


-- 


அசெட்டைல் 

C. 
CHENITE 

CH, NHLOCH, 
ஏற்றம் 

அசெட்டனிலேடு 


H.O 
CH4CCL ) NHCOCHS 
-அசெட்டனிகிட்டுவும் 
p- அசெட்டனிலைடுவும் 


0 - குகோா 
அனிலீலும் 
p- குளோரோ 


அனிலினும் 


( ஆ ) - குளோரோ அனிலீன் 

m- குளோரோ நைட்ரோ பென் சீனை அமிலக் கரைசலில் 
ஒடுக்கினால் m- குளோரோ அனிலீன் கிடைக்கிறது . அனிலீனை 
அதிக அளவு அடர் சல்ஃபூரிக் அமிலத்தில் கரைத்து குளோரி 


அரோமேட்டிக் அமீன்கள் 
னேற்றம் அல்லது புரோமினேற்றம் செய்தால் முறையே 
m- குளோரோ அல்லது புரோமோ அனிலீன் கிடைக்கிறது . 

0 - குளோரோ அனிலீனின் கொதிநிலை 207 ° C அது ஒரு 
நீர்மம் . m- குளோரோ அனிலீனும் ஒரு நீர்மமே . அதன் கொதி 
நிலை 236 ° C . p- குளோரோ அனிலீன் ஒரு திண்மம் . 
நிலை 71C. 


- 


அனிலின் 


( xv ) கிரிக்கனார்டு விளை பொருளுடன் 
கிரிக்னார்டு வினை பொருள் அனிலீனுடன் 

வினைபுரிந்து 
ஹைட்ரோ கார்பனை விளைவிக்கிறது . 
C , H , NH , + R - Mg -- 1 

RH + CH , NH Mg - I 
கிரிக்னார்டு 

ஹைட் 
வினை பொருள் 

ரோகார்பன் 
பண்பறி சோதனை 

( i ) அனிலீனை ளோரோஃபார்முடனும் பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவின் ஆல்கஹால் கரைசலுடனும் சேர்த்து 
கொதிக்கவைத்தால் ஃபினைல் ஐசோசயனைடுவின் துர் நாற்றம் 
வெளிவருகிறது . இது எல்லா ஓரிணை அமீன்களாலும் கொடுக் 
கும் சோதனையாகும் . 

( ii ) தனி அனிலீனின் இரண்டு துளிகள் 10.C. C நீருடனும் 
சிறுது சலவைத்தூளுடனும் (bleaching powder ) சேர்த்து குலுக் 
கினால் ஊதா நிறம் உண்டாகும் . இது பழுப்பு நிறமாக மாறி 
மறைந்துவிடும் . இது அனிலீனின் தனி சோதனை 
( iii ) சணல் , மரம் , போன்ற 

பலிக்னோ 

செல்லுலோசு 
பொருள்கள் அனிலின் உப்புக்களுடன் மஞ்சள் நிறத்தை 
காடுக்கின்றன . 


( iv ) அனிலீனை சல்ஃபூரிக் அமிலத்தில் கரைத்துக்கொண்டு 
சிலதுளிகள் டைகுரோமேட்டு கரைசலைச் சேர்த்தால் சிவப்பு 
நிறம் தோன்றி நீலமாக மாறுகிறது . 


( v ) அனிலீன் ஹைட்ரோ குளோரைடுவை அதிக அளவு 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைத்துக்கொண்டு பிறகு 
நன்கு குளிரவைத்து சிறிதளவு சோடியம் நைட்ரேட்டு கரைசலை 
சேர்த்து பிறகு அத்துடன் - நாப்த்தாலை காரக்கரைசலில் 
( NaOH கரைசல் ) கரைத்துக் கொண்டு சேர்த்தால் சிவப்புசாயம் 
உண்டாகிறது . இது ஓரிணை அரோமேட்டிக் அமீன்களின் 
பொதுவினையாகும் . 


கரிம வேதியியல் 


பயன்கள் : 


அனிலின் சாயம் , 

செயற்கை 

இண்டிகோ 
னிலீன் நீலம் அட்டாக்சில் ( atoxyl ) , சல்ஃபர்மருந்து , ரப்பர் 
வல்கனை சேஷன் முதலியவை செய்ய அனிலின் பயன்படுகிறது . 
ஆர்சனிலிக் அமிலத்தின் சோடியம் உப்புவான அட்டாக் 
சில் தூங்கும் வியாதிக்கு (sleeping sickness ) மருந்தாக பயன் 
படுத்தப்படுகிறது . E2N - CH ~ AsO3E ; என்பது ஆர்சனிலிக் 
அமிலத்தின் வாய்பாடாகும் , 


O- , 11.P 


30-2 . ( b ) டொ லுடீன் C , H , ( NH2 ) CHI , 

இது அனிலீனின் படி வரிசையாகும் . டொ லுடீனின் மாற்றுப் 
பெயர் அமீனோ டொலுவீனாகும் , 
தயாரிப்பு 

நைட்ரோ டொலுவீனை ( 0 - sm- அல்லது p . ) டின் ( அல்லது 
இரும்பு ) ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவையால் ஓடுக் 
கினால் முறையே 

அமீனோ டெடா இரவீன்கள் 
கிடைக்கின்றன . 

அனிலீனைத் தயாரிக்கும் முறையே இதற்கும் பின்பற்றப் 
படுகிறது . 
பண்புகள் 

0 ,-m . டொலுடீன்கள் நீர்மங்கள் இரண்டுக்கும் கொதிநிலை 
199 ° C . p- டொலுடீன் ஒரு வெள்ளை நிற படி.க திண்மம் , கொதி 
நிலை 200 ° C , உருகு நிலை 43 ° C , அ செட்டைல் வழி பொருளால் 
அவை குறிக்கப்படுகின் றன.0- , im , -p- அசெட்டோ- டொலு 
டீனின் ° 

உருகு நிலை முறையே 110" C , 85 ° C , 153 ° C ஆகும் . 
இவைகளை சுலபமாக பின்னப்படிக முறையால் பிரிக்கலாம் . 


வினைகள் 

அனிலீனைப் போல் டை ஆசோ உப்புக்களை கொடுக்கிறது . 
அமிலத்துடன் உப்பைத்தருகிறது . அசெட்டைல் வழிப்பொருள் 
களைக் கொடுக்கிறது . தயோ கார்பனிலைடுவைத் தருகிறது . 
ஐசோசயனைடு சோதனையைத் தருகிறது . 

டிரைஃபினைல் 
மீத்தேன் சாயங்கள் செய்ய பெரிதும் உதவுகிறது . 
30 : 2 . ( c ) பென் சைல் அமீன் , C , H , CHENH2 

இது டொலுடீனிடைய ஐசோமர் . இதில் அமீனோ தொகுதி 
பக்கத் தொடரிலுள்ளது 

ஆகையால் 

இது அலிஃபாட்டிக் 


அரோமேட்டிக் அமீன்கள் 


93 


அமீனை ஒத்த பண்புடையது , அலிஃபாட்டிக் அமீனை தயாரிக் 
கும்முறைகளிலேயே தயாரிக்கப்படுகிறது . இதை -அமீனோ 
டொலுவீன் என்றும் கூறலாம் . 


தாாரிப்பு 

ஃபினைல் சயனைடுவை சோடியம் - ஆல்கஹால் கலவையால் 
ஒடுக்கினால் பென்சைல் அமீன் கிடைக்கிறது . பென்சைல் 
குளோரைடுவை அமோனியாவுடன் அதி அழுத்தத்தில் வினை 
புரியச்செய்தும் பென்சைல் அமீனைப் பெறலாம் . ஃபினைல் 
அசெட்டமைடுவை ஹாப்மன் வினைக்குட்படுத்தி பென்சைல் 
அமீனைப்பெறலாம் , 


Na + C ,HOE 


C.FI.CN 
ஃபினைல் சயனைடு 


CHỊCH NH , 
பென்சைல் அமீன் 


NH ,: 


பாடிப் 


CH , CH , CI 

– 4 C , H , CH , NH , 
பெல் சைல்குளோரைடு அதி அழுத்தம் 


காக 


CE , CH2CONH2 
ஃபினைல் அசெட்டமைடு 


Brg + KOH 

- C.H. • CEGNH , 
நா ஃப்மன்வினை 

பென்சைல் 

அமீன் 


பண்புகள் 

ஃபென்சைல் அமீன் ஒரு நிறமற்ற நீர்மம் . கொதி நிலை 
185 ° C . நீரில் கரையும் , லிட்மஸ் தாளில் காரத்தன்மையை 
காட்டும் . அனிலீனில் லிட்மஸ்தாள் காரத்தன்மையை காட் 
டாது . அமிலத்துடன் உடப்பை கொடுக்கும் , பென்சைல் 
அமீன் ஒரு ஓரிணை அமீனாகும் . ஐசோயனைடு சோதனையை 
கொடுக்கிறது . நைட்ரஸ் அமிலத்துடன் இயன்சைல் 
ஹாலையும் நைட்ரஜனையும் கொடுக்கிறது . இது அலிஃபாட்டிக் 
ஓரிணை அமீனின் வினையாகும் . 


ஆல்க 


ca , CHIGNHz + HNOS 
பென்சைல் அமீன் 


CH ,CH ,OH + N2 + H20 
பென்சைல் 
ஆல்கஹால் 


30-1 ( d ) பினைலீன் டை அமீன்கள் 

வை டை அமீனோ பென்சீன்களாகும் வை ஓரிணை 
அமீன்கள் பென்சீன் வளையத்தின் இரு அமீனோ தொகுதிகளை 


96 


கரிம வேதியியல் 


யுடையவை இவை வெள்ளை படிக சேர்மங்கள் வெளிச்சத்திலும் 
காற்றிலும் கறுப்பாகமாறுகின்றன . அவைகளின் உப்புக்கள் 
நிலையானவை . சுடு நீரில் கரைபவை . வீரியமற்ற காரங்கள் 
0- , m-, p- , சேர்மங்களின் உருகு நிலை முறையே 102 ° C : 63 ° C , 
140 ° C ஆகும் . இவை பொதுவாக டை நைட்ரோ பென்சீன் 
சேர்மங்களை ஓடுக்கியும் , நைட்ரோ அமீன்களை ஒடுக்கியும் , 
C- நைட்ரோசோ அமீன்களை ஒடுக்கியும் , அமீனோ ஆசோ 
பென் சீனை ஓடுக்கியும் பெறப்படுகின்றன . அமீனோ பென்சீனை 
ஒடுக்க சோடியம் 

தயோனேட்டு ( Na , S204 ) பயன் 


D 


* 


( i ) 0-- ஃபினைலீன் டைய மீன் 

இதை 1 , 2 - டை அமீனோ பென்சீன் என்றும் கூறலாம் 
O- நைட்ரோ அனிலீனை சின் தூள் சோடியம் ஹைட்ராக்சைடு 
வின் நீரிய எத்தனால் கரைசல் , கலவையால் ஒடுக்கிப் பெறலாம் . 
இரும்பு -- நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் அமிலக் 


கலவையை 


NaOH 


NH , 


NH , 

* 32n + H2O 
NO , 


3znO 


NH2 


- நைட்ரோ அனிலின் 


0 - ஃபினைலீன்டைய மீன் 


ஒடுக்கியாக பயன்படுத்தி - தொழில்முறையில் 0 - நைட்ரோ 
அனிலீனிலிருந்து 0 ... பினைலீன் டையமீன் தயாரிக்கப்படு 
கிறது . அமீனோ தொகுதிகள் அடுத்தடுத்திருப்பதால் கீழ்க் 
கண்ட வினைகளை கொடுக்கிறது . பல்வகை கண்ண வளைய 
சேர்மங்களை தயாரிக்க உதவுகிறது . 


வினைகள் 


{ அ ) அசெட்டிக் அமிலத்தையும் 0- , பினைலீன் டையமீனை 
யும் சேர்த்து சூடுபடுத்தினால் 0 - .. பினை husr அ செட்டமைடீன் 
( O - phenylene acetamidine ) கிடைக்கப்பெறுகிறது . 


NH2 


NH . 


O 


C.CH 


, 


+ CH , COOH 

NH2 
9 - ஃபினோவீன்டையரீன் 


N 


0 - ஃபிணையின் அசெட்டமைடீன் 


97 


அரோமேட்டிக் அமீன்கள் 


( ஆ ) நைட்ரஸ் அமிலத்துடன் ஆசியினோ சேர்மம் கிடைக் 


கிறது . 


NH2 


NH 


O 


பாக 


+ HNO. 


N 


NH2 


--ஃபினைலீன்டையான் 


ஆசிமினோபென்சீன் 


- 


30 4. மூவினை அ மீன்கள் ( Tertiary amines ) 

முக்கிய மூவிணை அமீன்கள் ( a ) டைமெத்தில் 
டிரைஃபினைல் அமீன் 


அனிலின் 


30- 4. ( a ) டைமெத்தில் அனிலீன் C , E , N ( CH3 ) , 

மெத்தில் அமீன் தயாரிக்கும் முறைகளில் 3 ( a ) யைப்பார்க்க . 
அதிக அளவு மெத்தில் அயோடைடுவை அல்லது ஆல் 
கஹாலை பயன் படுத்தினால் டைமெத்தில் அனிலீன் விளையும் . 
இது ஒரு நிறமற்ற எண்ணெய் கொதி நிலை 192 ° C . இரு மெத் 
தில் தொகுதிகளிருப்பதால் காரத்தன்மை அதிகமாகவு 
டையது . அமிலத்துடன் உப்பைக்கொடுக்கிறது . அமீனோ 
தொகுதியில் நைட்ரஜனுடன் ஹைட்ரஜன் அணு இல்லாத 
தால் அசெட்டைல் வழிப்பொருளைக் கொடுக்காது ( i ) நைட் 
ரஸ் அமிலத்துடன் பச்சை நிற நைட்ரோசோ வழிப்பொருளை 
கொடுக்கிறது . 


N (CH3 , 


NCH , ) , 


+ HNO2 


டைமைத்தில்அனிலின் 


NO 
-நைட்ரோசோ 
டைமெத்தில் அனிலின் 
பச்சைத்தகடு பழகம் ) 


( ii ) மைக்ளர் கீட்டோன் ( Michler s Ketone ) 

கார்போனைல் குளோரைடுவுடன் இருமூலக்கூறுகள் டை 
மெத்தில் அனிலீன் சேர்ந்து மைக்ளர் கீட்டோனைத் தருகிறது . 


7 


கரிம வேதியியல் 


N ( CHADE 


NC - 


( 
-E 


cock , + 2 


N (CH4 ). 


மைக்ளர் கீட்போன் 


( iii ) டைமெத்தில் அனிலீனை அடர் சல்ஃபூரிக் அமிலத்தில் 
கரைத்துக் கொண்டு நைட்ரிக் அமிலத்தால் 40 - 55 ° C 
நைட்ரோ ஏற்றம் செய்தால் டெட்ரா நைட்ரோ வழிப்பொருள் 
கிடைக்கிறது . ஒரு மெத்தில் தொகுதிக்குபதில் நைட்ரோ 
தொகுதி இடம் பெறுகிறது . 


N (CH3 ) 2 


CH - N - N02 


NO 


NO , 


HNO , / HgSO4 


NOE 


டைமைத்தில் அனிவீன் 


(( iv ) ஹார்ப்மன் - மார்ட்டியஸ் அமைப்பு மாற்றம் ( Hofmann 

Martius rearrangement) 

மானோ அல்க்கைல் அனிலீன் ஹைட்ரோ குரோரைடு , 
டை அல்க்கைல் அனிலீன் ஹைட்ரோ குளோரைடு , டிரை 
அல்க்கைல் அனிலின் குளோரைடு முதலிய சேர்மங்களை சூடு 
படுத்தினால் அல்க்கைல் தொகுதி இடம்மாறி p- இடத்தை 
அடையும் . p- இடம் முன்னதாகவே நிரம்பியிருந்தால் 0 - 
இடத்தை அடையும் . இந்த அமைப்பு மாற்றமே ஹாஃப்மன் - 
மார்ட்டியஸ் அமைப்பு மாற்றமாகும் . அல்க்கைல்கார் போனி 
யம் அயனி வழியாக வினை நடைபெறுவதாக கொள்ளப் படுகி 


சி 


RICH ),ce 


N ( CH )) ; HCE 


NHCH , Hce 


NH , HCL 


CH , 


chi , 


300c 


( 0 ) 


CM3 


CH , 


CHe 


நான்கினதுமோரியம் 

ថ្មី 


99 


அரோமேட்டிக் அமீன்கள் 


30 ... 4 ( b ) டிரைஃபினைல் அமீன் ,( C.Hz) N 

அமீன் அரோமேட்டிக் தொகுதிகளை பூராவும் கொண்ட 
மூவிணை அமீன் ஆகும் . டிரை ஃபினைல் நிறமற்றது . படிக 
திண்மம் . உருகுநிலை 127 ° C 

அமிலத்துடன் உப்புக்களை 
கொடுப்பதில்லை . அல்ககைல் அயோடைடுவுடன் நான்கிணை 
சேர்மங்களையும் கொடுப்பதில்லை . கீழ்க்கண்ட முறைகளால் 
தயாரிக்கலாம் : 


( i ) பொட்டாசியம் டைஃபினைல் அமீனையாவது , டைபொட்டா 
சியம் அனிலைடு (CHNK ) வையாவது புரோ மோ பென்சீனு 
டன் சூடுபடுத்தினால் டிரை ஃபினைல் அமீன் விளைகிறது . 


( C.H )2 NK . + CE , Br 
பொட்டாசியம் டைஃபினைல் 

அமீன் 


(CH , ) N + KBr 
டிரைப்பினைல் 

அமீன் 


( ii ) டை பினைல் மீனை புரோமோ பென்சீனுடன் காப்பர் 
தூள் முன்னிலையில் ( உல்மன் வினை ) சூடுபடுத்தினால் டிரை ஃ 
பினைல் அமீன் கிடைக்கிறது . அனிலினுடன் புரோமோ பென் 
சீனைக் காப்பர் தூள் முன்னிலையில் சூடுசெய்தால் முதலில் டைஃ 
பினைல் அமீனும் , பின்னர் டிரை ஃபினைல் அமீனும் கிடைக்கி 


. 


- 


காப்பர்தூள் 
C , H , ) , NH + C ,H , Br 

( C.H . ) , N + 

for Br 
டைஃபினைல் புரோமோ 

டிரை ... பினைல் 
அமீன் பென்சீன் 

அமீன் 
30-5 . ஓரிணை , ஈரிணை , மூவினை அமீன்களிடையே வேறுபாடு 
30-5 . ( a ) ஓரிணை அமீன்கள் 


( i ) ஓரினை அரோமேட்டிக் அமீன்களை உப்புகளாக மாற்றி 
நைட்ரஸ் அமிலத்துடன் குறைவெப்ப நிலையில் வினைபுரியச் 
செய்தால் முதலில் டையசோ சேர்மம் கிடைக்கிறது . இதை 
( -நாஃபத்தாலை சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கரைக் 
கப்பட்டுக் கிடைத்த கரைசலுடன் சேர்த்தால் சிவப்பு நிற 
சாயம் கிடைக்கிறது . டைய சோ சேர்மத்தை சூடுபடுத்தினால் 
நைட்ரஜனும் ஃபினாலும் கிடைக்கிறது . 
CHNH , HCI + HNO) C , H , N , Cl + 2 H , O 

டையசோ 
பென்சீன் 
குளோ 
டுரை 


100 


கரிம வேதியியல் 


டைய 


C , H , N , Cl + H ,0- + C.H.OH + HCI 

ஃபீனால் 
சோ 
பென்சீன் 
குளோரைடு 


(ii ) ஒரினை அமீன்கள் குளோரோஃபார்ம் , பொட்டாசி 
யம் ஹைட்ராக்சைடுவின் ஆல்கஹால் கரைசலுடன் கார்பைல் 
அமீன் சோதனையை கொடுக்கிறது , 


(iii ) கார்பன்டை சல்ஃபைடுவுடன் சுருக்க விளை பொருள் 
களை ( condensation products ) கொடுக்கிறது . 


(iv ) அசெட்டைல் வழிப் பொருளைக் கொடுக்கிறது . 


ஈரிணை 


அமீணைக் 


( v ) மெத்தில் அயோடைடுவுடன் 
கொடுக்கிறது . 


30-5 . ( b ) . ஈரிணை அமீன்கள் 

( i ) நைட்ரஸ் அமிலத்துடன் மஞ்சள் நிற எண்ணையான 
நைட்ரோசோ அமீனைத் தருகிறது . 


( CAH ) 8 NH + HNO , -- ( CH, N.NO H0 
டைஃபிணைல் 

டைஃபினைல் 
அமீன் 

நைட்ரோ 
சோ 
அமீன் 


லிபர்மான் ( Liebermann ) வினை 

துளி நைட்ரோசோ அமீனை ஃபீனாலின் அடர் சல்ஃபூரிக் 
அமிலக்கரைசலுடன் சேர்த்து சூடுபடுத்தினால் நீல நிறம் 
உண்டாகிறது . நீரால் விளாவினால் சிவப்பாக மாறுகிறது 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை அத்துடன் சேர்த்தால் 
மறுபடியும் நீல நிறமாகிவிடும் . 


(ii) கார்பைல் அமீன் வினையை கொடுப்பதில்லை . 


சல்ஃபைடுவுடன் சுருக்க வினை களை 


( iii ) கார்பன்டை 
கொடுப்பதில் லை . 


( iv ) அசெட்டைல் வழிப்பொருனா கொடுக்கிறது . 


அரோமேட்டிக் அமீன்கள் 


io1 


மூவிகண 


அமீனைக் 


( V ) மெத்தில் அயோடைடுவுடன் 
கொடுக்கிறது . 


+ 


30-5 . ( c ) மூவிணை அமீன்கள் 


+ 


( i ) அலி ஃ பாட்டிக் மூவிணை அமீன்கள் நைட்ரஸ் அமிலத் 

புரிவதில்லை . ஆனால் டை மெத்தில் அனிலின் 
நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரிந்து P- நைட்ரோசோடை 
மெத்தில் அனிலீனை விளைவிக்கிறது . ( 4 ( a ) யை பார்க்க ) 


துடன் வினை 


( ii ) கார்பைல் அமீன் வினையை கொடுப்பதில்லை . 
( iii ) கார்பன்டை சல்பைடுவுடன் சுருக்க வினையில்லை . 
( iv ) அசெட்டைல் வழிப் பொருளை கொடுப்பதில்லை. 


( v ) மூவிணை அமீனில் அல்க்கைல் தொகுதி முன்னமே 
நைட்ரஜனுடனிருந்தால் மெத்தில் அயோடைடுவுடன் 
நாண்கிணை அமோனியம் சேர்மத்தைக் கொடுக்கிறது . மூன்று 
தொகுதிகளும் அரோமேட்டிக் தொகுதிகளாகவிருந்தால் 
நாண்கிணை சேர்மம் விளையாது . 


. 


. 


வினாக்கள் 


1. அனிலீனை தயாரிப்பது எப்படி ? அனிலின் வினையையும் 
மெத்தில் அனிலீன் வினையையும் ஒப்பிடுக . 


2. அனிலீனில் துவங்கி ( a ) டை ... பினைல் அமீன் ( b ) சல்ஃ 
பனிலிக் அமிலம் . ( c ) p- நைட்ரனிலீன் முதலியவைகளை 
தயாரிப்பது எப்படி ? 


3. அரைல் அமீனுக்கும் அல்க்கைன் அமீனுக்குமுள்ள 
வேறுபாடு யாவை ? ஓரிணை , ஈரிணை , மூவிணை அரோமேட்டிக் 
அமீன்களிடையுள்ள வேறுபாடுகளைக் கூறு . 


4. குறிப்பு எழுதுக . 


( a ) உலமன் வினை 


(b ) மைக்ளர் கீட்டோன் 
( c ) ஹாப்ஃமன் - மார்ட்டியஸ் அமைப்பு மாற்றம் 
( d ) பென்சைல் அமீன் 
( e) ஃபினைலீன் டையமீன் 


31 . 


டையசோ சேர்மங்கள் 
( Diazo Compounds ) 


ஓரிணை 


31-1 . டையசோ ஆக்குதல் ( Diazotization ) 

ஓரிணை அலிஃபாட்டிக் அமீன்கள் நைட்ரஸ் அமிலத்துடன் 
வினை புரிந்து ஆல்கஹாலையும் நைட்ரஜனையும் விளைவிக்கின்றன . 
அரோமேட்டிக் 

அமீன்களை குளிர்ந்த நிலையில் 
நைட்ரஸ் அமிலத்துடன் வினை புரியச் செய்தால் நைட்ரஜன் 
வெளிவராமல் சேர்மத்திலேயே பிணைப்பில் ஈடுபட்டிருக்கிற 
தென்பதை 1860 ஆம் ஆண்டில் கிரியஸ் ( Griess ) என்பவர் 
முதன் முதலில் கண்டுபிடித்தார் , இரண்டு நைட்ரஜன் 
அணுக்கள் 

ஈடுபட்டால் இவ்வினையை டையசோ ஆக்குதல் 
( * அசோட் என்றால் நைட்ரஜன் என்று பிரெஞ்சு மொழியில் 
பொருள் ) என்றனர் , இவ்வினைக்கு அமீனோ தொகுதி --NH , 
வளையத்துடன் இணைந்திருக்கவேண்டும் . 


C.He NH ; Cle + 0 = N -- OH-- [CH.N ,1®ce + 2H , O 
அனிலீன் ஹ்ைட் நைட்ரஸ் பென்சீன் டையசோ 
ரோ அமிலம் 

னியம் 
குளோரைடு 

குளோரைடு 


31-1 . ( a) . 

பென்சீன்டைய சோனியம் குளோரைடு 
தயாரித்தல் 

ஒரு மூலக்கூறு எடை அரோமேட்டிக் ஓரிணை அமீனுக்கு 
21 பங்கு HC1 அல்லது அதன் சமான எடை H , SO , அமிலமும் , 
ஒரு மூலக்கூறு. எடை NaNO , வை கரைத்த நீரிய கரைசலும் 
தேவை . 


15 க . செ . மீ . அனிலீனை , 40 க . செ . மீ . அடர் FCI - 40 
க . செ . மீ . நீர் கலந்த 

கலவையில் கரைத்துக் கொள்ள 


டைய சோ சேர்மங்கள் 


103 


சம் 


வேண்டும் . சுமார் 5 ° C க்கு குளிரவைக்க வேண்டும் . கலக்கிக் 
கொண்ட 125 கிராம் NaNO , வை 30 க . செ . மீ , நீரில் கரைத்த 
கரைசலை சொட்டு சொட்டாக சேர்க்க வேண்டும் . 10 ° C க்கு 
மேல் எக்காரணத்தாலும் வெப்ப நிலை ஏறக் கூடாது . ஏறினால் 

உப்பு ஃபீனாலாக மாறி விடும் . ஸ்டார்ச்சு 
அயோடைடு 

நீலமாக மாறும் பொழுது சோடியம் 
நைட்ரைட்டு கரைசலின் சேர்க்கையை நிறுத்த வேண்டும் . 
கரைசல் மஞ்சளாகவிருக்கிறது . நீரிய கரைசலையே எல்லா 
வினைக்கும் , வெப்ப நிலையை 50 --10 ° C நெடுக்கத்தில் வைத்துக் 
கொண்டு , பயன்படுத்துகிறார்கள். 


தாள் 


31-1 . ( b ) டையசோ உப்புவின் பண்புகள் 

டையசோனியம் உப்புகள் நிறமற்ற படிகங்கள். நீரில் 
சுலபமாக கரையும் . அவை உலர்ந்த நிலையில் வெடிக்கும் 
தன்மையை உடையவைகளாதலால் கரைசல் நிலையிலேயே 
பயன்படுத்தப்படுகின் றன . 


படிக நிலையில் டைய சோனியம் உப்பு தேவைப்பட்டால் 
அமீனை 

ஹைட்ரஜன் குளோரைடு எத்தில் ஆல்கஹாலில் 
கரைத்துக் கொள்ள 

வேண்டும் . நன்றாக பனிக்கட்டியால் 
குளிர வைத்து அமைல் நைட்ரைட்டு வினால் டையசோ ஆக்க 
வேண்டும் . 

டைய சோ ஆக்குதல் முடிவடைந்த பிறகு 
அதனுடைய கன அளவு ஈதரை கலந்து உரைக்கலவையில் 
(பனிக்கட்டியும் உப்புவும் கலந்து ) வைத்தால் டையசோனியம் 
குளோரைடு உப்பு பிரிகிறது . இதை நீரில் கரைத்தால் நடு நிலை 
கரைசலை கொடுக்கிறது . கரைசல் மின்கடத்தும் திறன் 
அதிக 

பெற்றிருப்பதால் முழுவதும் அயனியாக 
விருக்கிறதென தெரிகிறது . 


அளவில் 


பென்சீன் டையசோனியம் குளோரைடு ஈரமுள்ள சில்வர் 
க்சைடுவுடன் வினை புரிந்து பென்சீன் டையசோனியம் 
ஹைட்ராக்சைடு என்ற வீரிய காரத்தைத் தருகிறது . இது 
தனியாக கரைசலிலிருந்து பிரிக்கப்படவில்லை . ஏனெனில் 
அது நிலையற்றது . 


டைய சோனியம் உப்புவானது ( C.H.N , CI) PICIC.H . 
N , CI: C , uCl , போன்ற இரட்டை உப்புகளை கொடுக்கிறது . 
C , H , N , CI Br , போன்ற ஹாலைடுகளையும் கொடுக்கிறது . 


F 


104 

காம வேதியியல் 
31-1 . ( c ) டையசோனியம் உப்புவின் உள்ளமைப்பு வாய்பாடு 

பழைய வாய்பாடுகள் கெகுலி வாய்பாடும் , பிளாம்ஸ்ட் 
ரான்ட் வாய்பாடும் ஆகும் . 


(i ) கெகுலி வாய்பாடு ( Kekule 1866 ) : -- C , H , N = N . - CI 
( பென்சீன் டையசோனியம் குளோரைடு ) 


(ii ) பிளாம்ஸ்ட்ரான்ட் (Blomstrand 1859 ) வாய்பாடு : 


G.E. - N = N 


CI 


( iii ) தற்கால வாய்பாடு 


வன்சீன்டைய சோனியம் அயனி உடன் இசைவில் கீழ்க்கண்டாது 
இருப்பதாக கருதப்படுகிறது 


CHE N N 

N 


CH : NE:: N 


( i ) கெகுலி வாய்பாடை சார்ந்த வினைகள் 


( அ ) டையசோ பென்சீன் உப்புவை ஒடுக்கினால் ஃபினைல் 
ஹைட்ரஜன் விளைகிறது . 


CH NH – NH2 - HC 


CH , N = N . C1-+ 4H 
டைய சோ 
உப்பு 


( ஆ ) ஃபீனாலுடன் இணைத்தல் ( coupling ) 

ணைத்தல் (coupling ) வினையில் 
ஈடுபட்டு ஆசோசாயத்தைக் கொடுக்கும் பொழுது -N = N 
தொகுதியிருப்பது புலனாகிறது . 
C , H , N , CI + C , H , OH CAH N2C 0,0H HCI 
ஃபீனால் P- ஹைட்ராக்சி 

ஆசோ பென்சீன் 


டைய சோ சேர்மங்கள் 


105 


( இ ) டைய சோ 

உப்புவில் அதிகமாக காரக்கரைசலை 
சேர்த்தால் இரண்டு வடிவமாற்றியங்களில் டையசோ 
டேட்டுகள் ( Diazotates ) இருக்கின்றன . அவைகளாவன : 


C.B. - N 


SH ;-N 

ப 
KO - N 
சிஸ் வடிவம் 
நீர்த்த காரக் 
கரைசலில் 
தோன்றுகிறது ; 
கிளர்வு 
கொண்டது 


N -- OK . 
டிரான்ஸ் வடிவம் 
அடர் தாரக் கரைதுலில் . 

தோன்றுகிறது 
மந்த குணமுடையது 


(ii) பிளாம்ஸ்ட்ரான்ட் வாய்பாட சார்ந்த வினைகள் 

நைட்ரஜன் மூன்று இணை திறனையும் , மற்ற 
நைட்ரஜன் ஐந்து இணை திறனையும் உடையது . டையசோனியம் 
உப்பு அமோனியம் உப்புவை 

என்பதை 
உணர்த்தும் வாய்பாடாகும் இது . 


போன்றது 


( அ ) அமோனியம் உப்புவை போன்று டைய சோனியம் 
உப்புவும் நடு நிலையானது . வீரியமற்ற அமிலத்திலிருந்து 
கிடைக்கும் டையசோனியம் உப்பு காரத்தன்மையுடையது . 
இரண்டு அயனிகளாக ஒவ்வொன்றும் பிரிகிறது . இவைகளின் 
அயனியாதல் மாறிலியும் ஒரே மதிப்பையுடையது . 


( ஆ ) அதன் வினைகள் கீழ்க்கண்ட அமைப்பை யொட்டி 
ருப்பதை காணலாம் ! 


H - N = H 

-- 


CHINEN 


அமோனியம் 
குளோரைடு 


டைய சோபன் 
சீன் குளோரைடு 


அமோனியம் குளோரைடுவுடன் காரக்கரைசலை வினை 
புரிய வைத்தால் அமோனியா வெளிவரும் டையசோ பென்சீன் 
குளோரைடுவுடன் நீரை வினை புரிய வைத்தால் நைட்ரஜன் 
வெளிவரும் . 


ios 


கரிம வேதியியல் 


பண்புகள் 

டையசோனியம் உப்புகள் நிறமற்றவை . 
திண்மங்கள் . நீரில் சுலபமாக கரைபவை . ஆல்கஹாலில் 
குறைவாக கரைபவை . உலர்ந்த நலையில் சூடுபடுத்தினால் 
பலமாக வெடிக்கும் தன்மையை டையவை , 
சோனியம் உப்புகள் நிறமற்றவை . 


31-2 . டையசோ சேர்மத்தின் வினைகள் 

மூன்று வகைகளாக பிரிக்கலாம் . ( a ) நைட்ரஜன் நீக்கப் 
பட்டு வேறு தொகுதி புகுதல் { b ) பென்சீன் டையசோ 
உப்புவை ஆக்கிஜன் ஒடுக்கத்திற்கு உட்படுத்துதல் 
( c ) இணைத்தல் வினை ( coupling reactior ) 


31-2 . ( a ) நைட்ரஜன் நீக்கப்பட்டு வேறு தொகுதி புகுதல் 
( j ) ஹைட்ராக்சி தொகுதி புகுதல் 

டைய சோ ஆக்கப்பட்ட அமீனின் நீர்க்கரைசலை 50 ° C ல் 
சூடுபடுத்தினால் ஃபீனால் கிடைக்கிறது . கரைசலில் அமிலமிருப் 

நல்லது . இல்லாவிடில் ஃபீனாலானது நீராற் பகுக்கப் 
படாத டைய சோனியம் 

உப்புவுடன் ணைத்தல் வினையில் 
ஈடுபடலாம் . 


சூடுபடுத்து 

- + C , H , OH -- Na + HCI 

* பீனால் 


C.B.N , Ci + H2O 
டைய சோ 

னியம் 
குளோரைடு 


( ii ) ஆல்காக்சி தொகுதி புகுதலும் ஹைட்ர ஜன் 

புகுதலும் 
நீரற்ற டைய சோ பென்சீன் குளோரைடுவின் தனி ஆலக் 
ஹால் ( absolute alcohol) கரைசல் 

சூடுபடுத்தினால் கலவை 
ஈதர் கிடைக்கிறது . 


CH , N , Cl + C , H.OH 
டைய சோ 
பென்சீன் 
ளோரைடு 


CH, UCH + N , + HCI 
புனைல் எத்தில் 

ஈதர் 
అందుకు 
...பெனிட் 
டோல் 


பு 


கடாச சேர்மங்கள் 


107 


இத்துடன் ஒரு பக்க வினையும் உண்டு . அதாவது டைய 
சோ உப்பு ஒடுக்கப்பட்டு ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றத்திற்கு 
உட்படுகிறது . 

[ 0 ] 
C , H , OH- = CH - CHO - CH 
CH , NECI + 2H ---- + CH .-- N , + HCI 


ஹைப்போ பாஸ்பரஸ் அமிலமாவது, சோடியம் 
னேட் கரைசலையாவது பயன்படுத்தினால் 

பொன்சீன் 
விளைச்சல் அதிகமாகிறது . 


சயனைடு தொகுதியாவது 


{ili ) ஹாலஜன் தொகுதியாவது 

புகுதல் 


டையசோ பென்சீன் ளோரைடுவை சோடியம் 
புளுவரோ போரேட்டுடன் ( NaBF . ) சேர்த்து சூடு செய்தால் 
புரூவரோ பென்சீன் (Fluorobenzenc ) கிடைக்கிறது . 


. 


- 


CH , N , Cl + NaBF , -- 
டைய சோ சோடியம் 
பென்சீன் * . புளுவ 
குளோரைடு 

போரேட்டு 


CHF + Nz + BF . + NaCl 
புளூவரோ 
பென்சீன் 


ளே 


சான்ட்மேயர் வினை ( Santneyer reaction ) 

இதன் வழிமுறை சரிவர தெரியவில்லை . டையசோ பென் 
சீன் குளோரைடுவை கூப்ரஸ் குளோரைடு ஹைட்ரஜன் கு 
ரைடு கலவையுடன் சூடுபடுத்தினால் குளோரோ பென்சீன் 
விளைகிறது . கூப்ரஸ் புரோமைடு ஹைட்ரஜன் புரோமைடு 
கலவையுடன் சூடுபடுத்தினால் புரோமோ பென் சீன் விளைகிறது 
கூப்ரஸ் சயனைடு பொட்டாசியம் சயனைடு கரைசலுடன் சூடு 
படுத்தினால் சயனோ பென்சீன் விளை கிறது . இவ்வினைகளில் 
முதலில் டைய சோபென்சீன் குளோரைடு கூப்ரஸ் ஹாலைடு 
அல்லது சயனைடுவுடன் இரட்டை உப்புவை உண்டாக்கி பிறகு 
வினை நிகழ்வதாக கொள்ளப்படுகிறது . 


. 


CH , N2CI 


C , H , N2CI 


CusCI 

----- + CH , Cl + Nz 
CuzBra 

-- C.HBr + N , 
Cuz ( CN ) , 

C , H , Br + N. 


CH, N , CIL 


pheryl xanthate) கிடைக்கிறது. , 
108 

கரிம வேதியியல் 
காட்டர் மன் முறை ( Gattermann s method ) 

மேலே கூறிய வினைகளில் கூப்ரஸ் உப்புக்களுக்கு பதில் 
நுண்ணிய காப்பர் தூள் பயன்படுத்தப்படுகிறது . வினை அறை 
வெப்ப நிலையில் நடைபெறுகிறது . சில வினைகளில் விளைச்சல் 
அதிகமாக காணப்படுகிறது . 
புரோமோ பென்சீன் 

டைய சோ பென்சீன் குளோரைடு கரைசலுடன் புரோமின் 
பொட்டாசியம் புரோமைடு கரைசலை குளிர்ந்த வெப்ப நிலையில் 
சேர்த்தால் டைய சோபென்சீன் பர் புரோமைடு படிகங்தள் 
முதலில் விளைகின்றன . 

ஆல்கஹாலில் கரைத்து 
கொதிக்க வைத்தால் புரோமோ பென்சீன் கிடைக்கிறது . 
C.H.N , Cl + K Br + Brz 

C.H , NBr • NBr + KC1 
டையசோ 
பென்சீன் 
பர் புரோ 

மைடு 
C.H.N NBr NBr , 

CH , Br + Br2 + N , 
யோடோ பென்சீன் 

டையசோ பென்சீன் குளோரைடு கரைசலுடன் பொட்டா 
சியம் அயோடைடு அல்லது ஹைட்ரஜன் அயோடைடுவின் 
வெப்பக் கரைசலை சேர்த்தால் அயோடோ பென்சீன் விளை 
கிறது . காப்பரோ , காப்பர் உப்போ தேவையில்லை . 
G.H_NaCl + KI ------- C.H , I + N2 + KCI 

அயோடோ 

பென்சீன் 
( iv ) ஹைட்ரோ சல்ஃபைடு ( தயால் ) தொகுதி புகுதல் 

பென்சீனுடைய சோனியம் குளோரைடு கரைசலை சோடியம் 
அசெட்டேட்டுவால் நடுநிலையாக்கிக் 

கிடைத்த 

கரைசலை 
சோடியம் எத்தில் சான்த்தேலீடுவின் சூடான கரைசது ன் 
மெதுவாக சேர்த்தால் எத்தில் ஃபினைல் சான் த்தேட்டு ( ethyl 
கிடைக்கப்பெறுகிறது . 


கை 


19 


டையசோ சேர்மங்கள் 


H , O 


C.H.S - CS - O C ,H , 
எத்தில் ஃபினைல் 

சானத்தேட்டு 


C.H.SH + CH ,OF + Cos 
தயால் 


NaOH 


ஹைட்ரஜன் சல்ஃபைடுவுடன் டையசோபென்சீன் குளோ 
ரைடு வினைபுரிந்து தயோஃபீனாலையும் , ஃபினைல் சல்ஃபைடு 
வையும் தருகிறது . 
C , H , N , Cl + H ,S --- CHSH + N , + HCI 

தயோ 

ஃபினால் 
2 , CH , N , Cl + HAS ( C.H ; } S + 2N , -- 2HCI 

பினைல் 

சல்பைடு 
( v ) ஃபினைல் தொகுதி புகுதல் 

டையசோ உப்புவை காப்பர் தூளுடன் எத்தனாலுடனும் 
சேர்த்து சூடுபடுத்தினால் டை ... பினைல் கிடைக்கிறது . 


2C, H , N2CI + 2Cu 


, + 


CH • C.H + N , + Cu.Clz 
டை . . பினைல் 


31-2 , ( b ) பென்சீன் டையசோ உப்புவை ஒடுக்குதல் 

{ i ) இரண்டு நைட்ரஜன் அணுக்களும் சேர்மத்துடன் 
இருந்து நைட்ரசைன் வழி பொருளை கொடுப்பது 


இதில் நைட்ரஜன் அணுக்கள் இழக்கப்படவில்லை . பென் 
சீன்டையசோனியம் குளோரைடுவை சோடியம் சல்ஃபைட்டு 
வால் ஒடுக்கினால் பினைல் ஹைட்ரசைன் ஹைட்ரோ குளோ 
ரைடு விளைகிறது . இதை சோடியம் ஹைட்ராக்சைடு கரை 
சலுடன் வினைபுரியச் செய்தால் ஃபினைல் ஹைட்ரசைன் கிடைக் 
கிறது . ஒடுக்கியாக ஸ்டான்ஸ் குளோரைடு அடர் ஹைட்ரோ 
C.H.NaCl + 2Nagso. + 2H2O C.H , NH NH , .HCI + 2Na , so , 


C.H.NH.NH , HCI 


NaOH 

CH, NH : NH , 
ஃபினைல் ஹைட்ரசைன் 


குளோரிக் அமிலக் கலவையும் பயன்படுத்தலாம் . 

ஃபினைல் ஹைட்ரசைன் வொணிற மஞ்சள் எண்ணெய் 
காற்றுடன் பட்டு பழுப்பு நிறமாக மாறுகிறது . உருகுநிலை 23 ° G 


110 


கரிம வேதியியல் 


சிதைவுடன் 241 ° C ல் கொதிக்கிறது . நீரில் கரைவதில்லை என 
எடுத்துக் கொள்ளலாம் . கரிம கரைப்பான்களில் கரைகிறது . 
காரத் தன்மையுடையது அமிலத்துடன் 

வெண்ணிற படிக் 
உப்புக்களை தருகிறது . விஷத்தன்மையுடையது . தோலுடன் 
பட்டு சொறிசிரங்கை உண்டாக்குசிறது , ஃபெஹ்லிங் கரைசலை 
குளிர் வெப்ப நிலையிலுப் ஒடுக்குகிறது . இது ஒரு வீரிய முள்ளது 
CH, NH : NH + 2CuO C.S , + Cu , 0 + H90 + Nz 
ஆக்சிஜன் ஒடுக்கியாகும் , சின்க் உப்பு - ஹைட்ரோகுளோரிக் 
அமிலக் கலவையால்ஃபினைல் ஹைட்ரசனை ஒடுக்கினால் அனி 
லீன் விளைகிறது . 

ஆல்டிஹைறி கீட்டோன் சர்க்கரை முதலியவைகளுடன் 
வினைபுரிந்து அவைகளுடைய விழிப்பொருளான ஹைட்ர 
சோனை ( hydrozone ) த்தருகிறது . p- புரோமோ ஃபினைல் ஹைட் 
ரசைனும் , p- நைட்ரோ ஃபினைல் ஹைட்ரஜனும் எளிதில் படிக 
மாகக்கூடிய ஹைட்ரசோன் விழிப்பொருளை கொடுக்கின்றன . 
ஹைட்ரசோன்கள் குறிப்பிட்ட உருகு நிலையுடைய படிகங்களா 
தலால் ஆல்டிஹைடு கீட்டோன் போன்ற சேர்மங்கள் கண்டு 
பிடித்து குறிப்பிட உதவுகிறது . 
( ii) நைட்ரஜன் நீக்கப்சட்டு ஹைட்ரஜன் புகுதல் 

சோடியம் ஸ்டானைட்டு அல்லது ஹைப்போ பாஸ்பரஸ் 
அமிலம் டையசோனியம் உப்புவை ஹைட்ரோ கார்பனாக 
மாற்றுகிறது . 


C.H ; NzCI + H,POz + H , O ---- CH ; + HC ! + HgPO3 + N ; 
31-2 ( c ) இணைத்தல் வினை ( Coupling reaction ) 

நேர்மின் சுமையையுடைய டைய சோனியம் அயனி அரோ 
மேட்டிக் வளையத்தில் எலெக்ட்ரான் அடர்த்தி அதிகமாகவுள்ள 
இடத்தை நாடுகிறது , ( i) இணைத்தல் வினையில் ஹைட்ரஜன் 
அயனி இழக்கிறது . ஆகையால் இவ்வினை காரக்கரைசலிலாவது 
நடுநிலைக் கரைசலிலாவது தான் நடைபெறும் . அதிக அமிலத் 
தன்மையையுடைய கரைசலில் நடைபெறுவதில்லை ( ii ) வளையத் 
திலுள்ள எலெக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக விருக்க வேண்டும் . 
ஆகையால் அமீன்களும் ஃபீனாலும் இணைத்தல் வினையை 
கொடுக்கின்றன . நைட்ரோ சேர்மமும் குளோரோ பென்சீனும் 
டையசோனியம் அயனியுடன் இணைவதில்லை . (iii ) டையசோனி 
யம் அயனியின் வளையத்தில் நைட்ரோ தொகுதி போன்ற 
எலெக்ட்ரான் கவர் தொகுதிகளிருந்தால் அசோ தொகுதியின் 


டையசோ சேர்மங்கள் 


போன்ற 


நைட்ரஜனின் நேர் மின் சுமை அதிகமாகி இணைத்தால் சுலபமா 
கிறது . 2,4,6 -டிரை நைட்ரோ பென்சீன் டைய சோனியம் 
குளோரைடு எளிதில் அனிசோல் , மெசிட்டிலின் 
சேர்மங்களுடன் இணைகிறது . ஆனால் பென்சீன் டையகுளோ 
ரைடு அவ்வாறு இணைவதில்லை . 


ஃபீனாலுடன் இணைத்தல் 

டையசோனியம் உப்புவின் கரைசலை ஃபினாலுடன் காரக் 
கரைசலில் ஊற்றினால் சாய சேர்மம் நல்ல விளைச்சலில் உடனே 
கிடைக்கிறது , இணைதல் p- இடத்தில் நடைபெறுகிறது . p- இடம் 
அடைபட்டிருந்தால் 0 - இடத்தில் நடைபெறுகிறது . இச்சாயத் 
தை ஆசோ சாயம் என்பர் . 


-N = N 


-+ NaOH 
OH . 

-Ht2 


- 


CHNCE + 


- ஹைட்ராக்சி ஆசோபென்சன் 

( மஞ்சள் நிற்காயம் ) 


ரிணை , ஈரிணை அமீன்களுடன் இணைத்தல் 

( அ ) டைய சோனியம் உப்பு ஓரிணை , ஈரிணை அமீன் 
களுடைய அமீனோ தொகுதியுடன் இணைத்தலைக் கொடுக்கிறது . 

CH , COONa 
CH – N Cl + CH NHA 

C.H. - N - NH - CH , + HCI 
அனிலீன் 

டைய சோ அமீனோ 
சோனியம் 

பென்சீன் 
குளோரைடு 


-- 


இதை அனிலீன் ஹைட்ரோ குளோரைடுவுடன் அனிலீன் கரை 
சலில் சூடுபடுத்தினால் - அமினோ ஆசோ பென்சீன் கிடைக் 
கிறது . இது ஒரு மஞ்சள் நிற ஆசோ சாயம் 


SH3 - N = N- NHCHỊ 

SH.NH ; HCL. 

4okc 


N = N 


-- அமீன ஆசோவன்சீன் 


( ஆ ) ஈரிணை அமீனான மெத்தில் அனிலினுடன் பென்சீன் 
டைய சோனியம் குளோரைடு வினை புரிந்து N- மெத்தில் டைய 
சோ அமீனோ பென்சீன் விளைகிறது . இது முக்கிய சேர்மமல்ல . 


112 


கரிம வேதியியல் 


Na , CO : 
C.S.N ,Cl + C.H ,NHCHE - + CFI , N = N - N - N - CH ,HCI 

மெத்தில் 
அனிலீன் 

CH, 
N- மெத்தில்டைய சோ 

அமீனோ பென்சீன் 


மூவி ணை அமீன்களுடன் இணைத்தல் 

மூவிணை அமீனுடன் டைய சோனியம் உப்பு வினைபுரிந்து 
ஆசோ சாயத்தைக் கொடுக்கிறது . அமீனா தொகுதிக்கு 
p- இடத்தில் இணை தல் நடைபெறுகிறது . 


டை மெத்தில் அனிலீன் சேர்மம் p- சல்ஃபானிக் டைய சோனி 
யம் குளோரைடுவுடன் இணைதலில் ஈடுபட்டு மெத்தில் ஆர்ஞ்சு 
( Methyl orange) விளைவிக்கிறது . 


-HC2 


HOORS 


N.CL 


-NEN 


TNCH , ) . 


F 


பிமாஸ் ஆராய்ந்த 


p- சம் . பாணிக் டையரோ 

னியம் வளாகம் 


31-3 - ஆசோ சேர்மங்கள் 

முக்கியமானவை ( a ) ஆசாக்சி பென்சீன் ( b ) ஆசோபென் 
சீன் ( ஹைட்ராசோ பென்சீன் (d ) டைஆசோ பென்சீன் ( 2 ) 
அமீனோ ஆசோ பென்சீன் ஹைட்ராக்சி சோ சேர்மம் . 


31-3 { a } ஆசோ சேர்மங்கள் 

CH - N = N - CH, 


கீழ்கண்ட மூன்று முறைகளில் ஆசாக்சி பெல் சீனை தயாரிக்க 
லாம் . 


( i ) நைட்ரோ பென்சீனை சோடியமும் மெத்தனாலும் கலந்த 
கலவையுடன் சேர்த்து அனேக மணி நேரங்கள் ஆவி மீன் 
கொதிப்புக்குட்படுத்தினால் ஆசாக்சி பென்சீன் 

விளை கிறது . 
ஆல்கஹாலை காய்ச்சி வடித்து நீக்கிவிட்டால் எஞ்சியிருப்பது 
ஆசாக்சி பென்சீன் எண்ணெயாகும் . இதை குளிர வைத்தால் 
திண்மமாக உறைகிறது . பெட்ரோலியம் ஈதரிலிருந்து படிக 
மாக்கி தூய்மையாக்கலாம் . சோடியம் ஆர்சனைட்டு அல்லது 
கார குளுக்கோசு கரைசல் ஒடுக்கியாக பயன்படுத்தலாம் . 


டையசோ சேர்மங்கள் 


113 


4C, S , NO , X 3 CH ONa 

S HCOONa + 3Hgo 


2 C ; H , -N = N - C , H , + 


ஆசாக்சி பென்சீன் 


(ii) அனிலீனை பர் அசெட்டிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் ஆசாக்சி பென்சீன் கிடைக்கிறது . இதன் உருகு 
நிலை 36 ° C ( iii ) நைட்ரோ சோயென் சீனை , பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவின் நீரிய ஆல்கஹால் கரைசலால் ஒடுக்கினால் 
ஆசாக்சி பென்சீன் மற்றொரு உருவம் படிகிறது . இதன் உருகு 
நிலை 84 ° C . 


பண்புகள் 


வெளிர் மஞ்சள் நிறமுள்ள ஊசிகளாக ஆசாக்சி பென்சீன் 
படிகிறது . நீரில் கரையாது . ஈதர் , ஆல்கஹால் போன்ற கரிம 
கரைப்பான்களில் கரைகிறது . ஆசாக்சி பென்சீனை ஓடுக்கினால் 
முதலில் ஹைட்ராசோ பென்சீனும் இறுதியாக அனிலீனும் 
கிடைக்கிறது . 
[ H ] 

[ H ] 
C, H , N = N - CH --- C.H, NH: NH: C, H , 
, 

----- 2 CH , NH2 
ஹைட்ரசோ பென் 
* 

அனிலின் 

சீன் 
ஆசாக்சி பென்சீன் 


சூடான அடர் கந்தக அமிலம் ஆசாக்சிபென்சீனை மூலக்கூறு 
அமைப்பு மாற்றத்திற்கு ( molecular rearrangement ) உட்படுத்து 


CH3 - N = N - CH , 


+4 


- + C , H ; N = N -- C.S.OH 
p- ஹைட்ராக்சி ஆசோ 

பென்சீன் . 


O 


31-3 { b ) ஆசோ பென்சீன் C.ils --- N =NCH , 
தயாரிப்பு 


{ i ) ஆசாக்சிபென் சீனை மூன்று பங்கு எடையுள்ள இரும்புத் 
தூளுடன் சேர்த்து காய்ச்சி வடித்தால் ஆசோ பென்சீன் விளை 


கிறது . 


(ii ) நைட்ரோ பென்சீனை சின்க் தூள் - சோடியம் ஹைட்ராக் 
சைடு கலவையாலாவது ஒடுக்கினால் ஆசோ பென் சீன் வி & r 


கிறது . 


8 


114 


கரிம வேதியியல் 


2C , H , NO . + 8H 
நைட்ரோ பென்சீன் 


-+ C , B , -N = N - CH2 + 40. 

ஆசோபென்சீன் 


( iii) நைட்ரோசோ பென்சீனின் ஆல்கஹால் 

கரைசலை 
அனிலீனுடன் சூடுபடுத்தி வினைபுரியச் செய்தால் ஆசோ 
பென்சீன் விளைகிறது . 


C.H.NO + C , H , NE , 
நைட்ரோசோ அணிலின் 
பென்சீன் 


C , H ,-N = N - C.8 , + H2O 
ஆசோபென்சீன் 


பண்புகள் 


ஆசோபென்சீன் சேர்மம் ஆரஞ்சு சிவப்பு தகடுகளில் படி 
கிறது . ஆனால் சாயப் பொருள் அல்ல . உருகு நிலை 68 ° C பெட் 
ரோலியம் ஈதரிலிருந்து படிகமாக்கலாம் , ஆல்கஹாலிலும் , ஈதரி 
லும் சுலபமாக கரையும் . நீரில் கரையாது . ஆசோ பென்சீனை 
அமோனியம் சல்ஃபைடு அல்லது சின்க் தூள்- சோடியம் ஹைட் 
ராக்சைடு கலவை 

கலவை போன்ற கார ஒடுக்கியால் ஒடுக்கினால் 
ஹைட்ராசோ பென்சீன் விளை கிறது . ஆசோ பென்சீனை சின்க் 
தூள் அசெட்டிக் அமிலம் சேர்ந்த கலவையாலாவது , ஸ்ட 
னஸ் குளோரைடு - ஹைட்ரோ குளோரிக் அமிலம் சேர்ந்த 
கலவையாலாவது , ஒடுக்கினால் அனிலின் விளைகிறது . ஆசோ 
பென் சீனை ஹைட்ரஜன் பர் ஆக்சைடுவின் கிளேசியல் அசெட் 
டிக் அமிலக் கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆக்சி 
பென்சீன் விளை கிறது . 


31-3 . { c ) ஹைட்ராசோ பென்சீன் Cess - NA - NH - C , H , 


தயாரிப்பு 

( i ) ஆசோ பென்சீனை காரத்தன்மையுள்ள ஒடுக்கும் கரணி 
களால் ஒடுக்கினால் ஹைட்ராசோ பென்சீன் கிடைக்கிறது . 


[ H ] 
C.B , N , C , H , 
சோ பென்சீன் 


CHNE - NH - CH, 
ஹைட்ராசோ பென்சீன் 


(ii) நைட்ரோ பென் சீனை ; சின்க்தூளும் சூடான சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலும் சேர்ந்த கலவையால் , ஒடுக்கினால் 
ஹைட்ராசோ பென்சீனைக் கொடுக்கிறது . 


115 


டையசோ சேர்மங்கள் 


பண்புகள் 

ஹைட்ராசோ பென் சீன் நிறமற்ற தகடுகளாக படிகிறது . 
சிதைந்து கொண்டு 131 ° C ல் உருகுகிறது . மெர்குரிக் ஆக் 
சைடு , சோடியம் ஹைப்போ புரோமைடு , ஃபெர்ரிக் குளோ 
ரைடு போன்ற ஆக்சிஜனேற்றம் கரணிகள் ஹைட்ராசோ பென் 
சீனை ஆசோ பென்சீனாக மாற்றுகின்றன . 


[ 0 ] 
CH – NH - NHCH, + C.H ;-N = N - C , H , 
ஹைட்ராசோ பென்சீன் ஆசோபென்சீன் 


ஸ்டானஸ் குளோரைடு - ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவை 
யாலாவது , சோடியம் ரசக்கலவை - நீர் கலவையாலாவது ஒடுக் 
கினால் அனிலீன் விளை கிறது . தனியாக காய்ச்சினால் ஆசோ 
பென்சீனையும் அனிலின் விளை றது . தனியாக காய்ச்சினால் 
ஆசோ பென் சினையும் அனிலீனையும் விளைவிக்கிறது . 


பென் சிடீன் மாற்றம் 

ஹைட்ராசோ பென்சீனை அடர்ந்த ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்துடன் சேர்த்து கொதிக்க வைத்தால் மூலக்கூறுவின் 
உட்சார்ந்த (Intramolecular ) மாற்றம் ஏற்பட்டு பென்சிடீன் 
விளைகிறது . அதன் பெயர் pp - டைய மீனோ டைஃபினைல் 
( P - diaminodiphenyl ), சிறிதளவு op - டையமீனோடை : பினை 
லும் உடன் விளைகிறது . 


CHs ~ NH - NH - C , HS --- HNA 


பக 


-NH . 


ஹைட்ரசோவான்சீன் 


பென்சி ( or 


பென்சீன் வளையத்தின் பாரா இடம் பதிலீடு செய்யப்படாமலி 
ருந்தால் தான் இம்மாற்றம் உண்டாகும் . ஒரு இடம் காலியா 
கவும் மற்றொரு பாரா இடம் பதிலீடு செய்யப்பட்டுமிருந்தால் 
அறை மாற்றம் ஏற்படும் இதை செமி - பென்சிடீன் அல்லது செமி 
டீன் மாற்றமென்பர் . 


NHNH 


O 


அடர் H 
கொதித்தல் 


--- 


- மெத்தில் ஹைட்ராசோ 

பென்சீன் 


p- அமீகனா - - மைத்தில் டை 

பினேவ் அமீன் 


116 


கரிம வேதியியல் 


ஆசோபென் சீனை டின் ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவை 
யால் ஒடுக்கினால் ஹைட்ராசோ பென்சீன் முதலில் விளைந்து 
பிறகு பென்சிடீன் மாற்றமேற்பட்டு பென்சிடீன் விளைகிறது , 
பென் சிடீன் ஒரு நிறமற்ற படிகம் . உருகு நிலை 127 ° C நீரில் கரை 
யாது . நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைந்து பென் 
சிடீன் ஹைட்ரோ குளோரைடுவைத் தருகிறது . 


31-3 ( d ) டைய சோ அமீனோ பென்சீன் C.H ; -N = N • NHC , H , 

அனிலீனையும் டையசோபென்சீன் குளோரைடுவையும் சம 
மூலக்கூறெடையளவில் சேர்த்தால் டையசோ அமினோ பென் 
சீன் மஞ்சள் நிற படிகங்களாக பிரிகிறது . சோடியம் அசெட் 
டேட்டுவை சேர்த்தால் வினை முடிக்கி விடப்படுகிறது . ஏனெ 
னில் சோடியம் அசெட்டேட்டு ஹைட்ரோ குளோரிக் அமிலத் 
தை நடு நிலையாக்குகிறது . படிகங்களை வடிகட்டிப் பிரித்து , 
நீரால் கழுவி , உலர்த்தி பென்சீனிலிருந்து படிகமாக்கப் படு 
கிறது . 

. 
CHEN , Cl-+ CH, NH C.H.N = N • NH C.H ; + HCI 

டையசோ அமினோ பென்சீன் 


பண்புகள் 

டையசோ அமீனோ பென்சீன் ஒரு தங்க நிற மஞ்சள் 
சிப்படிகமாகும் . உருகு நிலை 98 ° C . நீரில் சொற்பமாக கரையும் . 
ஆல்கஹால் , ஈதர் பென்சின் முதலியவைகளில் சுலபமாக கரை 
யும் , அது ஒரு வீரியமற்ற காரம் நீருடன் கொதிக்க வைத்தால் 
நீராற் பகுக்கப்பட்டு அனிலீனையும் ஃபீனாலையும் தருகிறது . 
நைட்ரஸ் அமிலமும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் சேர்ந்த 
கலவை அதை டையசோ உப்புவாக மாற்றுகிறது . 
C.B , N2NHCH , + HNO , + 2HCI 2C , HIN , CI + 2H , ) 
டையசோ அமீனோபென்சீன்" டையசோ பென்சீன் 

குளோரைடு 


அதிக அளவு டையசோ உப்புவும் குறைந்த அளவு அனிலீ 
னும் வினை புரிந்தால் ( C ; H ; Ng )2N - C , H , என்ற சேர்மம் விளை 


31-3 ( e ) அமீனோ ஆசோ பென்சீன் 

இது கிரைசாய்டின் ( Chrysoidine ) என்ற சாயத்திற்கு மூலப் 
பொருள் ஆகும் . கீழ்கண்ட இரு முறைகளால் அமீனோ ஆசோ 
பென்சினை தயாரிக்கலாம் . 


117 


டைய சோ சேர்மங்கள் 


( i ) டையசோ அமீனோ பென்சீனை அனிலினில் கரைத்து , 

அனிலின் ஹைட்ரோ ளோரைடுவுடன் சேர்த்து 
40 ° C க்கு சூடுபடுத்தினால் அமைப்பு மாற்றம் ஏற்பட்டு அமீனோ 
ஆசோ பென் சீளை விளைவிக்கிறது . வினை வேக மாற்றியான 
அனிலீன் ஹைட்ரோ 

குளோரைடுவானது பு ரொட்டானே 
கொடுக்கிறது . 

கரைசலிலிள்ள டைய சோனியம் 
அயனியானது அனிலீன் -இடத்தை வந்தடைகிறது . P- இடம் 


அமிலக் 


* MIL 


1 


CH , N2 - NH CGHS 


> CHEN2 


NF2 


டைய சோ அமினோ 

P- அமினோ ஆசோ 
பென்சீன் 

பென்சீன் 
பதிலீடு செய்யப்பட்டு இருந்தரல் 0 - இடத்தை வந்தடைகிறது . 
அமீனோ ஆசோ பென்சீன் ஹைட்ரோ குளோரைடு இரும்பு 
நிற நீல நிறமுடையது . நீர்த்த அமோனியாவை சேர்த்தால் 
தனிகாரம் வெளிவிடுகிறது . 

( ii ) ஆசோ பென்சீனை நைட்ரோ ஏற்றம் செய்தால் P 
ஆசோ பென் சீனைக் கொடுக்கிறது . மோனியம் சல்ப்பைடு 
வின் ஆல்க மால் கரைசல் இதை ஒடுக்கி அமீனோ ஆசோ 
நைட்ரோபென் சீனைக் கொடுக்கிறது . 


HHNO , 

( H ) 
CsHg.N2ER -CH = N -CHAMIL 
ஆசோ பென்சீன் 

ந -நைட்ரோ அந்சோ பென்சீன் 


அமினோ ஆசாவன்சீன் 


பண்புகள் 
ஆரஞ்சு 

சிவப்பு தகடுகளாக படிகிறது , P- அமீனோ 
ஆசா பென்சீனின் உருகுநிலை 127 ° C . ஆல்கஹாலிலிருந்து 
படிகமாக்கலாம் . P- அமீனோ 

ஆசோ 

பென் சீனை டின் 
ஹைட்ரோ 

குளோரிக் அமிலக் கலவையால் ஒடுக்கினால் 
அனிலினையும் , P- ஃபினைலின் டைய மீனையும் பெலலாம் . 


31-3 . ( f ) ஹைட்ராக்சி ஆசோ சேர்மம் ( ஆசோ ஃபீனால் ) 

[ 31-2 . ( c ) இணைத்தல் பார்க்கவும் 


வினாக்கள் 


1. டைய சோனியம் உப்புவை தயாரிக்க எடுத்துக் 
கொள்ளும் ஏற்பாடுகள் யாவை ? டையசோ பென்சீன் 


118 


கரிம வேதியியல் 


ளோரைடுவை எடுத்துக் கொண்டு ( a ) பென்சீன் 
{ b } ஃபீனால் 

பீனால் ( c ) பென்சாயிக் அமிலம் (d ) பினைல் ஹைட் 
ரசைன் ( e ) P. அமீனோ ஆசோபென்சீன் முதலியவைகளை 
தயாரிப்பது எப்படி ? 


2. குறிப்பு எழுதுக : -- 


( a ) ஆசாக்சி 


பென்சீன் ( b ) 


பென் சிவன் 


மாற்றம் 


( c ) டையசோ அமீனோ பென்சீன் 


3. டையசோ சேர்மத்தின் உள்ளமைப்டை 
ஐடயசோ சேர்மத்தின் வினைகள் யாவை ? 


4 . சாண்ட்மேயர் வினை , காட்டர்மன் முறை , இணைத்தல் 
வினை முதலியவைகளைப் பற்றி எழுதுக . 


32 . 


சல்ஃபானிக் அமிலங்கள் 


32-1 . அல் பானேற்றம் 

அலி. பாட்டிக் ஹைட்ரோ கார்பனின் வினையும் , அரோ 
மேட்டிக் ஹைட்ரோ கார்பன் வினையும் சல்ஃபூரிக் அமிலத் 
துடன் சேர்த்து சூடுபடுத்தும் பொழுது பென்சீன் சல் ,,பானிக் 
அமிலம் விளைகிறது . அமிலத்துடைய ஹைட்ராக்சில் தொகுதி 
யும் யென் சீனின் ஹைட்ரஜனின் தொகுதியும் சேர்ந்து நீர் 
மூலக்கூறுவை வெளித்தள்ளுகிறது . பென்சீன் சல்..பானிக் 
அமிலம் விளைகிறது . இது ஒரு மீள் வினையாகும் . 


CE , + HASO . 
பென்சீன் 


G.H.SO OH + E20 
கபன்சீன் 
சல் , பானிக் 
அமிலம் 


சல் . பானேற்றத்திற்கு அடர் சல் ஃபூரிக் அமிலப் பயன் 
படுகிறது . 

சிலமமயங்களில் குளோரோ சல் , பானின் 
அமிலத்தை அதிக அளவு பயன்படுத்தலாம் . அதிக அளவு 
குளோரோ சல்ஃபானிக் அமிலத்தை பயன்படுத்தினால் சல்.. 
பனைல் குளோரைடு விளைகிறது . 


சல்ஃபானேற்றத்தில் வளையத்தில் புகும் சல் , பானிக் 
தொகுதிகளின் எண்ணிக்கை அமிலத்தின் அடர்வையும் , 
வெப்ப நிலையையும் , சலஃபானேற்றம் செய்யப்படும் சேர்மந் 
தையும் பொருத்தது . மெர்குரி , மெர்குரிக் சல்ஃபேட்டு அல்லது 
அயோடினை சல்ஃபானேற்றத்தின் வினைவேக மாற்றியாக பயன் 
படுத்தலாம் . வளைய சேர்மத்தில் - CH ,, -OFI , --NA , 
தொகுதிகளிருந்தால் பென்சீன் சேர்மமாக கிளர்வுற்று சல் .. 
பானேற்றம் துரிதமாக நடைபெறுகிறது . --COOH , -NO , 
-- SO ,OH , தொகுதியிருந்தால் பென்சீன் கிளர்வுற்று சல்ஃபா 
னேற்றம் தடைபடுகிறது . 


- 


120 


கரிம வேதியியல் 


டை 


பென்சீனிக அதிக அளவு மூன்று சல்ஃபானிக் அமில 
தொகுதிகளை புகுத்தலாம் . பென் சீனை புகையும் சல்ஃபூரிக் 
அமிலத்துடன் 200 ° C க்கு சூடுபடுத்தினால் ) -பென்சீன் 
சல்ஃபானிக் அமிலம் கிடைக்கிறது . 300 ° C க்கு சூடுபடுத்தினால் 
1 : 3 : 5 டிரை-சல் : பானிக் அமிலம் கிடைக்கிறது . சல் பா 
னேற்றம் நடை பெறும் பொழுது சிறிதளவு சல்ஃபோனும் 
( CH , ) 2 SO , விளைகிறது . இது நீரில் கரையாது . 


வழிமுறை 

சல்ஃபூரிக் அமிலத்தை விட புகையும் சல் , பூரிக் அமிலம் 
ஒரு சிறந்த சல்ஃபானேற்றம் கரணியாகும் . சல் , பானேற்றம் 
ஒரு எலெக்ட்ரான் கவர் வினையாகும் . சல்பர் டிரை ஆக்சை 
டுவில் சல்ஃபரை விட ஆக்சிஜன் அதிக எதிர் மின் தன்மையை 
யுடையது . ஆகையால் சல்ஃபர் அணுவைச்சுற்றி குறைந்த 
எலெக்ட்ரான் அடர்த்தியே உண்டு . சல் , பரே பென்சீன் 
வளையத்தின் மேல் தாக்கி சல்..பானிக் அமிலத்தை கீழ்க்கண்ட 
வாறு விளைவிப்பதாகக் கொள்ளம்படுகிறது . 


5 :0: 8 


04-0-O 


S - OH 


0 : 9 


பென்சீன் 


பென்சீன் 
சல்ஃபானிக் அமிலம் 


32.2 . சல்ஃபானிக் அமிலங்கள் 

முக்கிய சல்ஃபானிக் அமிலங்கள் இரண்டு ( a ) பென்சீன் 
சல்..பானிக் அமிலம் ( b ) டொலுவீன் சல் . .பானிக் அமிலம் . 


32-2 , ( a ) பென் சீன் சல் , பானிக் அமிலம் 
தயாரிப்பு 

ஒரு பாகம் பென் சீனையும் இரு பாகங்கள் அடர்ந்த சல் ... 
பூரிக் அமிலத்தையும் குடுவையில் எடுத்துக்கொண்டு ஆவி 
மீள் குளிர் கலத்தை பொருத்த வேண்டும் . குடுவையை மணல் 
தட்டின் மேல் வைத்து மெதுவாக சூடுபடுத்த வேண்டும் . 
எல்லா பென்சீனும் கரையும் வரையில் சூடு செய்ய வேண்டும் . 
குளிர வைத்துப் பிறகு கலவையை நீரில் கொட்டிப் பிறகு திண்ம 
BaCO3 ச் சேர்த்தால் , எஞ்சிய சல் . பூரிக் அமிலம் பேரியம் 


சல்ஃபனிக் அமிலங்கள் 


121 


சல் . சேட்டாக மாறுகிறது . இதை வடிகட்டிப் பிரித்துப் பிறகு 
வடிநீரை அடர் வித்தால் பென்சீன் 462.ஃபானிக் அமிலத்தின் 
பேரியம் உப்பு படிகமாகிறது . தனி அமிலத்தைப் பெற இவ் 
வுப்புவை வேண்டிய அளவு அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
வினை புரியச் செய்ய வேண்டும் , பேரியம் கார்பனேட்டுக்கு 
பதில் PbCO , யை பயன் படுத்தலாம் . பென்சீன் சல் . பானிக் 
அமிலத்தின் லெட் உப்புவிலிருந்து தனி அமிலத்தை பெற இவ் 
வுப்புக் கரைசல் வழியாக H2S வாயுவை செலுத்த வேண்டும் . 
லெட்டானது லெட்சல்ஃபைடுவாக படிந்து விடும் . கரைசலி 
லுள்ள அமிலத்தை படிகமாக்கிப் பெறவேண்டும் . 


அமிலத்தை சோடியம் குளோரைடு கரைசலுடன் 
சேர்த்தால் சோடியம் பென்சீன் சல்..டானேட்டு வீழ்படிவாகி 
விடுகிறது . 


C.HSO2OH + NaCl ------ (CHSO , ONa + HCI 
பென்சீன் 

சோடியப் பென் 
சல்..பானிக் 

சீன் 
அமிலம் 

சல் , பானேட்டு 


1 


பண்புகள் 

அரோமேட்டிக் சல் . பானிக் அமிலங்கள் நிறமற்றவை . 
படிகங்கள் நீரில் அதிகமாக கரைபவை . நீரை இழுப்பவை . 
வீரிய அமிலங்கள் , பென்சீன் சல் ஃபானிக் அமிலம் புளிப்பு 
ருசியையுடையது . உருகு நிலை 44 ° C . பேரியம் . கால்சியம் , 
லெட் உப்புக்கள் நீரில் கரைபபை , அனேக கரையாத 
சாயங்கள் சல்ஃபானேற்றத்தால் நீரில் கரையும் தன்மையை 
பெறுகின்றன . அமிலத்தின் Ka = 2X10 ஆகும் . ஆல்கஹா 
லிலும் , நீரிலும் கரையும் . நேராக எஸ்ட்டரை கொடுப்பதில்லை 
அமில குளோரைடு ஆல்கஹாலுடன் எஸ்ட்டரைக் கொடுக் 
கிறது . NaOHI உடனிருந்தால் சுலபமாக எஸ்ட்டர் ஆதல் 
நடைபெறுகிறது . பென் சீனிலிருந்து தயோ ... பீனை அகற்ற 
சல் . பானேற்றம் மேற்கொள்ளப் படுகிறது . 

. 

ஏனெனில் 
தயோ . பீன் பென்சீனே விட 

சல்..பானேற்றம் 
அடையும் சேர்மமாகும் . 


சுலபமாக 


வினைகள் 


( i) பென்சீன் சல், பானிக் அமிலத்துடன் 

நீர்த்த 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தை சேர்த்து அதிக அழுத்தத்தில் 


fia 


கரிம வேதியியல் 


150-200 ° C க்கு சூடுபடுத்தினால் சல்ஃபானிக் தொகுதி நீக்கப் 
பட்டு பென்சீன் விளை கிறது . 

HCIL 
CH ,SO , H + H , C CA + HASO , 

150 ° 


- - 


சோடியம் பென்சீன் சல் . பானேட்டுவை சோடமைடு 
வுடன் சேர்த்து உருக்கினால் அனிலீன் விளைகிறது . 


C.H.NH2 + Na, SO ,: 
அனிலின் 


C.H.SOgNa + NaNHz 
சோடியம் சோட 
பென்சீன் 

மைடு 
சீன் 
சல்ப 
னேட்டு 


{ iii ) சோடியம் ஹைட்ராக்சைடுவையும் சோடியம் 
பென்சீன் சல் , பானேட்டுவையும் உருக்கினால் சோடியம் 
பீனாக்சைடு விளைகிறது . 
C.S.SO Na + NaOH Na2SO3 + C , H ,OH 

பீனால் 
NaOH 
C.H.OH 

CHONa 
சோடியம் 
பீனாக்சைல் 


1 


( iv ) சோடியம் பென்சீன் சல்ஃபானேட்டுவை சோடியம் 
சயனை டுவுடன் உருக்கினால் ஃபினைல் சயனைல் விளைகிறது . 


C.H.SO , Na + NaCN - + C.H ; CN + Na.s03 


( v) பென்சீன் சல் பானிக் அமிலத்தின் பொட்டாசியம் 
உப்புவை பொட்டாசியம் ஹைட்ரஜன் சல்பைடுவுடன் 
சேர்த்து உருக்கினால் தயோ . பீனால் விளைகிறது . 


. 


C.H.SO K + K.SH --- C.H.SH + KzSO , 

தயோ . பீனால் 


யென் சீன் சல்ஃபனைல் குளோரைடு 

( vi ) சல்ஃபானிக் அமிலத்தையாவது அதன் சோடியம் 
உப்பையாவது பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடுவுடன் வினை 
புரியச் செய்தால் பென்சீன்சல் ... பனைல் குளோரைல் கிடைக் 
கிறது . 


* 


SO OHemciHNO3 . 
சலன்பனிக் அமிலங்கள் 

123 
CH ,SO3H +-PCI, CAESO2CEC POS 
பென்சீன் 

பென்சீன் 
சல் . பானிக் 

சால் 
அமிலம் 

.பனைல் 

குளோரைடு 
பென்சீன் சல் பனைல் ளோரைடுவை தயாரிக்க 
மற்றொரு முக்கிய வழி பென்சீன் சேர்மத்தை அதிக அளவு 
குளோரோ சல்ஃபானிக் அமிலத்துடன் வினைபுரிவிப்பதாகும் .. 
CH , + 2CISOH CUSO , C ---HCI + HSO . 
குளோரோ 

( 75 % ) 
சல் , பானிக் 

அமிலம் 
( ஆ ) ஆல்கலா ஓடன் காரத்தின் முன்னிலையில் பென்சீன் 
ஜல் , பனைல் குளோரைடு வினை புரிந்து ஸ்ட்டரைக் கொடுக் 
CE , SO , CI + ROH + NaCH CHSOAR + NaC + Ho 

அமோனியாவுடன் பென்சீன் சல் . பனேல் 
குளோரைடு வினை புரிந்தால் சல . பனமைல் விளைகிறது , 
C , H , SO , CI + 2NHS CH , SOqNH , + NH.C 

சல் , பனமைல் 
( இ ) , பிரைடல் கிராப்ட் வினையை கொடுக்கிறது . 

AICLE 
CE ,SO , C + C, H, CH,SOẠCH, 

சல் . போன் 
( vii) சல்ஃபானிக் அமில தொகுதியை சுலபமாக நைட்ரோ 
தொகுதியால் பதிலீடு செய்யலாம் . ஹைட்ராக்சில் அல்லது 
அமீனோ தொகுதிக்கு P - இடத்திலிருக்கும் சல்பானிக் அமில 
தொகுதியை ஹாலஜனால் பதிலீடு செய்யலாம் . 

OH 

SO , GH 
OH 

OH 

OON NO . 
OH 
, பீனல் , 

NO . 
பிக்ரிக் அமிலம் 


ConGHNO 
: 


HASO4 


- 


- 


அபர் 250 
124 

கரிம வேதியியல் 
NH2 

B2 /HO 
SO , OH 
அனிலின் 

8 - டிரைபுரோமோ 
சல்ஃபானிக் அமிலம் 

அனிலீன் 
( சல்ஃபனிலிக் அமிலம் ) 
( viii ) சல்ஃபானிக் அமிலத்தை அதிக அளவு பாஸ்பரஸ் 
பென்ட்டாக்சைடுவுடன் வினைபுரிவித்தால் சல்பானீர்க் அமில 
நீரிலி கிடைக்கும் . 

P2O 
2CHSO , OH 

( CESO,), 
சல்ஃபானிக் அமிலம் --FI , O சல் . பானிக் அமிலம் 
32-2 . ( b ) டொலுவீன் சல்ஃபானிக் அமிலம் 

( i ) டொலுவீனை அடர் சலி..பூரிக் அமிலத்துடன் வினை 
புரியச் செய்தால் 0 - டொலுவீன் சல்பானிக் அமிலமும் 
p- டொலுவின் சல்ஃபானிக் அமிலமும் விளைகின்றன . 100 ° C க்கு 
கீழ் 0 - அமிலம் , அதிகமாக விளைகிறது .. 100 ° C க்கு மேல் 
P- ஐசோமர் அதிகமாக விளைகிறது . இரண்டும் படிக திண்மங் 
கள் O- ஐசோமரின் உருகு நிலை 67.5 ° C P- ஐ சோமரின் உருகு 
நிலை 106C. 
CH3 

CH₂ 


CHg 


ass 


(CS 


SO2OH 
( ii ) டொலுவீனை குளோரோ சல் , பானிக் அமிலத்துடன் 
வினை புரியச்செய்தால் , 10 : 0 ° C க்கு கீழ் 85 % விளைச்சலில் 
--பொலுவீன் சல் , , பானைல் குளோரைடு கிடைக்கிறது . இதை 


CHS 


CHE 

sone 


Cso H 


O 


Sozcl 


-பொலுவீன் 
சல்ஃபரனைல் குளாரைடு ( மீகச் சிறிய அளவில் ) 


நீராற்பகுத்து டொலுவீன் சல் , பானிக் அமிலத்தைப் பெறலாம் . 


125 


சல : பனிக் அமிலங்கள் 


p- டொலுவீன் சல் பனைல் தொகுதியை ( tosy1 ) தொகுதி 
என்பர் . 


m- டொலுவீன் சல் பானிக் அமிலம் 


இது ஒரு எண்ணை -டொலுவிடீன் - - சல்பானிக் அமிலத் 
தின் அமீனோ தொகுதியை ஹைட்ரஜன் தொகுதியால் பதிலீடு 
செய்து m-டொலுவீன் சல்பாரிக் அமிலம் பெறப்படுகிறது . 
டையசோ ஆக்குதல் வழியாக இவ்வினை நடைபெறுகிறது . 


CH3 


CH3 

OZ.21867 
SoH 

ஆக்குதல் 
NH2 
ந - பொனுவின் - - சில்பாலிக் 

அமிலம் 


Css 


கெ 


SogH 
- பொலுவின் 
சல் பாலிக் அமிலம் 


32--3 . சல் . பனமைடுகள் (Sulphonamides ) 
32-3 . ( a ) பென் சீன் சல் . .பனமைடு 

பென்சீன் சல் பனைல் குளோரைடுவை அமோனியாவுடன் 
வினை புரியச்செய்தால் பென்சீன் சல் . பனமைடு கிடைக்கிறது . 


CH , SO , C1 + 2NE : 


-- G.H , SO , NEI2 - | - NE.Cl 

பென்சீன் சல் , , 
பன்மைடு 


சல்ஃ.பனமைடுகள் படிக திண்மங்களாக விருப்பதால் சேர்மங் 
களை கண்டுபிடிக்க உதவுகிறது . 


32-3 . ( b) சக்கரின் ( Saccharin ) 

இதன் வேதியியல் பெயர் -சல் . போ பென்சாயிக் 
இமைடுவாகும் . இது ஒரு படிக திண்மம் , உருகு நிலை 224 ° C 
சரக்கரையை விட 550 தடவை இனிப்பானது . நீரில் கரையாது 
சோடியம் உப்பு நீரில் கரையும் அதுவே இனிப்புக்காக பயன் 
படுத்தப்படுகிறது . 


(i ) - டொலுவீன் சல் பனைமைடுவை டைகுரோமேட்டு 
சல்ஃபூரிக் அமிலக் கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
சக்கரின் விளைகிறது . 


கரிம வேதியியல் 


126 


CHS 


Clso3H 


CHS 


CHg > K2017 

H2504 


NH 


NHAL 
So , ce 

SOANHA 
D- டொலுவீன் 0 - டொலுவீன் 
சல்ஃபனல் குளோரைடு 

சல்ஃபனமைடு 


502 


சக்கரின் 


பர்மாங்கனேட்டு கரைசலாலும் ஆக்சிஜனேற்றம் செய்ய 
லாம் . டொலுவீனை குளோரோ சல்ஃபானிக் அமிலத்துடன் 
வினைபுரியச் செய்யும் பொழுது 0 - டொலுவீன் சல் பனைல் 
குளோரைடுவையும் , p- டொலுவீன் சல் . பனைல் குளோரைடு 
வும் கிடைக்கின்றன . 0 - ஐசோமரை மாத்திரம் பிரித்து மேற் 
கண்ட வினைக்கு உள்ளாக்கவேண்டும் . 


(ii ) ஆன்த்ரனிலிக் அமிலத்திலிருந்து டையசோ உப்பை 
பெற்று , நீர்ம சல்ஃபர் டை ஆக்சைடுவுடன் காப்பர் வினை வேக 
மாற்றியின் முன்னிலையில் வினை புரியச் செய்தால் சல்ஃபினிக் 
அமில வழிப் பொருள் கிடைக்கிறது . சல் . பினிக் அமிலம் 
குளோரினுடன் காரக்கரைசலில் வினை புரிந்து சல்..போனைல் 
குளோரைடுவை தருகிறது . இதை அமோனியாவுடன் 
படுத்தினால் சக்கரின் விளைகிறது . 


COOH 


NH2 . 
COOH 


டையசோ 
ஆக்குதல் 


502 


CooH 


வாங்க 


சமகலா 


* 


NAHS04 


இOsogel 


ஆன்த்ரனிலிக் அமிலம் 


COOH Naon 
Cw 

ISO2H 22 
சல்ஃபினிக் 
அமிலம் 

NHS 
S02 

சூடுபடுத்து 
சக்கரின் 


Co - NHA 


- 


32-3 ( c ) குளோரமின்- T ( Chloramine - T ) 

சோடியம் ஹைப்போ குளோரைட்டு கரை சலை -டொலு 
வீன் சல் : பனமைடுவுடன் வினைபுரிவித்தால் சோடியம் 
p-டொலுவீன் சல் பான் குளோரமைடு கிடைக்கிறது . இதன் 
வியாபாரப் பெயர் குளோரமின் -1 . பூச்சிக் கொள்ளியாகவும் 
நச்சுக் கொல்லியாகவும் பயன் படுகிறது . அமிலக்கரைசலி 
லிருக்கும் அதன் அடாவை , பொட்டாசியம் அயோடைடு கரை 
சலை அத்துடன் சேர்த்து வெளிவரும் அயோடினை தரம்பார்த்து 
கண்டுபிடிக்கலாம் . குளோரமின் -ாயை சோதனைசாலையில் 
ஹைப்போ குளோரஸ் அமிலத்தைக் கொடுக்க பயன்படுத்து 
கிறார்கள் . 


சல் : பனிக் அமிலங்கள் 


127 


10 


CHOSoz kHz + Naock - - CH , Soz- Ncl } Na 
ந - டொலுவின் 

தளோரமின் 


சல்ஃபனமைடு 


யை 


டன் 


p- டொலுவீன் சல்ஃபனமைடுவை அதிக அளவு சோடியம் 
ஹைப்போ குளோரைட்டு கரைசலு 

வினை புரியச்செய்தால் 
குளோரமின் --- கிடைக்கிறது . இதன் CHO 

SogNCL 
வாய்பாடு-p-டொலுவீன் 
மைடு . 


சல் . . பன 


32-4 . சல் . பனிலிக் அமிலமும் சல் . பனிலமைடுவும் 

சல் , பனிலிக் அமிலமென்பது p- அமீனோ பென்சீன் சல்ஃ 
பானிக் அமிலமாகும் . அனிலீனை சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
180 ° -190 ° ல் 5 மணி நேரம் சூடுபடுத்தினால் முதலில் அனிலீன் 
ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு விளைந்து பிறகு ஃபினைல் சல்பேமிக் 
அமிலத்தின் ( phenyl sulphamic acid ) வழியாக சல்,,பனிலிக் 
அமிலத்தைக் கொடுக்கிறது . 


NH - SozH 


NHA 


NH , 

H504 
teo + 190 


-H20 


15 NH3 HS4 

NAD 


அனிலின் ஹைட்ரஜன் 
சல்ஃபேட்டு 


பனைல் சல்பேக் 

அமிலம் 


SoAH 
சல்ஃபனிலிக் 
அநீலம் 


பண்புகள் 

அதிக அமிலத்தன்மையையுடையது . காரத்துடன் 
உப்புவைக் கொடுக்கும் . அமிலத்துடன் உப்புவை கொடுக்காது . 
அது ஒரு பழுப்பு நிற திண்மம் இன்னிறம் காற்றினாலான ஆக்சி 
ஜனேற்றத்தினாலானது . உள் உப்புவான ஸ்விட்டர் அயனி 
{ Zwitter ion ) யில் இருப்பதாகக் தெரிகிறது . இதனால் சுலபமாக 


( 


NH . 


. 


S03 


சல் . பனிலிக் அமிலத்தின் 

உள் உப்பு 


128 


கரிம வேதியியல் 


அசெட்டைல் ஏற்றம் செய்யமுடியவில்லை . ஆனால் சல்ஃமானி 
லிக் அமிலத்தின் சோடியம் உப்புவை அசெட்டிக் நீரிலியுடன் 
சூடுபடுத்தினால் அசெட்டைல் ஏற்றம் நடைபெறுகிறது . 


சல் பானிலிக் அமிலத்தை வேண்டிய அளவு புரோமினுடன் 
வினைபுரியச் செய்தால் 3.5 - டை புரோமோ -- 4- அமீனோ பென் 
சின் சல் பானிக் அமிலம் விளைகிறது . அதிக அளவு புரோமி 

சூடுபடுத்தினால் 2,4,6 - டிரை புரோமோ அனிலீன் 
விளைகிறது . 


னுடன் 


NH2 


NH2 


NH , 


Br . 


கே 


2 Bro 


+ H₂SO4 


கபட்சம் 


t 


SOM 
சல்ஃபோலிக் 
அமிலம் 


Sogi 
3,5 -- டைபுரோமோ --- 
அமீனோ பென்சன் சஃபாவிக் 

அமிலம் 


2 , 1,5 - டிரை 
புரோமோ அவரின் 


சல்ஃபனிலமைடு (Sulphaxilamide ) 

மோல் அசெட்டனிலேடுவை ஐந்து மோல்கள் 
குளோரோ சல்ஃபானிக் அமிலத்துடன் வினை புரியச் செய்தால் 
4 - அசெட்டைல் அமீனோ பென்சீன் சல் பனைல் குளோரைடு 
கிடைக்கிறது . இதை அமோனியாவுடன் வினை புரியச் செய்தால் 
அமைடு விளைகிறது . இப்பொழுது சேர்மத்தில் இரண்டு அமில 
அமைடு தொகுதிகளிருக்கின்றன . 


ஒன்று CH , CONHR மற்றொன்று RSO , NH ,. நீர்த்த ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் சுமார் 30 நிமிடங்கள் கொதிக்க 
வைத்தால் கார்பாக்சிலிக் அமிலத்தின் அமைடு நீராற்பகுக்கப் 
படுகிறது . சல் ஃ பனிலமைடு விளைகிறது . 


NH COCHE 

SogH 


NHCOCHZ 

NH , 


NH2 


NHCACH , 

H2O 


- 


அப்செட்டலைடு 


Socce 
4- அசெட்டைல் அமினோ 
பென்சீன் சல்ஃபனைல் 
குளோரைடு 


SCANH2 
-அசெட்டைல் 
அமீறோ பென்சன் 
சல்ஃபனமைடு 


SO2NHO 
சல்ஃபனியமைடு 


சல் : பனிலமைடு ஸ்டெரிப்ட்டோ காக்கை என்ற நச்சுவை 
கொல்லும் சக்தி வாய்ந்ததாகும் . இந்த எதிர்ஸ்டெரிப்பட்டோ 


சல்ஃபானிக் அமிலங்கள் 


129 


காக்கை ( antistreptococcic ) பண்பைப் பெற்றிருக்கும் மற்ற சல் 
ஃபாமருந்துகள் கீழ் வருமாறு . 


* 


கம் 


So .-- NH . 
சல்ஃபாபிரிமீன் 


H , N 


R. 
So. - NH 


சல்ஃபாடையசைன் 


- S02- HH - C - NH2 

NH 
சல்ஃபாகுவானிடன் 


! 


H ,N 


S - CH 
Soa - NH - C 

N - CH 
சல்ஃபாதயாசோல் 


HpN - C 


N = N 


-SozNH2 


NH2 
பிராண்டோசில் 
( PRONTOSIL ) 


வினாக்கள் 


சல் பானிக் 


அமிலத்தை 


தயாரிப்பது 


( 1 ) பென்சீன் 
எப்படி ? 


( 2 ) பென்சீன் சல்ஃபானிக் அமிலத்தின் தொகுப்பு முறைக் 

பயன்களை கூறுக :-- OH , - CN ,-C1 தொகுதிகளால் 
பதிலீடு செய்வது எப்படி ? 


( 3 ) பென்சீன் சல் பனைல் குளோரைடுவை தயாரிப்பது 
எப்படி ? அதன் முக்கிய விதிகளைக் கூறு . 

( 4 ) சல்ஃபானேற்றத்தின் வழிமுறை என்ன ? 


( 5 ) கீழ்க்கண்டவைகளைப் பற்றி குறிப்பு எழுதுக . 


a ) சக்கரின் b ) குளோரமின்-T. c ) சல் . பனிலமைடு 


9 


33. ஃபீனால்கள் 


( PHENOLS) 


பென்சீனிலுள்ள ஹைட்ரஜன் அணுக்களை ஹைட்ராக்சில் 
தொகுதியால் பதிலீடு செய்தால் பீனாலில் மானோஹைட்ரிக் 
கிடைக்கிறது . ... பீனாலில் மானோ ஹைட்ரிக் ஃபீனால் . டை 
ஹைட்ரிக் பீனால் , டிரை ஹைட்ரிக் பினால் என்று உண்டு . 
இவை முறையே ஒரு ஹைட்ராக்சி . இரண்டு ஹைட்ராக்சி , 
மூன்று ஹைட்ராக்சி தொகுதியால் ஏற்பட்டபதிலீடானவை . 
இவைகள் ஆல்கஹாலை ஒத்த அமைப்பை உடையவை . 


33-1 . மானோ ஹைட்ரிக் பினால் 

முக்கியமானவை ( a ) ஃபீனாலும் ( b ) கிரசாலும் ஆகும் . 


33-1 . ( a ) ஃபீனால் ( phenol ) 

இது மானோ ஹைட்ரிக் ஃபீனாலுக்கு எடுத்துக்காட்டாகும் . 


தயாரிப்பு 

(i) நிலக்கரிதாரிலிருந்து 
170 ° C லிருந்கு 230 ° C வரை வடியும் 

230 ° C வரை வடியும் நடு பின்னத்தில் 
25-40 % பீனாலும் கிரசாலும் இருக்கின்றன . இது நாத்தலீன் , 
டொலுவீன் , சைலீன் முதலியவைகளும் கலந்திருக்கின்றன . 
இதை மறிபடியும் பின்னக்காய்ச்சி வடித்தலுக்கு உட்படுத்தினால் 
170 ° C லிருந்து 205 ° C வரை வடியும் பின்னம் ஃபீனால் , நாப்த் 
தலீன் முதலியவை கலந்ததாகும் . குளிரவிட்டால் ஃநாத்த 
லீன்யாவும் படிகின்றது . இதை மைய விலக்கு விசைபொறியால் 
நீக்கிவிட்டு மூலக்கரைசலை நீர்த்த சல் . பூரிக் அமிலத்தால் 
முதலில் கழுவினால் காரங்கள் யாவும் நீக்கப்படுகின்றன . பிறகு 
10 % NaOH கரைசலுடன் குலுக்கினால் பினால் அதில் கரை 


131 


ஃபினால்கள் 


. 


கிறது . கரைசலைப்பிரித்து சல்ஃபூரிக் அமிலத்துடனாவது CO , 
வாயுவுடனாவது 

வினைபுரிவித்தால் ஃபீனால் கிடைக்கிறது . 
..பீனாலை நீரால் கழுவி மறுபடியும் காய்ச்சி வடிக்கவேண்டும் . 
181.182 ° C வடிவது தூய.ஃபீனாலாகும் . குளிர வைத்து படிக 
மாக்கினால் ஃபீனால் படிகமாகி படிகிறது . 


( ii ) குளோரோ பென் சீனிலிருந்து ( டோமுறை ) 
குளோரோ பென்சீனை 10 % Na , COS கரைசலுடன் 200 வா . ம . 
அ.வில் 320 ° C ல் காப்பர் குடுவையில் காய்ச்சினால் 100 % 
விளைச்சலில் ஃபீனால் விளைகிறது . இதற்கு டோமுறை (Dow 
process ) எனப்பெயர் . காப்பர் வினைவேகமாற்றியாகவிருக்கிறது . 


CH , Cl + Na , cos + H , 0 --- C.H , OH + NaCl + NaHCO3 
குளோ 

,பீனால் 
ரோ பென் 
சீன் 


( iii ) சோடியம் பென்சீன் மானோ சல்ஃபானேட்டுவை 80 % 
சோடியம் ஹைட்ராக்சைடுவுடன் 320 ° -350C ° ல் சூடுபடுத்தி 
னால் சோடியம் ஃபினேட்டுவும் சோடிசம் சல்ஃபைட்டுவும் 
கிடைக்கின்றன . 


C , H ,ONa + Na , sos + Hgo 


C , H ,SO Na + 2NaOH 
சோடியம் 
பென்சீன் மானோ 
சல் . பானேட் 


iv ) ராச்சிக் முறை ( Raschig process ) 

முதலில் பென்சீன் 17 % நீரிய HC | ம் காற்றும் சேர்ந்த சேர்க் 
கையால் 230 ° C ல் அதிக அழுத்தத்தில் வினைவேக மாற்றியின் 
உதவியால் குளோரினேற்றம் செய்யப்படுகிறது . இவ்வினையில் 
10 % விளைச்சலில் குளோரோ பென்சீன் கிடைக்கிறது . 
CH : + HCl + 102 --- CH.CI + Hz0 

குளோரோ பென்சீன் 


குளோரோ பென்சீனை பின்னக் காய்ச்சி வடித்தலால் பிரித்து 
சிலிகா வினைவேக மாற்றியின் உதவியால் நீராற் பகுத்தால் 
ஃபீனால் கிடைக்கிறது . வினை நடக்கும் வெப்ப நிலை 425 ° C 

425 ° C சிலிகா 
CH ; Cl + Hz0 

C , H , OH + HCI 
வினைவேகமாற்றி 


132 


கரிம வேதியியல் 


முதல் வினையில் ஈடுபட்ட ஹைட்ரோ குளோரிக் அமிலம் இரண் 
டாவது வினையில் வெளிவிடப்படுகிறது . 


( v ) டையசோனியம் உப்பிலிருந்து 

அனிலின் நீர்த்த சல்ஃபூரிக் அமிலக் கரைசலில் டையசோ 
ஆக்கவேண்டும் . பென்சீன் டைய சோனியம் ஹைட்ரஜன் சல்ஃ 
பேட்டு விளைகிறது . இதன் நீர் கரைசலை 50-60 ° C ல் சூடுபடுத்தி 
நீராற் பகுத்தால் ஃபீனால் விளையும் . 


G.HN, HSO , + Hao -- == = + Ca H OH + H2SO4 + N 
பென்சின்டைய சோனியம் 

ஃபீனால் 
ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு 


(vi) கியூமீனிலிருந்து 

கியூமீனை வாயு மண்டல காற்றின் உதவியால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் கியூமினைல் ஹைட்ரோ பர் ஆக்சைடு விளை 
கிறது . அமில வினைவேக மாற்றி இந்த காரத் தன்மையுள்ள பர் 
ஆக்ஸைடுவை ஃபீனாலாகவும் அசெட்டோனாகவும் , மாற்று 
கிறது . 


O - O - H 


CH --- CH 


OH 


CH (CH3)2 

air 
Na2CO3 


வ 


+ CH , CO CHS 


கியூமின் 


கியூமிஜால் ஹைட் 
ரோயர் ஆக்சைடு 


ஃபீனால் 


இது ஒரு நவீன முறை 


பண்புகள் 

ஃபீனால் ஒரு நிறமற்ற திண்மம் . உருகுநிலை 41 ° C . கொதி 
நிலை 182 ° C . நீரில் அறை வெப்ப நிலையில் 8 % வரை கரையும் . 
பீனாலில் நீர் 27 % வரை கரையும் . அதனுடைய அயனியா தல் 
மாறிலி 1x10 10 ஆகும் . கார்பானிக் அமிலத்தை விட (Ka = 4.3 
X10 ) குறைந்த வீரியமுள்ள அமிலம் . பென்சின் வளையம் 
தெவிட்டாத நிலையிலிருப்பதால் ( - CH , - CO- ) என்ற கீட்டோ 
வடிவமும் 

( - CH = C - OH ) என்ற ஈனால் வடிவமும் இயங்கு சம 
நிலையிலிருப்பதாகக் கொள்ளலாம் . ஆனால் ஈனால் 


வடிவம் 


ஃபினால்கள் 


133 


மாத்திரம் இருப்பதாகவே அதன் வினைகள் அமைந்திருக்கின் 
றன . பல்ஹைட்ரிக்..பீனால்கள் கீட்டோ வடிவத்திலிருப்பதற்கு 
தகுந்த ரூசு இருக்கிறது . புளோரோ குளூசினால் ( Phloro 
glucinol ) என்ற டிரை ஹைட்ரிக் ஃபீனால் கீட்டோ வடிவத் 
தில் டிரை ஆக்சைமுவைத் தருகிறது . 


He 


அல்லது 


H2 


ஃறோலின் உடனிசைவு 


வினைகள் 

வினைகள் இருவிதமாக பிரிக்கலாம் ( i ) ஹைட்ராக்சில் 
தொகுதிக்குரியது . ( ii ) பென்சீன் வளையத்தில் பதிலீடு . 


ஹைட்ராக்சில் தொகுதியின் வினைகள் : 

(i ) உலோக உப்பு உண்டாதல் 

ஃபீனால் சோடியம் பைகார்பனேட்டுவில் கரைவதில்லை . 
சோடியம் கார்பனேட்டு கரைசல் அல்லது நீரிய சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலில் சுலபமாகக் கரையும் . 


C , H , OH + NaOH ------- C , A ; ONa + B20 

சோடியம் 
ஃபினாக்சைடு 


( ii ) எஸ்ட்டர் உண்டாதல் 

ஃபீனால் அமில குளோரைடு அல்லது அமில நீரிலியுடன் 
எஸ்ட்டரை விளைவிக்கிறது . ஆல்கஹாலுடன் நடக்கும் வினை 
யைவிட மெதுவாக நடைபெறுகிறது . 


ஃபீனாலை அமிலத்துடன் கொதிக்க வைத்தால் எஸ்ட்டர் 
உண்டாகாது . 

CH , OH + CH : COCL C , H , O -- COCH , + HCI 
ஃபீனால் அசெட்டைல் ஃபினைல் அசெட் 
குளோரைடு 

டேட்டு 
ஃபீனாலின் எஸ்ட்டர்களை நீரற்ற அலுமினியம் குளோரைடு 
வுடன் நைட்ரோ பென்சீன் - போன்ற மந்த கரைப்பானில் 
வைத்து சூடுபடுத்தினால் ஃபிரைஸ் அமைப்பு மாற்றத்தால் 


கின்றன . 


A£ cas5 
chiscom 
134 

கரிம வேதியியல் 
( Fries rearrangement ) ஹைட்ராக்சி கீட்டோன்கள் கிடைக் 

4 - ஹைட்ராக்சி - 2 - மெத் 

தில் அசெட்டோ 
CH3 
77 - கிரசைல் 

2- ஹைட்ராக்சி - 4- மெத் 
அசெட்பேட்டு 

தில் அசெட்டோ 
CH , ஃபினோன் 


PCOCHs_A2c ., 25 

! °C 


CH3 ஃபினோன் 


to CH 


°C 


(iii ) ஈதர் உண்டாதல் : 

சோடியம் ஃபினேட்டுவை அல்க்கைல் ஹாலைடு அல்லது 
சல்ஃபேட்டுடன் வினைபுரியச் செய்தால் ஈதர் விளைகிறது . 


C , H ,ONa to C.H.I --- C , H , OC , H , + Nal 

ஃபெனிட்டோல் 

( Phenetole ) 


-- 


2C , H , ONa + ( CH3 ) , So. 


- 2C , H , OCH3 + Na ; Sto 
அனிசோல் 
( anisole ) 


வியாபார முறையில் ஈதரை தயாரிக்க ஃபீனால் ஆவியையும் 
ஆல்கஹால் ஆவியையும் 400 ° C க்கு சூடுபடுத்திய தோரியா 
மேல் செலுத்தினால் ஃபீனால் ஈதர் விளைகிறது . ஃபீனால் ஆவி 
யை மாத்திரம் உருகிய ZnCl, மீது செலுத்தினால் டைஃபினைல் 
ஈதர் கிடைக்கிறது . 


400 ° C 
Ca , OH + CH3OH 

CH , OCH3 
தோரியா 


உருகிய ZnGIL 
2CH, OH 

CH, CH + HNO 
ஃடைஃபினைல் 

ஈதர் 


ஃபீனால் 


(iv ) டிரைஃபினைல் பாஸ்ஃபேட்டு விளைதல் : 
பாஸ்பரஸ் ஹாலைடுகள் ஆல்கஹாலுடன் 

வினை புரிந்து 
அல்க்கைல் ஹாலைடுகளை கொடுக்கின்றன . ஃபீனாலுடன் வினை 


ஃபினால்கள் 


135 


புரிந்து மிகக் குறைந்த அளவு ஃபினைல் குளோரைடுவைக் 
கொடுக்கிறது . அதிக அளவில் விளைவது டிரை ஃபினைல் ஃபாஸ் 
பேட்டு செல்லுலாய்டுவுடன் பிளாஸ்ட்டிக் செய்ய பயன் படுத் 
தப்படுகிறது . பாஸ்பரஸ் ஆக்சிகுளோரைடுவுடனும் ஃபினைல் 
வினை புரிந்து இதே பொருள்களைக் கொடுக்கிறது . 


3 C , H , OH + POCls---- ( C , H , O ) , PO + 3 HCI 
ஃபினால் 

டிரைஃபினைல் 

பாஸ்பேட்டு 


( v) தயோஃபினால் விளைதல் 

பாஸ்பரஸ் பென்ட்டா சல்ஃபைடுவுடன் ஃபினால் வினை 
புரிந்து தயோஃபீனாலைக் கொடுக்கிறது . 


5 C , H , OH + P.S ;--- > 5 C , HSH + P , 0 ; 

தயோஃபீனால் 


தயோ ஃபீனால் காரத்துடன் உப்புவைத் தருகிறது . ஆக்சிஜ 
னேற்றத்தால் சல்ஃபானிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


( vi ) ஆக்சிஜனேற்றம் 

ஃபீனாலை ஃபெர்ரிக் குளோரைடுவால் ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் சிகப்பு நிறம் தோன்றுகிறது . இதை குறிப்பிட்ட வேதி 
சமன் பாட்டால் விளக்குதல் இயலாது . 


ஃபீனாலை ஹைட்ரஜன் பர் ஆக்சைடுவின் நீர்த்தக் கரைச 
லால் , ஆக்சிஜனேற்றம் செய்தால் சிறிய அளவில் கேட்டிக்கால் 
( Catechol ) , ஹைட்ரோ குவினோன் , பைரோகேல்லால் , குயி 
னோன் முதலியவை கிடைக்கின்றன . 


( vii ) ஒடுக்கம் 


ஃபீனால் ஆவியை காய்ச்சிய சின்க் சிறுமணிகள் மீது 
செலுத்தினால் ஒடுக்கப்பட்டு பென் சீனை கொடுக்கிறது . ஃபீனாலை 
ஹைட்ரஜன் உதவியால் அதிக அழுத்தத்தில் நிக்கல் வினை 
வேகமாற்றியின் முன்னிலையில் ஒடுக்கினால் ஹெக்சா ஹைட்ரோ 
ஃபீனால் ( hexahydrophenol ) விளைகிறது . இதன் மற்றொரு 
பெயர் சைக்ளோ ஹெக்சனால் . 


C.B , OH + Zn --- > CH , + ZnO 
ஃபினால் 

பென்சீன் 


* 


136 


கரிம வேதியியல் 


H 


H 


3H2 


Ha 


OH 


* 


H 


H 


ஃபீனால் 


H2 


சைக்ளோ ஹெக்சனால் 


( viii ) சாலிசிலிக் அமிலம் விளை தல் 

( அ ) கோல்ப் (kolbu ) முறை : 

சோடியம் ஃபினேட்டை 125-140 ° C ல் கார்பன் டை ஆக் 
சைடுவுடன் 6 அல்லது 7 வா . ம . அ . வில் சூடுபடுத்தினால் 
சாலிசிலித் அமிலத்தின் சோடியம் உப்பு கிடைக்கிறது . இதை 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினை புரிவித்து சாலிசிலிக் 


Ona 


OH 


OH 


Hal 


+ C02 


5-7வா.ம.அ 
125-140 ° c 


ஏ 


COONal 


CODHI 


அமிலம் பெறப்படுகிறது . சோடியம் பினேட்டுக்குபதில் 
பொட்டாசியம் ஃபினேட்டை பயன்படுத்தினால் p- ஹைட்ராக்சி 
பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . 


ரீமர் - டீமன் வினை ( Reimer Tieman reaction ) 

சோடியம் ஃபீனாக்சைடுவையும் கார்பன் டெட்ரா குளோ 
ரைடுவையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவையும் சேர்த்து 
60-70 ° C வெப்பநிலையில் 2 மணி நேரம் ஆவி மீள் கொதிப் 
புக்கு உட்படுத்தினால் சாலிசிலிக் அமிலம்விளைகிறது . கார்பன் 
டைட்ரா குளோரைடுவுக்கு பதில் குளோரோஃபார்மை பயன் 
படுத்தினால் சாலிசிலிக் ஆல்டிஹைடு விளைகிறது . 


ONO. (uccl4 + KOHI 

POH 
( 2 ) அமிலமாக்கு 

COOH 
சோடியம் ஃபீனேட்டு 

சாலிசிலிக் அமிலம் 


பினால்கள் 


137 


(ix) குளோரனில் ( Chloranil) , C , C1,0 ,. 

பீனால் , பொட்டாசியம் குளோரேட்டு , ஹைட்ரோ குளோ 
ரிக் அமிலம் இம்மூன்றையும் சூடுபடுத்தினால் குளோரனில் 
கிடைக்கிறது . 
( x ) பேக்கலைட் ( Bakelite ) 

ஃபினாலை . . பார்மலினுடன் அமில அல்லது கார வினைவேக 
மாற்றியின் முன்னிலையில் சூடுபடுத்தினால் பேக்கலைட் என்ற 
பிளாஸ்ட்டிக் கிடைக்கிறது . 


OH 


OH 
--- CH2OH 


H CHO 


OH 


OH 


-- 


வ 


CH2 


M 


HCHO 


கார்ய 


10 


0 


CH ) 


OH 

CH2OH 


இம்மாதிரி நீண்டுக்கொண்டே போகும் பலபடியே 

பேக்கலைட் ஆகும் 
மேற்காட்டிய சுருக்க வினை இரண்டு படிகளை மாத்திரம் காட்டு 
கிறது . p- இடத்தின் சேர்க்கையாலும் பலபடி உடன் தோன்றும் . 
ஃபீனாலின் பென்சீன் வளையத்தில் பதிலீடு வினைகள் : 

( i ) ஹாலஜன் பதிலீட்டு ஃபீனால் 

ஹைட்ராக்சில் தொகுதி எலெக்ட்ரான் கொடுப்பியாதலால் 
பென்சீன் வளையம் கிளர்வுற்று சுலபமாக பதிலீட்டு வினையில் 

னால் ஈடுபடுகிறது . 


குளோரினை ஃபீனால் வழியாக செலுத்தினால் சுலபமாக 
0 - குளோரோ ஃபீனாலும் , p- குளோரோ ஃபீனாலும் கிடைக்கின் 
றன . இவ்விரண்டையும் சுலபமாக பின்னக் காய்ச்சி வடித் 
தல் முறையால் பிரிக்கலாம் . அதிக அளவு குளோரினை சேர்த் 
தால் 2,4,6 , -டிரைகுளோரோ ..பீனால் கிடைக்கிறது . 


6 --- 1 


-குளோரோ 
ஃபீனால் 


F- குளோரோ 
ஃபீனால் 


138 


கரிம வேதியியல் 


DH 

OH 

et 
+ 3c 
ஃபீனால் 

2 . 
24,6 - டிரைக எளரோ 

ஃபீஜம் 
பீனாலுடன் புரோமின் நீரை சேர்த்தால் 2 , 4 , 6 , - டிரை 
புரோமோ ஃபீனால் விளைகிறது . இதை நிறுத்து எடையை கண்டு 
பிடித்து அதிலிருந்து பீனாலை நிர்ணயிக்கலாம் . தேவைக்கு 
மேலுள்ள புரோமினை தரம் பார்த்தல் மூலம் கண்டு பிடித்தும் 
பீனாலை நிர்ணயிக்கலாம் . மிக அதிக அளவில் புரோமின் 
இருந்தால் டெட்ரா புரோமோ .. பீனால் வழிபொருள் கிடைக் 
கிறது . இதை தவிர்க்க வேண்டும் . 

கார்பன்டை சல் ... பைடு கரைசலில் . பீனால் புரோமினு 
டன் வினை புரிந்து p- புரோமோஃபீனாலைத் தருகிறது . 


OH 


+ Br2 


CS , கரைசல் 


பினுல் 

ந - புரோமோ 

சனல் 
பீனாலை குளோரினுடன் வினைவேகமாற்றியின் முன்னிலையில் 
வினை புரியச் செய்தால் பென்ட்டா குளோரோஃபீனால் கிடைக் 
கிறது . 

( ii) நைட்ரோஃபீனால் 

அடர் நைட்ரிக் அமிலம் . பீனாலை கருப்புப் பிசினாக மாற்று 
கிறது . நீர்த்த நைட்ரிக் அமிலம் சாதாரண வெப்ப நிலையில் 0 
நைட்ரோ ஃபீனாலையும் , P- நைட்ரோ ஃபீனாலையும் கொடுக் 
கிறது . 0 - சேர்மம் நீரில் சொற்பமாக கரையும் ஹைட்ரஜன் 
பாலம் இருப்பதால் குறைந்த உருகு நிலையையுடையது . நீராவி 
யில் அதிகமாக ஆவியாகி வடிகிறது . ஆகையால் இரண்டையும் 
சுலபமாக பிரிக்கலாம் . 


- 


- நைட்ரோ ஃபீனால் 


139 


ஃபினால்கள் 


m- நைட்ரோஃபீனாலை கீழ்க்கண்ட முறையில் தயாரிக்க 
லாம் . - நைட்ரோபென் சீனை அமோனியம் சல்பைடுவால் 
ஒடுக்கினால் m- நைட்ரனிலீன் கிடைக்கிறது . இதை டையசோ 
ஆக்சி நீருடன் கொதிக்க வைத்தால் m- நைட்ரோ ..பீனால் 
கிடைக்கிறது . 


NO2 


(A ) 


Ro2 


- 


" 


- 


N02 டையசோ ஆதல் 

NO நீகடன் 

கொதிக்க 

வைத்தல் 

KWoch 
m- கைட்ரனின் 

டையலிசா 
சேர்மம் 


NHR 


NO2 
17 - டைநைட்ரோ 
பென்சின் 


OH 
நைப்ரோ 
ஃபீலுல் 


பண்புகள் 

0 - நைட்ரோ ஃபீனாவின் உருகுநிலை 45 ° C . m- நைட்ரோ 
ஃபீனாலின் உருகு நிலை 96 ° C . p- நைட்ரோ . பீனாலின் உருகு நிலை 
114 ° C . p- சேர்மம் காரக் கரைசலில் மஞ்சள் நிறத்தைக் கொடுக் 
கிறது . ) -நைட்ரோ ஃபீனால் மஞ்சள் நிறமுடையது . 11- , p 
ஐசோமர்கள் வெள்ளை நிறமுடையவை . 


OH 


- 


HO - 4 


w = 0 


OK 
N 


+ 


சபா 
டோ 


நிறமற்றது 
P- நைட்ரோ ஃபீனால் 


நிறமுள்ள 
p- கட்ரோஃபில் 


0 - நைட்ரோ பீனால் நீராவியில் சுலபமாக ஆவியாகும் தன்மை 
யையுடையது . - , m- ஐசோமர்கள் சுலபமாக நீரில் கரைபவை . 
நைட்ரோ தொகுதியிருப்பதால் ஃபீனாலைவிட அமிலத்தன்மை 
அதிகமாகவுடையவை . ஒடுக்கினால் நைட்ரோ .பீனால்கள் 
அமிடோ...பீனால்களை ( amidophenol ) கொடுக்கின்றன . இவை 
கள் நல்ல ஒளிப்பட விளக்கிகள் ( photographic developers ), 
ஹாலஜனேற்றம் செய்தால் 0- , p- நைட்ரோ .. பீனால்களின் 
நைட்ரோ தொகுதி நீக்கப்பட்டு 1 , 3 , 5 - டிரை புரோமோ 
* .பீனால் விளைகிறது . 


ஃபென்ன செட்டின் ( Phenacedin ) 

து P- நைட்ரோ ஃபீனாலிலிருந்து கிடைக்கப் பெறுகிறது . 
p- நைட்ரோ ஃபீனாலை எத்தில் ஏற்றம் செய்தால் p- நைட்ரோ 
பெனிட்டோல் கிடைக்கிறது . இதை ஒடுக்கினால் p- அமினோ 


140 


கரிம வேதியியல் 


பெனிட்டோல் அல்லது p -... பெனிட்டிடின் ( p - phenetidine ) 
விளைகிறது . p- பெனிட்டிடினின் வழிப்பொருள் பென்னசெட் 
டின் . எத்தில் ஏற்றம் செய்ய p- நைட்ரோ ஃபீனாலை முதலில் 
சோடியம் உப்புவாக மாற்றிக்கொண்டு அதை எத்தில் 
குளோரைடு அல்லது அயோடைடுவுடன் அதிக அழுத்தத்தில் 
வினைபுரியச் செய்ய வேண்டும் . 


OH 


D 


OC2H5 


O.pay 


OC.HS 


எத்தில் ஏற்றம் 


( H ) 


HI 


O 


N02 


N02 


அசெட்கடல் 

ஏற்றம் 
Nig 
த - அமினோ 
ஃபெனிட்டோல் 


*HALCOH 
யென்னசெட்டின் 


p- நைட்ரோ 
ஃபீனால் 


P- நைட்ரோ 
ஃபெனிட்டோல் 


2 , 4 , டைநைட்ரோ பீனால் 


டைநைட்ரோ ஃபீனால்களில் ஆறு ஐசோமர்கள் உண்டு . 
இவைகளில் 2 , 4 - டைநைட்ரோ பீனால் முக்கியமானது . 
ஃபீனாலை நைட்ரோ ஏற்றம் செய்தால் 2 , 4 - டை நைட்ரோ 
ஃபீனால் விளைகிறது . உருகு நிலை 114 ° C சுடு நீரிலிருந்து படிக 
மாக்கலாம் . சாயங்கள் செய்ய பெரிதும் பயன் படுகிறது . 

. 


பிக்ரிக் அமிலம் 2 , 4 , 6 , டிரைநைட்ரோ பீனால் 

பட்டு , தோல் , இண்டிகோ , பிசின் முதலியவை அடர் நைட் 
ரிக் அமிலம் பட்டால் மஞ்சளாக மாறுவதற்கு பிக்ரிக் அமிலம் 
விளைவதே காரணமாகும் . 


தயாரிப்பு 

108 கி .. , பீனாலை 12 கி . அடர் சல் ... பூரிக் அமிலத்துடன் 
குடுவையில் கொதிக்க வைத்துப் பிறகு பனிக்கட்டி கலந்த 
நீரில் குளிர வைக்க வேண்டும் . குளிர்ந்த பிறகு 12. க . செ . மீ . 
நீரையும் 35 க . செ . மீ . அடர் FINO , வையும் மெதுவாக கலக்கிக் 
கொண்டே சேர்க்க வேண்டும் . பழுப்பு நிற வாயு வெளி வரும் , 
வெளிவருவது நின்றதும் கலவையை நீர்த்தொட்டியின் மேல் 
வைத்து சுமார் 11 மணிநேரம் குலுக்கிக் கொண்டேயிருத்தல் 
வேண்டும் . பிறகு 100 க . செ . மீ . குளிர்ந்த நீரில் இக்கலவையை 
மெதுவாகக் கொட்டி கலக்க வேண்டும் . மஞ்சள் நிற பிக்ரிக் 
அமிலம் வெளிவருகிறது . வடிகட்டிப் பிரித்து நீரிய ஆல்கஹாலி 
லிருந்து படிகமாக்க வேண்டும் . 


ஃபினால்கள் 


141 


OH 


OH 

So H 


OH 


Hip So4 


HNO3) 


ON 


H02 


ஃபீனால் 


ஃனோல் சல்ஃபாத் 

அமிலம் 


* 1402 


பிக்ாக் அமிலம் 


. பீனாலை நேராக நைட்ரிக் அமில சல்ஃபூரிக் அமிலக் கலவை 
யால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் பிக்ரிக் அமிலத்துடன் பிசின் 
பொருள்கள் கிடைக்கின்றன . சல்ஃபானிக் தொகுதி புகுந்த 
பிறகு எலெக்ட்ரான் அடர்த்தி வளையத்தில் குறைந்து விடு 
கிறது . ஆகையால் ஆக்சிஜனேற்றம் குறைவுற்று பிசின் 
பொருள்கள் முதலாவது முறையில் விளைவதில்லை . 


2 , 4 , 6 , டிரை நைட்ரோ குளோரோ பென்சீன் ( பிக்ரைல் 
குளோரைடு ) சுலபமாக நீராற்பகுக்கப்பட்டு ( Na2CO : கரைசலே 
போதுமானது ) பிக்ரிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 


பண்புகள் 

பிக்ரிக் அமிலம் ஒரு மஞ்சள் நிற திண்மமாகும் . உ.ருகு நிலை 
122 ° C மிகவும் கசப்பானது . சுடு நீரில் சுலபமாக கரையும் . 
குளிர்ந்த நீரில் மிக மெதுவாகவே கரையும் . ஆல்கஹால் , ஈதர் , 
பென்சீன் முதலியவைகளில் சுலபமாக கரைகிறது . கரைசல் 
நீரில் மஞ்சள் நிறமாகவிருந்தாலும் , குறை செறிவு பெட்ரோலி 
யத்தில் நிறமற்ற நிலையில் இருக்கிறது . அதன் அயனியாதல் 
மாறிலி Ka = 4.2 + 101. PCI ; அத்துடன் வினைபுரிந்து பிக்ரைல் 
குளோரைடு [ C.Hz { NO2 ), CI] வைத்தருகிறது . இதை நீராற் பகுத் 
தால் திருப்பி பிக்ரிக் அமிலம் கிடைக்கப் பெறுகிறது . பிக்ரிக் 
அமிலம் கிடைக்கப் பெறுகிறது . பிக்ரிக் அமிலம் அமோனியா 
வுடன் வினைபுரிந்து பிக்ரமைடு அல்லது டிரை நைட்ரோ அனி 
லீனை [ C , H2( NO,), NH ,] த் தருகிறது . பிக்ரிக் அமிலத்துடன் KCN 
கரைசலைச் சேர்த்து சூடு செய்தால் சிவப்பு நிறமான ஐசோபர்ப் 
பூரிக் அமிலம் ( isopurpuric acid ) விளைகிறது . 


தூண்டி வெடி ( detonator ) யால் சுலபமாக வேடிக்கச் 
செய்யலாம் . தனியாக சூடுபடுத்தினால் உருகி சிதையும் 1 % 
நீர்க்கரைசலை வெந்த புண்ணுக்கு மருந்தாக பயன் படுத்துகிறார் 
கள் . விஷத்தன்மையது . பிக்ரிக் அமிலம் முதல் சாயமாக முன் 
காலத்தில் பயன் படுத்தப் பட்டாலும் இப்பொழுது சாயமாக 
பயன்படுத்தப் படவில்லை , 


142 


கரிம வேதியியல் 


அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்கள் , அமீன்கள் 
முதலியவை பிக்ரிக் அமிலத்துடன் FL 

சேர்மமாக 
பிக்ரேட்டைக் ((picrate ) கொடுக்கிறது . நாப்த்தலீன் 
பிக்ரேட்டின் உருகு நிலை 149 ° C ஆன்த்ரசீன் பிக்ரேட்டின் 
உருகு நிலை 158 ° C . 


நைட்ரோ குளோரோ பார்ம் ( CCI , N , ) 

இதன் மற்றொரு பெயர் குளோரோ பிக்ரின் ( chloropicrin ) . 
கண்ணையும் , மூக்கையும் பாதிக்கும் தன்மையது . இது ஒரு 
பூச்சி நாசினி. முதல் உலகயுத்தத்தில் விஷவாயுவாக பயன் 
படுத்தினர் . பத்து லட்சம் மடங்கு காற்றில் ஒரு மடங்கு இருந் 
தாலும் கண்ணீரிலிருந்து நீர் சொட்டும் படி செய்ய போது 
மானது . குளோரோஃபார்ம் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் 
வினை புரிந்து குளோரோ பிக்ரினைத் தரும் . நைட்ரோ மீத்தேனை 
HCIO உடனும் CaCO3 உடனும் வினை புரிய விட்டால் 
குளோரோபிக்ரின் கிடைக்கிறது . சோடியம் பிக்ரேட்டை விட 
பொட்டாசியம் பிக்ரேட்டு குறைந்த கரை திறனையுடையதா 
கையால் பொட்டாசியத்தை சோடியமிருக்கும் 
கண்டுபிடிக்க பிக்ரிக் அமிலம் பயன்படுகிறது . 


பொழுது 


(iii ) அமீனோ ஃபீனால்கள் 

அந்தந்த நைட்ரோ ஃபீனாலை ஒடுக்கி அமீனோ ஃபீனாலைப் 
பெறலாம் , m- அமீனோ ஃபீனால் மாத்திரம் ரிசார்சினாலையும் 
அமோனியாவையும் சின்க்குளோரைடு முன்னிலையில் சூடுபடுத் 
தினால் கிடைக்கிறது . 


. 


1 


Ince2 


OH 


OH 

+ NH3 


OH 
ரிசார்சினால் 


NH2 
- அமினோஃபீனால் 
( உருகுநிலை 12300 


N- ஃ.பீனைல் ஹைட்ராக்சில் அமீன் அமிலத்தின் முன்னிலையில் 
அமைப்பு மாற்றத்தால் P. அமீனோஃபீனாலைக் கொடுக்கிறது . 


O 


அமிலம் 
NHOH 
-ஃபிஜனல் ஹைட்ராக்சில் 

அமீன் 


H 

NH2 
p- அமினோஃபீனால் 


ஃபினால்கள் 


143 


அமினோஃபீனால் அமிலத்தன்மையுமுடையது . காரத்தன் 
மையுமுடையது . ஆகையால் காரத்திலும் கரையும் அமிலத் 
திலும் கரையும் . 0 - P- அமினோ ஃபீனால்கள் நல்ல ஒடுக்கும் 
கரணிகள் . ஒளிப்படத்தை விளக்க பயன்படுத்துகிறார்கள் . 


அனிசிடீன் , ஃபெனிட்டிடின் முதலியவை P- அமினோ 
ஃபீனாலின் ஈதர்களாகும் . மெத்தாக்சி , எத்தாக்சி தொகுதிகள் 
எலெக்ட்ரான் வழங்கிகளாகவிருப்பதால் இச்சேர்மங்கள் அதிக 
காரத்தன்மையுடையவை . சுலபமாக ஆக்சிஜனேற்றம் அடை 


கின்றன . 


-NH , CHO 

C2H5C - NH, 


* 


CHO 
3 . 
ந - அனிசிடீன் 


p- ஃபெனிட்டிடின் 


..பென்ன 


அசெட்டைல் P- . பெனிட்டிடினின் பெயர் 
சட்டின் ஆகும் . டல்க்கின் ( Dulcin ) என்ற P- பெனிட்டிடல் 
யூரியா கரும்பு சர்க்கரையை விட 200 மடங்கு 

200 மடங்கு இனிப்புத் 
தன்மையை உடையது . 

P- பெனிட்டிட்னை யூரியாவுடன் 


. 


NH CO NHA. 


C2HO - 

டல்க்கின் 


410 


பப்பட்ட 


சேர்த்து காய்ச்சினால் இந்த சேர்மம் கிடைக்கிறது . 
(( iv ) ... பீனால் சல்..பானிக் அமிலங்கள் 

ஃபீனாலை அடர் கந்தக அமிலத்துடன் வினைபுரிவித்தால் 
0.ஃபீனால் 

சல்ஃபானிக் அமிலமும் P- ..பீனால் சல் பாணிக் 
அமிலம் கிடைக்கின்றன . சாதாரண வெப்ப நிலையில் 

சேர் 
மமும் 110 ° CS P- சேர்மமும் கிடைக்கின்றன . 0 - சேர்மத்தை 
சூடுபடுத்தினால் P- சோமம் கிடைக்கிறது . 

பென்சீன் - ற - டை 
சல் , பானிக் அமிலத்தை 

பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுவுடன் சேர்த்து உருக்கினால் m . ஃபீனால் சல்ஃபானிக் 
அமிலம் கிடைக்கிறது . 


-- 


"க 


SosK 


OK 


KOH 


50 , 


SK 


144 


கரிம வேதியியல் 


ஹைட்ராக்சில் தொகுதிக்கு ஆர்த்தோ , பாரா இடங்களில் 
சல். பானிக் அமிலதொகுதியிருந்தால் அந்த தொகுதியை 
சுலபமாக ஹாலஜனால் பதிலீடு செய்யலாம் . நீர்க்கரைசலிலுள்ள 
ஹாலஜனுடன் கொதிக்க வைத்தால் போதுமானது . 


OH 


OH 
Br Br 


Br, | H , O 


1 


So.H 


Br 


..பீனாலின் பயன்கள் 

பூச்சி நாசினியாகவும் நச்சுக் கொல்லியாகவும் பயன்படுத் 
தலாம் . பேக்கலைட் , பிக்ரிக் அமிலம் , அமிடோஃபீனால்கள் , 
சாலிசிலிக் அமிலம் , ஃபினால் பத்தாலின் முதலியவை செய்ய 
ஃபீனால் பயன்படுகிறது . ஃபீனாலை ஹைட்ரஜனேற்றம் 
செய்தால் சைக்ளோ ஹெக்சனால் கிடைக்கிறது . 
நைட்ரோ செல்லுலோஸ் , ரப்பர் முதலியவைகளின் கரைப்பா 
னாகும் . சைக்ளோ ஹெக்சனாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
அடிப்பிக் அமிலம் கிடைக்கிறது . அடிப்பிக் அமிலம் நைலான் 
செய்ய பயன் படுகிறது . 

பென்ட்டா குளோரோ ஃபீனால் 
என்னும் சேர்மம் பீனாலை ஹாலஜன் ஏற்றம் செய்தால் கிடைக் 
கிறது . இது காளானை கொல்லும் தன்மையுடைய தாகையால் 
மரச்சாமான்களை பாதுகாக்க பயன்படுத்துகிறார்கள் . 


பீனாலை புரோமைடு - புரோமேட்டு கலவையுடன் ( KB1O3 
+ 5KBr ) வினை புரிவித்தால் 2 , 4,6 , -டிரை புரோமோஃபீனால் 
கிடைக்கிறது . 

எஞ்சிய கலவையை பொட்டாசியம் அயோ 
டைடு அமிலக் கலவையுடன் வினைபுரிவித்தால் அயோடின் 
வெளிவரும் . அயோடினை அள வறி தயோ சல். பேட்டு கரை 
சலுடன் தரம்பார்த்து * பீனாலின் அளவை அறியலாம் . 
புரோமைடு புரோமேட்டு கலவையின் அடர்வை முதலிலேயே 
கண்டறிய வேண்டும் . 


31-1 . . ( b ) கிரசால்கள் ( Cresols ) CHIC ,HOHI 

நிலக்கரி தாரை காய்ச்சி வடித்தால் ஆர்த்தோ , மெட்டா , 
பாரா கிரசால்கள் கிடைக்கின்றன . டொலுவிடீனை டையசோ 
வினைக்குட்படுத்தி கிரசாலைப் பெறலாம் . சோடியம் டொலுவீன் 
சல்.பானேட்டை காரத்துடன் , சேர்த்து உருக்கினால் கிரசால் 


ஃபினால்கள் 


145 


விளைகிறது . மூன்று கிரசால்களின் ( 0 -sm- , p- , ) கலவையை 
டிரைகிரசால் ( tricresol ) அல்லது கிரசலிக் அமிலம் ( cresylic acid ) 
என்பர் . 


H , O 
CHE.C , H , NH2 — > CH3C, H , N2CI 

-- CHCH OH 
டொலுவிடீன் டொலுவீன் 

கிரசால் 
டைய சோ 
உப்பு 


HCLL 


KOH 

→ CH , C , H , OK 


CH , C.H.OH 

கிரசால் 


CH3C.H SO3H 
டொலுவீன் 
சல்ஃபானிக் 
அமிலம் 


p- கிரசால் சிறு நீரில் புரதத்தின் சிதைவால் விளை கிறது . 


பண்புகள் 

0 - கிரசால் , m- கிரசால் , P- கிரசால் முதலியவைகளின் 
உருகு நிலை முறையே 31 ° C , 4 ° C . , 36 ° C . கொதி நிலை முறையே 
190 ° C , 202 ° C , 203 ° C . பின்னக் காய்ச்சி வடித்தல் முறையால் 
m - p- , ஐசோமர்களைப் பிரிக்க முடியாது . ஏனெனில் அவை 
களின் கொதி நிலை சற்றேறக் குறைய ஒன்றாகவேயிருக்கிறது . 
ஃபீனால் மணத்தைப் பெற்றவை . ஃபீனாலை விடச் சற்றுக் 
குறைந்த அமிலத் தன்மையை உடையவை . நீரில் ஃபீனாலைவிடக் 
குறைவாகக் கரைபவை . சோப் , பிசின் முதலியவை கலக்கப் 
பட்ட கிரசால்களின் கலவை பூச்சி நாசினியாக லைசால் ( lysol ) , 
ஃபினைல் ( Phenyle) என்ற பெயரில் பயன்படுகிறது . கிரசாலி 
லுள்ள அல்க்கைல் 

தொகுதி பூச்சிக் கொல்லிப் பண்பை 
அதிகரிக்கச் செய்கிறது . அல்க்கைல் தொகுதி நீண்டிருப்பின் 
பூச்சி நாசினிப் பண்பும் அதிகமாகவிருக்கும் . 1 - ஹெக்சைல் 
ஃபீனால் , ஃபீனாலை விட 500 மடங்கு அதிகச் சக்தி வாய்ந்தது . 

குரோமிக் அமிலம் கிரசாலை முழுவதுமாகச் சிதைக்கிறது . 
ஹைட்ராக்சில் தொகுதியை மெத்தில் ஏற்றம் செய்தோ , 
அல்லது அசெட்டைல் ஏற்றம் செய்தோ , காப்பாற்றி விட்டுப் 
பிறகு குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
மெத்தில் தொகுதி அமிலத் தொகுதியாக ஆக்சிஜனேற்றம் 
அடையும் . 


10 


146 


கரிம வேதியியல் 


CH3C.E.OH 
கிரசால் 


[ 0 ] 
CH , C.HOCH , ---- CH, O - C.H / COOH 
கிரசால் 

மெத்தாக்சி 
மெத்தில் 

பென்சாயிக் 
ஈதர் 

அமிலம் 


கிரசாலை சின்க் தூளுடன் சூடுபடுத்தினால் டொலுவீன் 


CH , C , H ,OH + Zn --- ZnO + CH3 C.H. 
கிரசால் 

டொலுவீன் 


விளையும் . ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் கிரசால்கள் 
நீல நிற கரைசல்களைக் கொடுக்கின்றன . கிரசால் - ஃபார்மால் 
டிஹைடு பலபடி செயற்கை அம்பராகப் ( Amber ) பயன்படுத்தப் 
படுகிறது . டைநைட்ரோ p- கிரசாலின் பொட்டாசியம் 
உப்புவே விக்டோரியா ஆரஞ்சு ( Victoria Orange ) என்ற 
சாயமாகும் . பாஸ்பரஸ் ஆக்சி குளோரைடுவும் கிரசாலும் 
சேர்ந்து டிரை கிரசைல் பாஸ்பேட்டு என்று பிளாஸ்டிக் குழை 
வுப் பொருளை ( Plasticizer ) கொடுக்கிறது . அதன் வாய்பாடு 
[ CH, CH , O ] 3 PO , ஆகும் . 


தைமாலும் கார்வக்ராலும் ( Thymol and Carvacrol ) 
இவை இரண்டும் சைமீனிலிருந்து 

கிடைக்கப் பெற்ற 
ஃபீனால் சேர்மங்கள் . ஃசைமீன் என்ற ஹைட்ரோ கார்பன் 
p- மெத்தில் ஐசோ புரொப்பைல் பென்சீன் ஆகும் . தைமாலும் 
கார்வக்ராலும் பூச்சி நாசினிகள் . இரண்டும் ஹைட்ராக்சி 
சைமீன்களே . 


CHS 


CH3 


CH3 

POH 


OH 


CH (CH3) 2 
சைமீன் 


CH (CH3 )2 


தைமால் 
(உருதநிலை 51.5 ம் ) 


CH (CH3 ) 2 
கார்வக்ரால் 
( கொதிநிலை 238° C) 


தைமால் ஓமத்திலிருந்து எடுக்கப்படும் எண்ணெயில் 
இருக்கிறது ( சுமார் 40 % ) . நிறமற்றது . ஃபெர்ரிக் குளோரைடு 
வுடன் நிறத்தைக் கொடுக்காது , P , 0 , உடன் சூடுபடுத்தினால் 
m- கிரசாலையும் புரொப்பிலீனையும் விளைவிக்கிறது . பற்பசை 


147 


ஃபினால்கள் 


யுடன் பயன்படுத்தப்படுகிறது . அதன் அயோடோ வழிப் 
பொருள் அரிஸ்ட்டால் ( Aristol ) ஆகும் . இதை அயோடோ 
ஃபார்முக்குப் பதிலாகப் பயன்படுத்தலாம் . இது ஒரு திண்மம் . 


கார்வக்ரால் என்பது தைமாலின் ஐசோமர் ஆகும் . சூடத் 
தையும் அயோடினையும் சேர்த்துக் காய்ச்சினால் கார்வக்ரால் 
விளை கிறது . ஃபெர்ரிக் குளோரைடுவின் ஆல்கஹால் கரைச 
லுடன் பச்சை நிறத்தைக் கொடுக்கிறது . P20 , உடன் காய்ச் 
சினால் 0 - கிரசாலையும் புரொப்பிலீனையும் தருகிறது . நச்சுக் 
கொல்லியாகப் பயன் படுகிறது . இது ஒரு நீர்மம் . 


33-2 , டை ஹைட்ரிக்ஃபீனால் 
மூன்று 

ஐசோமர்கள் உண்டு. 0- , m- , p- ஐசோமர்கள் 
முறையே கேட்டிக்கால் ( Catechol ), ரிசார்சினால் ( Resarcinol ), 
குயினால் ( Quinol ) ஆகும் . 


32-2 . ( a ) கேட்டிக்கால் C , H , ( OH ), 

கேட்டிக்காலின் மற்றொரு பெயர் பைரோ கேட்டிக்கால் 
( Pyrocatechol ) . 


தயாரிப்பு 

( i ) காட்டிக்கு மரத்தின் ( Acacia catechu ) பிசினை உலர்ந்த 
முறையில் காய்ச்சி வடித்தால் ( dry distillation ) கேட்டிக்கால் 
விளையும் . அனேக பிசின்கள் காரத்துடன் சேர்த்து உருக்கினால் 
கேட்டிக்காலைக் கொடுக்கிறது . 


( ii ) 0 - ஃபீனால் சல்ஃபானிக் அமிலத்தைப் பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவுடன் சேர்த்து உருக்கினால் கேட்டிக்கால் 
விளைகிறது . 


OH 


OH 
So , K 

+ KOH 


O * + K , 504 


பொட்டாசியம் 0 - சீனால் 

சல்ஃபானேட்டு 


கேட்டிக்கால் 


(iii ) சாலிசைல் ஆல்டிஹைடுவை காரஹைட்ரஜன் பர் 
ஆக்சைடுவுடன் 50 ° C 

வெப்ப நிலையில் சூடுபடுத்தி 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் கேட்டிக்கால் 70 % விளைச்சலில் 
விளைகிறது . 


148 


கரிம வேதியியல் 


OH 
SOH 


+ H202 


O 


+ HCOOH 


|CHO 


சாலிசைல் ஆல் 
டிஹைடு 


கேட்டிக்கால் 


( iv ) பீச் மரத் தாரிலிருந்து கிடைக்கப் பெறும் குயக்கால் 
( guaiacol), ஹைட்ரஜன் அயோடைடுவுடன் சேர்த்துச் சூடுபடுத் 
தினால் கேட்டிக்காலைக் கொடுக்கிறது . மெத்தில் தொகுதியைப் 
போக்க 48 % HBr 

அல்லது அலுமினியம் குளோரைடுவை 
210 ° C ல் பயன்படுத்தலாம் . 


OH 


( 


+ CHgI 


OH 

+ HI 
OCH3 
குயக்கால் 


OH 


கேட்டிக்கால் 


( v ) 0 குளோரோ ஃபீனாலை 20 % NaOH கரைசலுடன் 
காப்பர் சல்ஃபேட்டு முன்னிலையில் 190 ° C க்குச் சூடுபடுத்தினால் 
கேட்டிக்கால் விளைகிறது . 


OH 

+ NaOH 
cl 


OH 

ofte Nach 
OH 
கேட்டிக்கால் 


0 - குளோரோஃபீனால் 


| 


பண்புகள் 


கேட்டிக்கால் நிறமற்ற படிக திண்மம் . உருகு நிலை 104 ° C . 
நீரில் அதிகமாகக் கரையும் , சுலபமாகப் பதங்கமாகும் . காற்றில் 
கறுப்பாக மாறுகிறது . ஃபெர்ரிக்குளோரைடு கரைசலுடன் 
பச்சை நிறத்தைக் கொடுக்கிறது . சோடியம் பை கார்பனேட்டு 
கரைசலைச் சேர்த்தால் பச்சை நிறம் சிவப்பாக மாறும் . இது 
0- டை ஹைட்ரிக் ஃபீனாலின் பொது வினை . சில்வர் ஆக்சைடு 
வால் 

ஆக்சிஜனேற்றமடைந்து 0 - பென்சோ குயினோனைத் 
தருகிறது . சில்வர் நைட்ரேட்டுவின் அமோனியா கரைசலை 
ஒடுக்குகிறது . ஃபெஹ்லிங் கரைசலைச் சூடுபடுத்தினால் ஒடுக்கு 
கிறது . இவ்விரு வினைகளிலும் ஆல்டிஹைடு போல் நடந்து 


ஃபினால்கள் 


145 


கொள்ளுகிறது . அட்ரினலின் என்ற அல்க்கலாய்டுவைத் 
தொகுக்க கேட்டிக்காலைப் பயன்படுத்துகிறார்கள் . 


குயக்கால் ( Guaicol ) 

இதன் வேதிப் பெயர் மெத்தில் கேட்டிக்கால் . இது ஒரு 
ஃபீனாலிக் ஈதர் . பீச் மரத் தாரிலிருந்து பின்னக் காய்ச்சி வடித் 
தல் முறையால் கிடைக்கப் பெறுகிறது . செயற்கை முறையில் 
0- நைட்ரோ ஃபீனாலிலிருந்து கீழ்க்கண்டவாறு கிடைக்கப் பெறு 


கிறது . 


FOH CHE 


OCHE 


( H } 


G 


OCHS 


டையசோ 
ஆக்குதல் 
வெப்பம் 


OCHI 
LOH 


NaoH 


NO2 


-NH₂ 


-NO2 


குயக்கால் 


பண்பும் பயனும் 

திடப்பொருள் . நறுமணமுள்ளது . உருகுநிலை 32 ° G . 
கொதி நிலை 205 ° C . ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் 
பச்சை நிறத்தைக் கொடுக்கிறது . ஹைட்ரோ அயோடிக் 
அமிலத்துடன் சேர்த்துச் சூடுபடுத்தினால் கேட்டிக்கால் 
விளைகிறது . 


OH 


OCH 

+ HT 
POH 
தயக்கால் 


+ CH31 


OH 
கேட்டிக்கால் 


வானில்லின் தயாரிக்கக் குயக்கால் மூலப் பொருளாகப் 
பயன்படுகிறது . அதன் கார்பனேட்டும் சல்ஃபேட்டும் மருந் 
தாகப் பயன்படுகின்றன . முக்கியமாக அதனுடைய கார்ப 
னேட்டு சிறுகுடலிலுள்ள நச்சுகளைக் கொல்லும் மருந்தாகப் 
பயன்படுகிறது . 


33-2 . ( b ) ரெசார்சினால் ( Resorcinal ) 

இதன் வேதிப்பெயர் -டை ஹைட்ராக்சி பென்சீன் . 


பென்சீன்- m- டை சல்ஃபானிக் அமிலத்தை NaOH உடன் 
270 ° C- ல் எட்டு மணி நேரம் காய்ச்சினால் ரெசார்சினாலின் 


150 


கரிம வேதியியல் 


சோடியம் உப்புக் கிடைக்கிறது . இதை அமிலத்துடன் வினை 
புரிவித்தால் ரெசார்சினால் கிடைக்கிறது . 


SoaH 


Naoh 


ONA 


H2504 


OH 


- 


SogH 


பென்சீன் - m- டை 
சல்ஃபானிக் அமிலம் 


ONa . 
பரசாரசீனாவின் 
சோடியம் உப்பட்ட 


OH 
ரெசார்சிறல் 


பென்சீன் 0 - டைசல்ஃபானிக் அமிலத்தையும் , பென்சீன் 
P- டை சல்ஃபானிக் அமிலத்தையும் இதே வினைக்குட் படுத்தினால் 
ரெசார்சினாலே கிடைக்கிறது . உருகும் உயர் வெப்ப நிலையில் 
ஹைட்ராக்சில் தொகுதி இடம் மாறுவதால் இம்மா திரி விளை 
பொருள் கிடைக்கிறது . 


பண்புகள் 

நிறமற்ற ஊசிகளாகப் படிகிறது . உருகு நிலை 110 ° C . நீர் , 
ஆல்கஹால் , ஈதர் முதலிய கரைப்பான்களில் கரையும் . ஃபெர் 
ரிக் குளோரைடுக் கரைசலுடன் ஊதா நிறத்தைக் கொடுக்கிறது . 
சில்வர் நைட்ரேட்டுக் கரைசலின் அமோனியா கரைசலும் , 
ஃபெஹ்லிங் கரைசலும் ரெசார்சினாலால் ஒடுக்கப்படுகிறது . 


CH : 


1OH 


O 


CH 


20 


மா 


-OH 
ஈஜல் வடிவம் 


CH2 


CH 2, 


C 


கீட்டோ வடிவம் 


ரெசார்சினால் கீட்டோ - ஈனால் இயங்கு சம நிலையில் இருப்ப 
தாகக் கொள்ளப்படுகிறது . ஹைட்ராக்சி வடிவத்திற்கு ஒப்ப 
டை அசெட்டேட்டுவையும் , டை எத்தில் ஈதரையும் கொடுக் 
கிறது . கீட்டோ வடிவத்திற்கு ஒப்ப பை.சல்ஃபைட்டு கூட்டுப் 
பொருளையும் , ஹைட்ராக்சில் அமீனுடன் வினை புரிந்து டை 
ஆக்சைமுவையும் தருகிறது . 


பொட்டாசியம் பை கார்பனேட்டுக் கரைசலுடன் சூடுபடுத் 
தினால் 2 , 4 - டை ஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலத்தின் பொட் 


ஃபினால்கள் 


151 


டாசியம் உப்புக் கிடைக்கிறது . [ C , B ,( OH )2COOK ] . புரோமின் 
நீருடன் வினை புரிந்து டிரை புரோமோ ரிசார் சினால் விளைகிறது . 
[ C.HBr , ( OH ),] இந்த புரோமோ சேர்மத்தின் உருகு நிலை 
112 ° C . 


ஃபுளோரசின் வினை 

ரெசார்சினாலையும் தாலிக் நீரிலியையும் சேர்த்து உருக்கினால் 
ஃபுளோரசின் விளைகிறது . இதை அதிக அளவு நீர்த்த காரக் 
கரைசலுடன் கலந்தால் பச்சை நிற ஃபுளோரசின் நிறம் 
கிடைக்கும் . இச்சோதனையை ரெசார்சினாலைக் கண்டுபிடிக்க 
வும் , தாலிக் அமிலத்தையும் , அதைப்போன்ற அமைப்பை 
யுடைய அமிலத்தையும் கண்டுபிடிக்கவும் பயன்படுத்தலாம் . 


OH 


Co O +2 


OH 


OH 


தாலிக்நீரிலி 


OH 
ரெசார்சீறால் 


ஃபுளோரசின் 
(FLUORESCE 


பயன்கள் 


எக்ஸிமா என்ற சரும நோயைப் போக்க மருந்தாகப் பயன் 
படுகிறது . ஆசோசாயத்தையும் , ஃபுளோரசின் , இயோசின் 
என்ற சாயங்களையும் செய்யப் பயன்படுகிறது . 


33-2 . ( c ) குயினால் ( Quinol ) 

( i ) குயினால் என்பது P- டை ஹைட்ராக்சி பென்சீன் 
அல்லது ஹைட்ரோ குயினோன் ஆகும் . பேரிக்காய் இலையில் 
அர்புட்டின் என்ற குளுக்கோசைடு இருக்கிறது . அர்புட்டினை 
அமில நீராற்பகுப்புக்கு உட்படுத்தினால் குயினால் கிடைக்கிறது . 

( ii ) அனிலினைக் குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் P- பென்சோ நயினோன் கிடைக்கிறது . இதை 
சல்ஃபூரஸ் அமிலத்தால் ஒடுக்கி ஈதரால் சாறு இறக்கினால் 
குயினால் கிடைக்கிறது , 


* 


OH 


+ S02 + 2H20 


OH 
குயினால் 


ந - பென்சோ 
குயினோன் 


152 


கரிம வேதியியல் 


கலவையை 


( iii ) அசெட்டிலீன் , கார்பன்மானாக்சைடு 
கோபால்ட் கார்போனைல் வினைவேக மாற்றியின் மேல் செலுத் 
தினால் குயினால் கிடைக்கிறது . 


OH 


2CH = CH + 3Co + H2O 


+ C02 


OH 
குயினால் 


பண்புகள் 

நிறமற்ற படிக திண்மம் . உருகு நிலை 169 C. பென் சீனில் 
மிக மிகச் சொற்பமாகக் கரையும் . நீர் , ஈதர் , எத்தனால் முதலிய 
கரைப்பான்களில் சுலபமாகக் கரையும் . காரக்கரைசல் காற்றால் 
ஆக்சிஜனேற்றமடைந்து கறுப்பு நிறமாக மாறிவிடுகிறது . வீரிய 
ஆக்சிஜன் ஒடுக்கி , ஒளிப்பட துலக்கி . குயினாலைச் சாதாரண 
வெப்ப நிலையில் ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பகுதி ஆக்சிஜனேற்றமடைந்து பச்சை 
நிறப்படிகக் கூட்டுச் சேர்மமான குயின்ஹைட்ரோன் ( quin 
hydrone) சேர்மத்தைக் கொடுக்கிறது . குயினால் ஓர் ஆக்சிஜனேற் 
றத்தை எதிர்க்கும் ( antioxidant ) கரணியாகும் . ரெசார்சினாலைப் 
போன்று கீட்டோ -ஈனால் இயங்கு சமநிலையைக் கொடுக்கிறது . 


குயினாலை : பெர்ரிக் குளோரைடுக் கரைசலுடன் சேர்த்ததும் 
நிலையற்ற நீல நிறத்தைக் கொடுக்கிறது . சூடுபடுத்தியதும் 
குயினோனாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . நச்சுக் கொல்லியாகப் 
பயன்படுகிறது . 


33-3 டிரை ஹைட்ரிக்ஃபீனால் 

பைரோ கலால் , ஃபுளோரோ குளூசினால் , ஹைட்ராக்சிகுயி 
னால் என்ற மூன்றும் டிரை நைட்ரிக் ஃபீனால்களாகும் . 


33-3 ( a ) பைரோ கலால் ( Pyrogallol ) 

பைரோ கால்லிக் அமிலம் என்றும் கூறலாம் . கால்கொட்டை 
யில் ( gall nut ) திண்ம அமிலமான காலிக் அமிலம் ( gallic acid ) 
இருக்கிறது . இதைச் சூடுபடுத்தினால் பைரோகலால் விளை 
கிறது . 


ஃபினால்கள் 


153 


பைரோகலாலின் டை மெத்தில் வழிப்பொருள் பீச் மரத் 
தாரிலிருக்கிறது . நிறமற்ற படிக திண்மம் . உருகு நிலை 132 ° C 
நீரில் சுலபமாகக் கரையும் . ஈதரிலும் ஆல்கஹாலிலும் சுலப 


நீர் 4 


OH 

OH 
Hoocll OH 

காஷிக் அமிலம் 


O 


OH 
OH 

+ Co2 
OH 
பைரோகலால் 


மாகக் கரைவதில்லை . ஃபெர்ரிக் 

ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் 
சிவப்பு நிறத்தைக் கொடுக்கிறது . பைரோகலாலின் காரக்கரை 
சல் வளிமண்டலத்தின் ஆக்சிஜனைச் சுலபமாக எடுத்துக் 
கொண்டு கறுப்பு நிறமாக மாறுகிறது . வாயுப் பகுப்பு முறையில் 
ஆக்சிஜனை நிர்ணயிக்க பைரோகலால் 

பயன்படுகிறது . 
சில்வர் , தங்கம் , மெர்குரி உப்புக்கரைசல்களிலிருந்து பைரோ 
கலால் அந்தந்த உலோகத்தை வெளியேற்றுகிறது . 


பயன் 


ஒளிப் படத்தின் விளக்கியாகப் பயன்படுகிறது . மருந்து 
செய்யவும் , சாயம் செய்யவும் பயன் படுகிறது . 


33-3 . ( b ) ஃபுளோரோகுளுசினால் ( Phloroglucinol ) 

ஆப்பிள் மரப்பட்டையில் குளுக்கோசைடுவாகக் கிடைக் 
கிறது . குளுக்கோசைடுவின் பெயர் ஃபுளோரிசின் ( phlorizin ). 
ரெசார் சினாலை எடுத்துக் கொண்டு அதன் 6 மடங்கு எடை 
யுள்ள NaOH உடன் சேர்த்துச் சூடுபடுத்தி உருக்கினால் 
வளி மண்டலத்திலுள்ள ஆக்சிஜனை எடுத்துக் கொண்டு 
ஃபுளோரோ குளுசினாலைத் தருகிறது . 
( i ) C, H, ( OH ) , +0 -- C ,H3 ( OH ) 3 
ரெசார் 

ஃபுளோரோ 
சினால் 

குளுசினால் 
(ii ) டிரை நைட்ரோ டொலுவீனிலிருந்து தயாரிக்கலாம் , 
ரோமிக் அமிலத்தால் T.N.T. யை ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் டிரை நைட்ரோ பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . 
இதை இரும்பு ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவையால் 
ஒடுக்கினால் டிரை அமினோ பென்சீன் விளைகிறது . 

இதை 
நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் 108 ° C- ல் சூடுபடுத் 
தினால் ஃபுளோரோ குளுசினால் விளைகிறது . 


154 


கரிம வேதியியல் 





N02 ( 0) 


OH 


, 
Efw Hal 
109 ° 


OH 


TENT 


NOO 
டிரைநைட்ரோ 
பென்சாயிக் அமிலம் 


tiii ) அசெட்டோனும் , மலோனைல் குளோரைடுவும் கால்சி 
யம் கார்பனேட்டு முன்னிலையில் சுருக்க வினையில் ஈடுபட்டு 
ஃபுளோரோ குளூசினாலைத் தருகிறது . 
.cock 

pco - CH21 
HO OH 
+ CH.CO CHS 

co 
coel 

co - CH // 

OH 
ஃபுளோரோகுசினால் 


CH2 


* CH2 


- 


பண்புகள் 

உருகு நிலை 218 ° C . இரு மூலக்கூறு நீருடன் சேர்ந்து படிக 
மாகிறது . நீரில் அதிகமாகக் கரைகிறது . ஃபெர்ரிக் குளோரைடு 
கரைசலுடன் நீல ஊதா நிறத்தைக் கொடுக்கிறது . ஃபெஹ்லிங் 
கரைசலை ஒடுக்குகிறது . காரக்கரைசலில் ஆக்சிஜனை எடுத்துக் 
கொண்டு பழுப்பு நிறமாக மாறுகிறது . கீட்டோன் வினைகளை 
யும் ஈனால் வினைகளையும் ஒருங்கே கொடுப்பதால் கீட்டோ 
ஈனால் இயங்கு சம நிலை இருப்பதாகக் கருதப்படுகிறது . 

அசெட்டைல் குளோரைடுவுடன் டிரை அசெட்டைல் 
வழிப்பொருளையும் , டையசோ மீத்தேனுடன் டிரை மெத்தில் 
ஈதரையும் கொடுக்கிறது , இவ்விரு வினைகளும் ஹைட்ராக்சில் 
தொகுதிகளிருப்பதைக் காட்டுகின்றன . ஹைட்ராக்சில் அமீ 
னுடன் டிரை ஆக்சைமுவைத் தருகிறது . இது ஒரு கீட்டோ 
வினையாகும் . 

பென்டோசு சர்க்கரைகளுடன் ஃபுளோரோ குளூசினாலின் 
ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கரைசலைச் சேர்த்தால் இளஞ் 
சிவப்பு நிறம் உண்டாகிறது . லிக்னோ செல்லுலோசுகளான 
மரம் , சணல் முதலியவை இச்சோதனையைக் கொடுக்கின்றன ,. 
ஃபுளோரோ குளூசினால் ஒளிப்பட நகல் எடுக்கப் பயன் 
படுகிறது . 
ஹைட்ராக்சி குயினால் ( Hydroxy - quinol) 

உருகுநிலை 140 ° C . குயினாலைக் காற்றில் காரத்துடன் 
சேர்த்து உருக்கினால் ஹைட்ராக்சி குயினால் கிடைக்கிறது . 

p- பென்சோ குயினோனை அசெட்டிக் நீரிலியுடன் அடர் 
சல்ஃபூரிக் அமிலத்தின் முன்னிலையில் சூடுபடுத்தினால் ஹைட் 
ராக்சி குயினாலின் டிரை அசெட்டேட்டு கிடைக்கிறது . 

இதை 
நீராற் பகுத்தால் ஹைட்ராக்சி குயினால் விளைகிறது . 


-- 


ஃபினால்கள் 

155 
O.COCHI 

10.COCH 3 

H ; S04 
+2 ( CH3COO 

+ CHgCOOH 
O.COCH : 

H , O 
P-பென்சோகுமினேன் 

OH 
OH 
ஹைட்ராக்சி 

குயினால் 

OH 
நீரில் மிக 

எளிதில் கரையும் . வீரிய ஆக்சிஜன் ஒடுக்கி 
யாகும் . ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் பச்சைப் பழுப்பு 
நிறத்தைக் கொடுக்கிறது . 
33-4 . ஃபீனாலுக்கும் ஆல்கஹாலுக்குமுள்ள வேறுபாடுகள் 
( i ) ஃபீனாலின் மணம் நெடியேறும் தன்மையது . 

ஆல்க 
ஹாலின் மணம் விரும்பத்தக்கது . 

(ii) ஃபீனால் அமிலத்தன்மையுடையது . ஆல்கஹால் நடு 
நிலையுடையது . 

(iii) டைய சோ சாயங்களை ஃபீனால்கள் கொடுக்கின்றன . 
ஆல்கஹால் கொடுப்பதில்லை . 

( iv ) ஃபீனால்களின் பென்சீன் வளையத்தில் பதிலீட்டு வினை 
யுண்டு . அலிஃபாட்டிக் ஆல்கஹால்களில் இது முடியாது . 
( v ) ஃபெர்ரிக் 

கு ளோரைடு கரைசல் ஃபீனால்களுடன் 
ஊதா , சிவப்பு நிறங்களைக் கொடுக்கிறது . ஆல்கஹாலுடன் 
கொடுப்பதில்லை . 
( vi ) பாஸ்பரஸ் டிரை கு 

ளோரைடு ஃபீனாலுடன் டிரை 
அரைல் பாஸ்பேட்டுகளைக் கொடுக்கிறது . ஆல்கஹாலுடன் 
கொடுப்பதில்லை . 

வினாக்கள் 
1. பென்சீன் வளையத்தில் ஹைட்ராக்சில் தொகுதியைப் 
புகுத்துவது எப்படி ? 

2. ஃபீனாலுக்கும் , அலிஃபாட்டிக் ஆல்கஹாலுக்குமுள்ள 
வேறுபாடுகள் யாவை ? 

3. குறிப்பு வரைக : 

( a ) ஃபெனிட்டோல் , ( b ) கேட்டிக்கால் , ( c ) பிக்ரிக் அமிலம் , 
( d ) ஃபுளோரோ குளூசினால் , ( e ) குயக்கால் . 

4. நைட்ரோ ஃபீனாலையும் , அமீனோ ஃபீனாலையும் பற்றி 
அறிந்தவற்றை எழுதுக . 

5. ஃபீனாலைத் தயாரிப்பது எப்படி ? அதன் வினைகள் 
யாவை ? 


அல்லது -ஃபினைல் எத்தில் ஆல்கஹால் ( -Phenyl ethyl alcs 
34. அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் , 
ஆல்டிஹைடுகள் , கீட்டோன்கள் , 

குயினோன்கள் 
( Aromatic Alcohols , Aldehydes , Ketones 

and Quinones ) 
34-1 . அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் 

அரோமேட்டிக் சேர்மத்திலுள்ள பக்கத்தொடரில் ஹைட் 
ராக்சி தொகுதியிருப்பின் அச்சேர்மத்தை அரோமேட்டிக் 
ஆல்கஹால் என்று அழைப்பது வழக்கம் . இவைகளை அலி 
ஃபாட்டிக் ஆல்கஹால்களைப் போல் ஓரிணை , ஈரிணை , மூவிணை 
ஆல்கஹால்களெனப் பிரிக்கலாம் . இவைகளின் பண்புகள் அலி 
ஃபாட்டிக் சேர்மங்களை ஒத்திருக்கின்றன . வளையச் சேர்மமாத 
லால் அரோமேட்டிக் இயல்புகளும் உண்டு . இவைகளில் முக் 
கியமானவை ( a ) பென்சைல் ஆல்கஹால் ( Benzyl alcohol ) , 
( b ) சாலிசைல் ஆல்கஹால் ( Salicyl alcohol ) அல்லது சாலிஜ 
soficir ( Saligenin ), ( c ) Qu # 60 arfu960 ( Benzyl carbinol) 
அல்லது -ேஃபினைல் எத்தில் ஆல்கஹால் ( B. Phenyl ethyl 
alcohol ), ( d ) சின்னமைல் ஆல்கஹால் ( Cinnamyl alcohol ) , 
( e ) மெத்தில் ஃபினைல் கார்பினால் ( Methyl phenyl carbinol ) 


hol ) , ( ) டை ஃபினைல் கார்பினால் (Diphenyl carbinol ) அல்லது 
பென்ஸ்ஹைட்ரால் ( benzhydrol }, ( g ) டிரை ஃபினைல் கார்பி 
னால் ( Triphenyl carbinol ) . 


34-1 . ( a ) பென்சைல் ஆல்கஹால் , C , H , CHAOH 

டொலு , பெரு போன்ற மரங்களின் மரப் பிசின்களிலும் , 
மல்லிகைப் பூ எண்ணெயிலும் ( Jasmine oil ) பென்சாயிக் அமில 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


157 


விளைந்த 


எஸ்ட்டராகவும் , சின்னமிக் அமில எஸ்ட்டராகவும் கிடைக் 
கிறது . 
தயாரிப்பு 

( i) பென்சால்டிஹைடுவிலிருந்து : 20 க . செ . மீ . நீரில் 25 கி . 
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவை கரைத்துக் கொண்டு அக் 
கரைசலுடன் 25 கி . பென் சால்டிஹைடுவைச் சேர்த்து நன்றாகத் 
தக்கையால் மூடப்பட்ட கனக்கண்ணாடியாலான புட்டியில் 
எடுத்துக் கொண்டு குலுக்க வேண்டும் . நிலையான பால்மம் 
கிடைக்கும் வரை குலுக்க வேண்டும் . ஒரு நாள் அப்படியே 
வைத்துவிடவேண்டும் . பிறகு 100 க.செ.மீ. நீரை அத்துடன் 
கலந்தால் , 

பொட்டாசியம் பென்சோவேட் , 
CH , COOK நீரில் கரையும் . ஈதரால் சாறு இறக்கினால் பென் 
சைல் ஆல்கஹாலும் மாறாத பென் சால்டிஹைடுவும் ஈதரில் 
கரையும் . ஈதர் கரைசலுடன் சோடியம் பைசல்ஃபைட்டுவின் 
அடர் கரைசலைக் குலுக்கினால் ஆல்டிஹைடு நீக்கப்பட்டு ஈதரில் 
பென்சைல் ஆல்கஹால் மாத்திரமே கரைந்திருக்கும் . 

ஈதர் 
கரைசலைக் காய்ச்சி வடித்து ஈதரை நீக்கி பென்சைல் ஆல்க 
ஹால் பெறப்படுகிறது . 

@ 61 or 60W 668 softer Grahaor ( Cannizaro s reaction ) 
என அழைப்பர் . இரண்டு பென் சால்டிஹைடு மூலக்கூறுகள் 
இருபடியாகி பென்சைல் பென்சோவேட்டைத் தருவதாகவும் , 
அந்த எஸ்ட்டரே நீராற் பகுப்புக்குட்பட்டு பென்சைல் ஆல்க 
ஹாலையும் பென்சாயிக் அமில உப்புவையும் தருவதாகவும் 
கருதப்படுகிறது . 

CH, CHO + CHCHO .--- C , H , COOCH ,CH , 
பென்சால் 

பென்சைல் பென் 
டிஹைடு 

சோவே 
C.H , COOCH , C , H , + KOH -- + C , H , COOK + C , H , CA , OR 

பொட்டா பென்சைல் 

சியம் ஆல்கஹால் 
பென் சேர 

வேட் 
( ஆ ) பென்சால்டிஹைடுவை சோடியம் ரசக் கலவையும் 
நீரும் கலந்த கலவையால் ஒடுக்கினால் பென்சைல் ஆல்கஹால் 
கிடைக்கிறது . 

CH , CHO + 2H - > C , H , CH , OH 
பென்சால் 

பென்சைல் 
டிஹைடு 

ஆல்கஹால் 


158 


கரிம வேதியியல் 


(ii ) பென்சைல் அமீனிலிருந்து : பென்சைல் அமீனை நைட் 
ரஸ் அமிலத்துடன் வினை புரியச் செய்தால் ஆல்கஹால் 
விளைகிறது . 

C.H.CH NH2 + HNO , CH.CH2OE --- N , + H.0 
பென்சைல் 

பென்சைல் 
ஆல்கஹால் 


- 


அமீன் 


( iii ) பென்சைல் குளோரைடுவிலிருந்து : 

வணிக 
முறை . பென்சைல் குளோரைடுவை சோடியம் ஹைட்ராக்சைடு 
கரைசலாலாவது சோடியம் கார்பனேட்டுக் கரைசலாலாவது 
நீராற் பகுத்தால் 70 % விளைச்சலில் பென்சைல் ஆல்கஹால் 
விளைகிறது . 

C , H , CH , Cl + H90 - C , H , CH , OH + HCI 
பென்சைல் 

பென்சைல் 
குளோரைடு 

ஆல்கஹால் 


பண்புகள் 

பென்சைல் ஆல்கஹால் ஒரு நிறமற்ற இனிய மணமுள்ள 
நீர்மம் . கொதி நிலை 206 ° C . நீரில் குறைந்த அளவில் கரையும் . 
ஆல்கஹால் ஈதர் போன்ற கரிமக் கரைப்பான்களில் சுலபமாகக் 
கரையும் . கிரசால்கள் பென்சைல் ஆல்கஹாலின் ஐ சோமர்கள் . 
காரத்துடன் உப்பைக் கொடுக்காததாலும் , ஃபெர்ரிக் குளோ 
ரைடு கரைசலுடன் நிறம் கொடுக்காததாலும் , ஃபீனாலின் 
பண்பைப் பெற்றதல்லவெனக் கருதப்படுகிறது . பென்சைல் 
ஆல்கஹாலும் அதன் எஸ்ட்டர்களும் வாசனைப் பொருளாகப் 
பயன்படுகின்றன . மயக்க மருந்தாகப் பயன்படுகிறது . நச்சுக் 
கொல்லியாதலால் சரும நோய் தடுப்புக்கான களிம்புகளில் 
பயன் படுகிறது . பிளாஸ்ட்டிக்குகளில் குழைவுத்தன்மை 
( plasticizer ) கொடுப்பியாகப் பயன்படுகிறது . 


வினைகள் 


( i) நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றமடைந்து ஆல் 
டிஹைடுவையும் , பின் அமிலத்தையும் கொடுக்கிறது . 


[ 01 


[ 0 ] 


C.H , CH , OH 
பென்சைல் 
ஆல்கஹால் 


CH , CHO 
பென்சால் 
டிஹைடு 


C.H.COOH 
பென்சாயிக் 
அமிலம் 


159 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


( ii ) சோடியம் அல்லது பொட்டாசியத்துடன் வினை புரிந்து 
பென்சாக்சைடுவைத் தருகிறது . 


2C , H , CH ,OH + 2K -- 2 C.H , CH , OK + E , 

பொட்டாசியம் 
பென்சாக் 
சைடு 


(iii ) பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடுவுடன் வினை புரித்து 
பென்சைல் குளோரைடுவைத் தருகிறது . ஹைட்ரஜன் புரோ 
மைடுவுடன் வினைப்பட்டு 

பென்சைல் புரோமைடுவைத் தருமே 
கிறது . அடர் ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் சாதாரண் , 
வெப்ப நிலையில் வினை புரிந்து பென்சைல் குளோரைடுவைத் 
தருகிறது . 


C , H , CH2OH + PCL, 


C , H , CH2Cl + POCl + HCI 


CH , CH ,OH + HBr 


C , H , CH , Br + H20 
பென்சைல் 
புரோமைடு 


C.8 , CH2OH + HCI 


C , H , CH , Cl + E , O 
பென்சைல் 
குளோரைடு 


( iv ) பென்சைல் ஆல்கஹாலை ஹைட்ரஜன் அயோடைடு 
வால் பாஸ்பரஸ் முன்னிலையில் ஒடுக்கினால் டொலு வீன் கிடைக் 
கிறது . இதே ஒடுக்கத்தை லித்தியம் , அலுமினியம் ஹைட்ரைடு 
வாலும் , சோடியம் ரசக்கலவையாலும் பெறலாம் . ஹைட்ரஜன் 
உதவியால் பல்லேடியம் வினை வேக மாற்றியின் முன்னிலையில் 
ஒடுக்கினாலும் டொலுவீன் கிடைக்கிறது . 


( v ) அமிலக் குளோரைடு அல்லது அமில நீரிலியுடன் 
வினை புரிந்து பென்சைல் எஸ்ட்டரைக் கொடுக்கிறது . 


- 


C ,H ,CH ,OH + CH.COGI 
பென்சைல் அசெட்டைல் 
ஆல்கஹால் ளோரைடு 


C , H , CH2O CO • CH3 + HS ] 

பென்சைல் 
அசெட்டேட்டு 


( vi ) பென்சீன் வளையத்தாலுண்டாகும் நைட்ரோ ஏற்றம் , 
சல்ஃபானேற்றம் முதலிய வினைகள் நடைபெறும் பொழுது 
பக்கத் தொடர் பாதிக்கப்படுகிறது . இதைத் தடுக்க பென் 
சைல் குளோரைடுவை இம்மாதிரி பதிலீட்டுக்கு முதலில் உட் 


160 


கரிம வேதியியல் 


படுத்திப் பிறகு அதை நீராற் பகுத்துப் பதிலீடு செய்யப்பட்ட 
பென்சைல் ஆல்கஹால் பெறப்படுகிறது . 


NO2 ) 


NO2 


CH ,cL 


CGHS CH ,c 


HNO : + H2504 

H2O 
* 

நீராற்பகுப்பு 
பென்சைல் குளோரைடு 

- நைட்ரோ 

CHzc 
பென்சைல் குளோரைடு 

p- நைட்ரோ பென்சைல் 
NO2 NOh. 

குளோரைடு 
CH2OH 

+ 


CH2OH 
-நைட்ரோ 
பென்சைல் ஆல்கஹால் P- நைட்ரோ 

பென்சைல் ஆல்கஹால் 


34-1 . ( 0 ) சாலிசைல் ஆல்கஹால் , C , H ,( OH ) CH2OH 

சாலிசைல் ஆல்கஹாலின் மற்றொரு பெயர் சாலிஜனின் . 
அதன் வேதிப் பெயர் 0 - ஹைட்ராக்சி பென்சைல் ஆல்கஹால் . 
வில்லோ மரத்தின் பட்டையிலும் பாப்லர் ( Poplar ) மொட்டுக 
ளிலும் சாலிசின் ( Salicin ) என்ற குளுக்கோசைடுவாகக் கிடைக் 
கிறது . இதில் ஃபினால் தொகுதியும் , ஆல்கஹால் தொகுதியும் 
இருக்கின்றன . சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கரை 
கிறது . ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் நீல நிறத்தைக் 
கொடுக்கிறது . இதன் அமைப்பு 


OH 


CH2OH 

சாலிசைல் ஆல்கஹால் , 
34-1. ( c ) பென்சைல் கார்பினால் ( C.S , CH ? CH ? OH ) 

வெள்ளை ரோஜாவின் அத்தரில் சுமார் 60 % வரை கிடைக் 
கிறது . பென்சைல் கார்பினாலை ஃபினைல் எத்தில் ஆல்கஹால் 
என்றும் கூறலாம் . 


(C , 


) 


தயாரிப்பு 

( i ) ஃபினைல் அசெட்டிக் எஸ்ட்டரை சோடியம்- எத்தில் 
ஆல்கஹால் கலவையால் ஒடுக்கினால் பென்சைல் கார்பினால் 
கிடைக்கிறது . 


161 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


[ H ] 
C.E. • CHz COO C , H ; -- C , H , . CHz • EH2OH + C , H ,OH 
எத்தில்ஃபினைல் Na + alcohol - ஃபினைல் எத் 

எத்தில் 
அசெட்டேட் 

தில் ஆல்கஹால் 


ஆல்க 
ஹால் 


. 


எஸ்ட்டரை ஆல்கஹாலாக ஒடுக்கும் வினைக்குபௌவால்ட் 
பிளான்க் வினை ( Bouveault Blanc reaction ) 

( ii ) எத்திலீன் ஆக்சைடுவை ஃபினைல் மெக்னீசியம் 
புரோமைடுவுடன் உலர்ந்த ஈதரில் வினைபுரியச் செய்தால் 
பென்சைல் கார்பினால் கிடைக்கும் . 

H2O 
C6H5 Mg Br + CH2 CH2 > CH, CH2 CHz OMgBr 
ஃனைல் மெக்னீசியம் 
புரோமைடு எத்திலீன் 

C6H5.CH : CH2OH 
ஆக்சைடு 

B- ஃமிகனல் எத்தில் ஆல்கஹால் 
பண்புகள் : 

நிறமற்ற நீர்மம் . கொதிநிலை 220 ° C . பென்சைல் கார்பினாலை 
சோடியம் ஹைட்ராக்சைடுவுடன் சூடுபடுத்தினால் நீரகற்றப் 
பட்டு ஸ்டைரீன் விளைகிறது . 

-H , 0 
CH ,CHz • CH , OH 

CH , • CH = CH2 
ஃபினைல்கார்பினால் 

ஸ்டைரீன் 
34-1 ( d ) சின்ன மைல் ஆல்கஹால் C.H , CH = CH . CH2OH 
இதை 7 - ஃபினைல் அல்லைல் ஆல்கஹால் எனவும் அழைக்கலாம் 


தயாரிப்பு 

(i) ஸ்டோராக்சு ( storax ) என்ற மரப்பிசினில் ஸ்டைராசின் 
(styracin ) என்ற எஸ்ட்டர் கிடைக்கிறது . ஸ்டைராசின் என்பது 
சின்னமைல் சின்ன மேட்டுவாகும் . இதை நீராற் பகுத்தால் 
சின்னமைல் ஆல்கஹால் கிடைக்கிறது . 

(ii ) சின்னமால்டிஹைடுவை ( cinnamaldehyde) , அலிமினியம் 
ஐசோபுரொப்பாக்சைடு ( aluminium isopropoxide ) அல்லது 
அலுமினியம் ஹைட்ரைடுவால் ஒடிக்கினால் சின்னமைல் ஆல்க 
ஹால் கிடைக்கிறது . இவ்வொடுக்க வினைகளில் இரட்டைப் 
பிணைப்பு பாதிக்கப்படுவதில்லை . 

[ A ] 
CH , CH CH CHO -- C , H , CH = CH • CH , OH 
சின்னமால்டிஹைடு 

சின்னமைல் ஆல்கஹால் 


11 


- 


162 


* 


3 


பண்புகள் 

சின்னமைல்ஆல்கஹால்ஒருபடிக்திண்மம்.உருகுநிலை33°C.நீராம்பலின்மணத்தை யுடையதுஆல்கஹாலின்இயல்பையும்அடைபடாதசேர்மத்தின்இயல்பையும்ஒருங்கேஉடையது. சின்னமைல்புரோமைடுஎன்றசேர்மம்கிரிக்னார்டுவினைபொருளுடன்வினைபுரிந்து1,1-இருபதிலீட்டு புரொப்பீன்விளைபொருளையும்,1,3-இருபதிலீட்டுபுரொப்பீன்விளைபொருளையும்கொடுக்கிறது. 

CH, CH=CH CHzBr+R-Mg-Br -CH;•CH=CH•CH,R சின்னமைல்புரோமைடு-கிரிக்னார்டு 

12) வினைபொருள்+C,H,-CHR--CH=CH, 

1 34-1(e)மெத்தில்ஃபினைல்கார்பினால்CH;.CHOHCH; 

மெத்தில்ஃபினைல்கார்பினாலை-ஃபினைல்எத்தில்ஆல்கஹால்என்றும்அழைக்கலாம். ஓர்ஈரிணைஆல்கஹால். 

(i)அசெட்டோஃபினோன்என்றகீட்டோனைசோடியம்-எத்தில்ஆல்கஹால் ஒடுக்கினால்மெத்தில்ஃபினைல்கார்பினால்விளைகிறது. 

[H] CH,COCH3 

C.8; CHOHI CH, அசெட்டோஃபினோன் 

மெத்தில்ஃபினைல்கார்பினால் (ii)பென்சால்டிஹைடுவைகிரிக்னார்டுவினைபொருளுடன்வினைபுரியச்செய்துகிடைத்தவிளை பொருளைநீராற்பகுத்துமெத்தில்ஃபினைல்கார்பினாலைப்பெறலாம். 

H 
, 
O C4H,CHO+CHMEI----+C,H,CHCH; 

C,H,CHOHCHI 
பென்சால்டிஹைமெக்னீ 

| 

மெத்தில்ஃபினைல் 
சியம் 
மெத்தில் 

OMGI 

கார்பினால் அயோடைடு 


கரிம வேதியியல் 


163 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


34-1 ( f ) டைஃபினைல் கார் பினால் C , H , CHOH C , H , 

இதன் வேறு பெயர் பென்ஸ்ஹைட்ரால் ( berzhydrol) . 
பென்சோஃபினோனை , C.H.COC , H ;, ஒடுக்கினால் இச்சேர்மம் 
கிடைக்கப்பெறுகிறது . இச்சேர்மத்தை ஒடுக்கினால் 

டை . 
ஃபினைல் மீதேன் C , H , CH , C , H , கிடைக்கிறது . 

பென் சால்டிஹைடுவை ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு 
வுடன் வினைபுரியச் செய்தும் இச்சேர்மத்தை பெறலாம் . 
CH , CHO + C, H , MgBr - > C6H , CH : C.H , C , H , CHOHC , H , 
பென்சால் ஃபினைல் 

டைஃபினைல் 
டிஹைடு மெக்னீசியம் OMgBr 

கார்பினால் 
புரோமைடு 
டைஃபினைல் கார்பினால் , ஹைட்ரஜன் குளோரைடுவுடன் வினை 
புரிந்து டைஃபினைல் குளோரோ மீத்தேனைக் கொடுக்கிறது . 
C.H , CEOH C , H , + HC ] 

C , H ,CHCL CE , + H , O 
டைஃபினைல் 

டைஃபினைல் 
கார்பினால் 

குளோரோமீத்தேன் 


34-1 ( g ) டிரைஃபினைல் கார்பினால் ( C.H .) , C - OH 

டிரைஃபினைல் கார்பினால் ஒரு கிளர்வுற்ற சேர்மமாகும் . 
அமில நீராற்பகுப்பினால் கார்பன் - ஆக்சிஜன் பிணைப்பு சுலபமாக 
அறுபடுகிறது . 


தயாரிப்பு 
(i)) கார்பன் டெட்ராகுளோரைடு , பென்சீனின் 

பென்சீனின் மூன்று 
மூலக்கூறுகளுடன் , ஃபிரைடல் கிராப்ட்ஸ் வினைக்குட்பட்டு 
டிரைஃபினைல் மெத்தில் குளோரைடுவைத்தருகிறது . இதை 
நீராற்பகுத்தால் டிரைஃபினைல் கார்பினால் விளைகிறது . 
( C.H ) CCl + H20 

( C.Hz) C - OH + HCI 
டிரைஃபினைல் 

டிரைஃபினைல் 
மெத்தில் குளோ 

கார்பினால் 
ரைடு 


( ii ) ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடுவை 

பென்சோ 
ஃபினோனுடன் வினை புரியச் செய்தால் டிரை ஃபினைல் கார்பினால் 
கிடைக்கிறது . 

H , 0 
C.H ,COC , H , + C , H , MgBr- ( C.E .} }COMgBr -- { C , H ,IsC - OH 
பென் சோ 

டிரை : பினைல் 
ஃபினோன் 

கார்பனைல் 


பாக 


கரிம வேதியியல் 


164 


பண்புகள் 

அமில நீராற் பகுப்பால் டிரைஃபினைல் கார்பினாலின் ஹைட் 
ராக்சி தொகுதி நீக்கப்பட்டு டிரைஃபினைல் மெத்தில் அயனி 
உண்டாகிறது . இது நேர்மின் சுமையையுடையது . மெத்தில் 
தொகுதியின் கார்பன் மேலுள்ள நேர்மின் சுமை மூன்று பென் 
சீன் வளையத்தின் ஒவ்வொரு ஆர்த்தோ- , பாரா- , இடத்திற்கும் 
தள்ளப்படுகிறது . இவ்வமைப்புகளின் உடன் இசைவே டிரை 
ஃபினைல் மெத்தில் கார்போனியம் அயனியின் அமைப்பாகும் . 


R - C - R 


R - C - R 


அயனியின் இனக்கலப்பு . 


-டிரைஃபினைல் கார்போனியம் 
R என்பது C , H , ஆகும் . 


டிரைஃபினைல் கார்பினாலை ஹைட்ரஜன் குளோரைடுவுடன் 
வினைபுரியச் செய்தால் டிரைஃபினைல் மெத்தில் குளோரைடு 
கிடைக்கிறது . டிரைஃபினைல் மெத்தில் குளோரைடுவை நீர்ம 
சல்ஃபர் டை ஆக்சைடுவில் கரைத்தால் மின் கடத்தும் கரை 
சல் கிடைக்கிறது . 

டிரை ஃபினைல் கார்பினாலை ஒடுக்கினால் சுலபமாக டிரை 
பினைல் மீத்தேன் கிடைக்கிறது . இதை அசெட்யைல் ஏற்றம் 
செய்யமுடியாது . அசெட்டைல் குளோரைடுவுடன் 

டிரை 
ஃபினைல் கார்பினாலை வினைபுரியச் செய்தால் டிரைஃபினைல் 
மெத்தில் குளோரைடுவே கிடைக்கிறது . 


34-1 ( h ) ஆல்கஹாலுக்கும் ஃபினாலுக்குமுள்ள ஒற்றுமை , 

வேற்றுமைகள் 

( i ) இரண்டும் எஸ்ட்டர்களையும் , ஈதர்களையும் கொடுக் 
கின்றன . 

அமோனியாவுடன் வினை புரிந்து அமீனைத் தரு 
கின்றன . 

இரண்டும் ஆக்சிஜன் ஒடுக்கத்தால் ஹைட்ரோ 
கார்பனையே தருகின்றன . 


(ii ) ( அ ) ஆல்கஹால் அமிலத்தன்மையற்று நறுமண 
முடையது . ஃ.பினால் அமிலத்தன்மையுடைய நெடியேறும் 


அரேர் மேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


165 


மணமுடையது . ( ஆ ) நைட்ரிக் அமிலம் , சல்ஃபூரிக் அமிலம் , 
ஹாலஜன் முதலியவைகளுடன் பதிலீட்டு வினையை ஆல்கஹால் 
கொடுக்காது ; .பீனால் வளைய சேர்மமாதலால் பதிலீட்டு விளை 
பொருளைக் கொடுக்கும் . 

ஃபெர்ரிக் குளோரைடு 
கரைசலுடன் நிறமாற்றத்தை ஆல்கஹால் 

கொடுக்காது . 
ஃபீனால் ஊதா அல்லது சிவப்பு நிறத்தைக் கொடுக்கும் . 
( ஈ ) ஆல்கஹால் டைய சோனியம் உப்புவுடன் வினைபுரிந்து 
சாயங்களை கொடுக்காது . ஃபீனால் டையசோனியம் உப்பு 
வுடன் வினை புரிந்து சாயங்களை கொடுக்கும் . ( உ ) ஆல்கஹால் 
சேர்மமானது பாஸ்பரஸ் டிரைகுளோரைடுவுடன் வினைபுரிந்து 
அல்க்கைல் குளோரைடுவைக் கொடுக்கும் . ஃபீனால் சேர்மம் 
பாஸ்பரஸ்டிரைகுளோரைடுவுடன் வினைபுரிந்து டிரை அரைல் 
பாஸ்பேட்டுவைத்தருகிறது . 


- 


34-2. அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் 

-CHO தொகுதியை அரோமேட்டிக் வளையத்துடன் 
நேரிடையாக ஜணக்கப்பட்டவைகளையே அரோமேட்டிக் 
ஆல்டிஹைடு என்று கூறினும் பக்கத் தொடரில் இணைக்கப் 
பட்ட ஃபினைல் அசெட்டால்டிஹைடு C , H , CH , CHO போன்ற 
சேர்மங்களையும் இங்கே விவரிப்பது பொருந்தும் . இவை 
அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுவின் பண்புகளை பெற்றதாக விருப் 
பினும் அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகளுடன் சேர்ந்தே விவா 
திப்பது வழக்கத்திலிருக்கிறது . 


அரோமேட்டிக் கருவுடன் சேர்ந்திருக்கும் ஆல்டிஹைடு 
தொகுதியை ( -CHO ) பெற்றிருக்கும் முக்கியமான சேர்மம் 
பென் சால்டிஹைடு Cs H ;. CHO • இதன் தயாரிப்பு முறைகளும் , 
வினைகளும் 

எல்லா அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகளுக்கும் 
பொருந்தும் . 


முக்கிய அரோமேட்டிக் ஆல்டிஹைடுகள் ( a ) பென்சால் 
டிஹைடு ( Benzaldehyde ) (b ) சாலிசைல் ஆல்டிஹைடு ( Salicyl 
aldehyde ) ( c ) அனிசால்டிஹைடு ( Anisaldehyde) ( d ) வானில் 
லின் (Vanillin ) ( e ) பிப்பரோனால் { piperonal ) ( f ) ஃபினைல் அசெட் 
டால் டிஹைடு ( Phenyl acetaldehyde ( 8 ) சின்னமிக் ஆல்டிஹைடு 
( Cinnamic aldehyde ) . 


34-2 . ( a ) பென்சால்டிஹைடு C, H , CEO , 

இதை கசப்பு பாதம் எண்ணை ( oil of bitter almond ) என்ற 
கசப்பு பாதம் , பீச் , செர்ரி போன்ற விதைகளில் அமிகிடாலின் 


166 


கரிம வேதியியல் 


( Amygdalin ) என்ற குளூக்கோசைடு இருக்கிறது . அமிகிடா 
லினில் பென் சால்டிஹைடு சயன்ஹைட்ரின் ஜென்ட்டியோ 
பயோஸ் ( gentiobius ) என்ற டை சக்கரைடுவுடன் பிணைக்கப் 
பட்டுள்ளது . 


விளைகிறது . 


தயாரிப்பு 

( i ) அமிகிடாலினை நீர்த்த கனிம அமிலத்துடன் கொதிக்க 
வைத்து நீராற் பகுத்தால் பென்சால்டிஹைடு 
எமல்சின் ( emulsin ) என்ற என்சைமின் உதவியாலும் நீராற் 
பகுக்கலாம் . நீராற்பகுத்த பிறகு நீராவியால் காய்ச்சி வடித் 
தால் பென்சால் டிஹைடு வடிகிறது . இதை பைசல்ஃபைட்டு 
சேர்மத்தினால் தூய்மையாக்கலாம் : 


குளுக் 


CHỊCH ( CN ) 0 C , H , O + 2H2O - > C4H CHO + HCN + 
அமிகிடாலின் 

2C , H ,, 0 , 
பென்சால்டி 
ஹைடு 

கோஸ் 
(ii ) சோதனை சாலை முறை : 

10 கி . பென்சைல் குளோரைடு , 50 கி . நீர் , 8. காப்பர் 
நைட்ரேட்டு முதலியவைகளை கலந்து குடுவையில் எடுத்துக் 
கொண்டு 6 மணி நேரம் ஆவி மீள் கொதிப்புக்குட் படுத்த 
வேண்டும் . 6 மணி நேரமும் , அதன் பின் அறை வெப்ப நிலை 
அடையும் வரையும் , CO2 வாயுவை குடுவையினுள் செலுத்த 
வேண்டும் . CO , வாயு பென்சால்டிஹைடுவை ஆக்சிஜனேற்றம் 
அடையாமல் தடுக்கிறது . வினை முடிந்தபிறகு பென்சால் 
டிஹைடு ஈதரில் சாறு இறக்க வேண்டும் . ஈதர் சாற்றை சோடி 
யம் பைசல்ஃபைட்டுவின் அடர் கரைசலுடன் குலுக்கினால் 
பைசல் . பைட்டு படிகங்கள் வீழ்படிவாகும் . இதை வடிகட்டிப் 
பிரித்து , ஈதரால் கழுவிப் பிறகு நீர்த்த சல் . பூரிக் அமிலத்தால் 
நீராற் பகுத்தால் பென்சால் டிஹைடு கிடைக்கும் இதை 
மறுபடியும் ஈதரில் கரைத்தெடுத்துப் பிரித்து , உலர்த்தி , ஈத 
ரைப் போக்கியின் காய்ச்சி வடித்து தூய பென்சால்டிஹைடு 
கிடைக்கப் பெறுகிறது . 

இம் முறையில் பென்சைல் குளோரைடு முதலிய பென் 
சைல் 

ஆல்கஹாலாக நீராற் பகுக்கப்படுகிறது . பென்சைல் 
ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றமடைந்து பென் சால்டிஹைடுவைக் 
கொடுக்கிறது . 

C : H , CH , C1 + H , 0 ---- > C : H , CH , OH + HC1 
பென்சைல் குளோரைடு 

பென்சைல் ஆல்கஹால் 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


1.67 


2CH, CH , OH + Cu (NO3 )2 + 2HCI 


2CH, CHO + 
Cucle + N2O , 3H2O 


(iii ) பென்சைல் ஆல்கஹாலிலிருந்து 

பென்சைல் ஆல்கஹாலை நீர்த்த நைட்ரிக் அமிலத்தால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் பென்சால்டிஹைடு கிடைக்கும் . 
நீர்த்த நைட்ரிக் அமிலத்திற்கு பதிலாக லெட்நைட்ரேட் 
அல்லது காப்பர் நைட்ரேட்டை பயன் படுத்தலாம் . 

[ 0 ] 
C.H , CH , OR 

CH CHO + HNO 
பென்சைல் ஆல்கஹால் 

பென் சால்டிஹைடு 


( iv) கால்சியம் பென்சோவேட்டிலிருந்து 

கால்சியம் பென்சோவேட்டையும் , கால்சியம் ஃபார்மேட்டு 
வையும் சேர்த்து உலர்ந்த காய்ச்சி வடித்தலுக்குட் படுத்தினால் 
பென்சால்டிஹைடு கிடைக்கிறது . இது ஒரு பொது முறை . 

( C , H , COO ) , Ca + ( HCOO ) , Ca ––– 2 C , H , CHO + 2 CaCO3 
கால்சியம் பென் கால்சியம் 
சோவேட் 

ஃபார்மேட்டு 


( v ) டொலுவீனிலிருந்து 
( அ ) டொலுெவீனை CS , ல் கரைத்துக்கொண்டு குரோமைல் 
குளோரைடுவால் , ( CrO , Cl2 ) 25 ° -45 ° C ல் ஆக்சிஜனேற்றம் 
செய்யவேண்டும் . இதை எட்டார்டு வினை ( Etard s reaction ) 
என்பர் . இதில் ஒரு இடைச் சேர்மம் ஏற்படுகிறது . அது 
வெடிக்கும் தன்மையது . இவ்விடைச் சேர்மத்தை நீராற் பகுத் 
தால் பென்சால்டிஹைடு கிடைக்கிறது . 
C : H , CH3 + 2CrO , Cle-- > CH , CA ( OCICI , OH ) 2 
டொலுவீன் 

இடைச்சேர்மம் 


C , H , CH ( OCrO C1 , H ), + 3 H , O - 


CH, CHO x 2 CrO 

( OH ) , + 4 HCL 


( ஆ ) டொலுவீனை காற்றால் வனாடியம் பென்ட்டாக்சைடு ( VAO , ) 
முன்னிலையில் ஆக்சிஜனேற்றமுறச் செய்தால் பென்சால்டி 
ஹைடு கிடைக்கிறது . வெப்ப நிலையை 400-500 C ல் வைத்துக் 
கொள்ள வேண்டும் . 

( இ ) டொலுவீனை கொதிக்கவைத்து அதன் வழியாக 
உலர்ந்த குளோரினை வேண்டிய அளவு மாத்திரம் செலுத் 


168 

கரிம வேதியியல் 
தினால் பென்சால் குளோரைடு ( C , H , CHCL ) கிடைக்கிறது . 
இதை கால்சியம் ஹைட்ராக்சைடுவால் அதிக அழுத்தத்தில் 
நீராற் பகுத்தால் பென்சால் டிஹைடு கிடைக்கிறது . இது ஒரு 
வியாபார முறை . 


Cl, 


+ 


CH , CH : 
டொலுவீன் 


H , 0 
CH , CACI- C.H.CEO 
பென்சால் 

பென்சால்டி 
குளோரைடு 

ஹைடு 


( ஈ ) டொலுவீனை மாங்கனீசுடை ஆக்சைடு சல் . . பூரிக் 
அமிலக் கலவையால் 40 C ல் காப்பர் சல்பேட்டு ( CuSO . ) 
வினைவேகமாற்றியின் முன்னிலையில் , ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் 

பென்சால்டிஹைடு கிடைக்கிறது . இம் முறையில் 
குளோரின் சம்பந்தமில்லை . ஆனால் சிறிது பென்சாயிக் அமிலம் 
உடன் விளைகிறது . பென்சால்டிஹைடுவை வாசனைப் பொரு 
ளாக பயன்படுத்த இம்முறையை கையாளுகிறார்கள் . 


( vi ) கிரிக்னார்டு வினைப்பொருளிலிருந்து 

பினைல் மெக்னீசியம் புரோமைடுவை எத்தில் பார்மேட் 
டுடன் வினை புரியச் செய்துக் கிடைத்த இடைப் பொருளை 
நீராற் பகுத்தால் பென்சால்டிஹைடு விளைகிறது . 


HO 


அடா 


CSHS 
CH.Mg. Br + HCOOCH --- HC - QMgBr 
பினைல் மெக்னீசியம் எத்தில் ஃபார் 

மேட்டு 


C6H5CHO 


OC2H 


பென்சால்டி 
ஹைடு 


புரோமைடு 


( viii ) ஸ்டீபன் முறை : ( Stephen s method ) 
இம் முறையில் * பினைல் 

சயனைடுவானது 

ஸ்டானஸ் 
ளோரைடு ஹைட்ரோ குளோரிக் அமிலக் கலவையால் ஒடுக் 
கப்பட்டு பென்சால்டிஹைடு இமீனை ( Bevsaldehyde imine ) த் 
தருகிறது . இதை நீராற் பகுத்தால் பென்சால் டிஹைடு கிடைக் 
கிறது . 


--- 


[ H ] 

H , O 
CH , CN- CH , CH = NH ---- CHÚCHO + NH3 
பினைல் பென்சால்டி 

பென் சால்டி 
சயனைடு ஹைடு இமீன் 

ஹைடு . 


" | 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


169 


( viii) காட்டர் மண் கோச்வினை ( Gattermann - Koch reaction ) 

பென் சீனை நைட்ரோ பென்சீன் அல்லது ஈதரில் கரைத்துக் 
கொண்டு அதன் ஊடே கார்பன் 

மானாக்சைடு- ஹைட்ரஜன் 
குளோரைடு கலவையை , அலுமினியம் குளோரைடுவும் சிறி 
தளவு கூப்ரஸ் குளோரைடுவும் கலந்த வினைவேகமாற்றியின் 
முன்னிலையில் , கொப்புளிக்கச் செய்தால் பென்சால்டிஹைடு 
விளை கிறது . 

AIC13 
CH . + co + HCI- --ẠCH CHO + HC 
பென் சீனுக்குப் பதில் டொலுவீனாக விருந்தால் ஆல்டிஹைடு 
தொகுதி பாரா இடத்தில் புகும் . 

இம்முறையில் இடைச் சேர்மமாக நிலையற்ற ஃபார்மைல் 
குளோரைடு , ACO CI , தோன்றி பென்சீனுடன் வினைபுரிவதாக 
கருதப்படுகிறது . 

காட்டர்மன் - கோச் வினை யால் ஃபீனாலிலும் ஈதரிலும் 
ஆல்டிஹைடு தொகுதியை புகுத்த முடியாது . 


(ix ) காட்டர் மண் முறை : ( Gattermann synthesis ) 

இம் முறையில் பென்சீன் சேர்மம் ஹைட்ரஜன் சயனைடு 
ஹைட்ரஜன் குளோரைடு கலவையுடன் அலுமினியம் குளோ 
ரைடு வினை வேக மாற்றியின் முன்னிலையில் வினைபுரிந்து ஒரு 
அணைவுச் சேர்மத்தைக் கொடுக்கிறது . இதை நீராற் பகுத்து 
பென்சால் டிஹைடு கிடைக்கப் பெறுகிறது . ஹைட்ரஜன் சய 
னைடுவும் ஹைட்ரஜன் குளோரைடுவும் சேர்ந்து இடைச் சேர்ம 
மாக முதலில் இமிடோ , பார்மைல் குளோரைடுவைத் தருகிறது . 

பென்சீனுடன் வினைபுரிந்து ஆல்டிஹைடு இமினைக் 
கொடுக்கிறது . ஆல்டிஹைடு இமீனை நீராற்பகுத்தால் ஆல்டி 
ஹைடு 

விளைகிறது . இம்முறை ஃபினாலுக்கும் ஈதருக்கும் 
பொருந்தும் , 

AICLE 
HCl + HCN 

HN = CECIL 
இமிடோஃபார் 

மைல் 

குளோரைடு 
AICI3 

HRD 
C.H. + HN :CHCI --- HCl + C , H , CH = NH CH , CHO 

ஆல்டி 

பென் 
ஹைடு 

சால்டி 
மின் 

+ NH , 


- 


. ஹைட்ரஜன் குளோரைடு வெளிவரும் வரை 
i76 

கரிம வேதியியல் 
( x ) ரோசன் மண்ட் ஒடுக்க வினை ( Rosenmund reduction ) 

பென்சாயில் குளோரைடுவின் சைலீன் கரைசல் வழியாக 
பல்லாடியம் வினை வேக மாற்றியின் முன்னிலையில் , ஹைட்ரஜன் 
வாயுவை செலித்தினால் பென்சால்டிஹைடு விளைகிறது . கணக் 
கிட்ட அளவு 
ஹைட்ரஜன் வாயுவை செலுத்த வேண்டும் வினையானது ஆல் 
டிஹைடு மட்டத்தோடு நின்று விட குயினோலின் - சல்ஃபர் நஞ் 
சுப் பொருளை ( poison ) சேர்க்கவேண்டும் . 


Pd 


C.E.COCl + H2 


- 


CH, CHO + HCl 


( xi ) சாம்மலெட் வினை ( Sommelet s reaction ) 

பென்சைல் குளோரைடுவை ஹெக்சாமெத்திலீன் டெட்ர 
மீனி ( Hexamethylene tetramine ) நீரிய எத்தில் ஆல்கஹால் 
கரைசலுடன் சேர்த்து ஆவி மீள் கொதிப்புக்குட்படுத்திப் பிறகு 
அமிலத்தைச் சேர்த்து நீராவியால் காய்ச்சி வடித்தால் பென் 
சால்டிஹைடு கிடைக்கிறது . 


C , H , CHO ( 70 % ) 
பென்சால்டிஹைடு 


C.H , CH , Cl + ( CHz ), N . 
பென்சைல் ஹெக்சா 
குளோரைடு மெத்திலீன் 

டெட்ரமீன் 


பென் சால்டிஹைடு வின் பண்புகள் 

பென்சால்டிஹைடு ஒரு நிறமற்ற நீர்மம் , கொதி நிலை 
179 ° C . ஒளி விலகல் எண் அதிகமுடையது . நீரில் குறைந்து 
கரைதிறனையுடையது .. ஈதர் , ஆல்கஹால் போன்ற கரிம கரை 
பான்களில் சுலபமாக கரையும் . நீராவியால் காய்ச்சி வடிக் 
கலாம் . மலக்கைட் , பிரில்லியன்ட் கீரின் , பென்சோ... பிளா 
வின் முதலிய சாயங்களை தயாரிக்க உதவுகிறது . பென்சால் 
டிஹைடு தானே ஆக்சிஜனேற்றமுறுகிறது ( autooxidation ), 

). 
அது பொழுது பர்பென்சாயிக் அமிலம் C , H , Co.O OH உண் 
டாவதாகக் கருதப்படுகிறது . இது சிதைந்து பென்சாயிக் அமி 
லத்தையும் ஆக்சிஜன் அணுவையும் தருகிறது . ஆச்சிஜன் 

மற்றொரு பென் சால்டிஹைடு மூலக்கூறுவை ஆக்சி 
ஜனேற்றமடையச் செய்கிறது . மிகத் தூய நிலையிலுள்ள 
பென்சால்டிஹைடு தானே ஆக்சிஜனேற்றமுறுவதில்லை . நீர்த்த 
நைட்ரிக் அமிலம் பென் சால்டி ஹைடுவை ஆக்சிஜனேற்றம் 
அடையச் செய்து பென்சாயிக் அமிலமாக மாற்றுகிறது . 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் .. குயினோன்கள் 


171 


அடர்ந்த நைட்ரிக் அமிலம் 

பென்சால்டி ஹைடுவை - 
நைட்ரோ பென்சால்டிஹைடுவாக மாற்றுகிறது . 


( i ) அலி ஃபாட்டிக் ஆல்டிஹைடுவுடன் ஒத்த பண்புகள் 

( அ ) சோடியம் ரசக்கலவை பென்சால்டிஹைடுவை ஒடுக்கி 
பென்சைல் ஆல்கஹாலை பெறச் செய்கிறது . 


குளோரைடுவுடன் 

வினை 
( ஆ ) பாஸ்பரஸ் பென்ட்டா 
புரிந்து பென்சால் குளோரைடுவைத் தருகிறது . 


CH , CHO + PCI - + C , H , CHCl + POCis 

பென்சால் 
குளோரைடு 


( இ ) ஷிஃப் கரணியின் நிறத்தை திருப்பிப் பெறச் செய் 


கிறது . 


( ஈ ) சில்வர் நைட்ரேட்டுவின் அமோனியா கரைசலை ஒடுக் 
குகிறது . 

ஃபெஹ்லிங் கரைசலை ஒடுக்குவதில்லை . 


( உ ) சோடியம் பைசல்ஃபைட்டுவுடன் படிக சோடியம் 
பை சல்ஃபைட் சேர்மத்தைக் கொடுக்கிறது . ஹைட்ரஜன் 
சயனைடுவுடன் பென்சால்டிஹைடு சயன் ஹைட்ரீன் அல்லது 
மாண்டலோ நைட்ரைலைக் ( maudellanitrile ) கொடுக்கிறது 


C.H.CHO + NaFISO3 --- C.ECH (OH) SO Na 

பென்சால்டி 
ஹைடு 
சோடியம் பை 

சல்ஃபைட்டு 
CH , CHO + HCN CH , CH ( OR ) CN 

மாண்டலோ நைட் 


ரைல் 


( ஊ ) ஹைட்ராக்சில் அமீன் ( NE , OH ) , ஃபினைல் ஹைட் 
ரசைன் ( C , H , NH NH2) செமிகார்பசைடு ( NH ,.NH.CO • NH , ), 
ஹைட்ரசீன் ( NHg -- NH , ) முதலிய சேர்மங்களுடன் முறையே 
பென்சால்டிஹைடு பென் சால்டிஹைடு ஹைட்ரசோன் முதலிய 
சேர்மங்களை கொடுக்கிறது . 
CH , CHO + HN - NH , Ca H , CH = N • NHA 

பென்சால்டிஹைடு 
ஹைட்ரசோன் 


172 


கரிம வேதியியல் 


சின் வடிவ 


இந்த வழிப்பொருள்கள் யாவும் ( derivatives ) 
அமைப்பிலும் ஆன்ட்டி வடிவ அமைப்பிலும் இருக்கின்றன . 
ஆக்சைமுவில் ஆன்ட்டி வடிவத்தை அசெட்டிக் நீரிலியுடன் 
காய்ச்சினால் ஃபினைல் சயனைடு சுலபமாக கிடைக்கிறது . 
CE- C - HI 

CHs - C - H 
| 
N - OH 

HO - N 
சின் பென்சால் 

ஆன்ட்டி பென் சால்டாக் 
டாக்சைம் 

சைம் 
(உருகு நிலை 35 ° C ) 

( உருகு நிலை 128 ° C ) 
( ii) அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடுவுடன் வேறு பட்ட பண்புகள் 

( அ ) ஆல்டால் சுறுக்கத்திற்கும் , பலபடியாவதற்கும் - 
ஹைட்ரஜன் தேவை . பென் சால்டிஹைடுவில் -ஹைட்ரஜன் 
இல்லாததால் இவ்விரண்டு வினைகளும் பென்சால்டி ஹைடு 
வால் கொடுக்கப்படுவதில்லை . 
பென்சால்டிஹைடுவானது 

அமோனியாவுடன் 
ஹைட்ரோ பென் சமைடுவைத் தருகிறது . மிகக் குறைந்த 
வெப்ப நிலையில் தான் ஆல்டிஹைடு அமோனியாவைக் கொடுக் 
கொடுக்கிறது . [ [ C ,H , CAO ] 2NH3 ) 
3CH , CHO + 2 NH3 

C.H.CH = N 
பென் சால்டிஹைடு 

CHỊCH = N 

ஹைட்ரோபென் சமைடு 
( இ ) அடர்ந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அல்லது 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் கன்னிசாரோ வினை 
யைத் தருகிறது . அதாவது 

பென்சைல் ஆல்கஹாலையும் 
பென்சாயிக் அமிலத்தின் உப்பையும் தருகிறது . -இடத்தில் 
ஹைட்ரஜன் இல்லாத எல்லா ஆல்டிஹைடுவும் இவ்வினையைக் 
கொடுக்கிறது . 

2 C , H , CHO + KOH --- CH ,CH2OH + C , H , COOK 
பென்சால்டி 

பென்சைல் 

பொட்டாசியம் 
ஹைடு 

ஆல்கஹால் பென்சோவேட் 


CHCH , 


( ஈ ) பென்சால்டிஹைடுவை சின்க் - ஹைட்ரோ குளோரிக் 
அமிலக் கலவையாலாவது சோடியம் ரசக் லவையாலாவது 
ஒடுக்கினால் பென்சைல் ஆல்கஹாலுடன் ஹைட்ரோ பென் 
சாயின் என்ற டைஹைட்ரிக் ஆல்கஹாலும் கிடைக்கிறது . 

[ B ] 
2 C.SCHO -- > CH ,CHOH - CHOH - C , H , 
பென்சால்டி 

ஹைட்ரோ பென்சாயின் 
ஹைடு 


173 


அரோ மேட்டிக் ஆல்கஹால்கள் ... 

ல்கஹால்கள் ... குயினோன்கள் 


( உ ) பென் சால்டிஹைடுவை ஹாலஜன் ஏற்றும் 

கரணி 
யில்லாத பொழுது குளோரினேற்றம் செய்தால் பென்சாயில் 
குளோரைடு கிடைக்கிறது . 


CH : CH0 + Ci , - + C.H , COC } + HCI 
பென்சால் 

பென்சாயில் 
டிஹைடு 

குளோரைடு 


(( ஊ ) கிளை சன் வினை ( Claisen reaction ) 

பென்சால்டிஹைடுவானது அலிஃபாட்டிக் ஆல்டிஹைடு 
அல்லது கீட்டோனுடன் ( -ஹைட்ரஜனை பெற்றவைகளாக 
விருப்பின் ) நீர்த்த காரக்கரைசலின் முன்னிலையில் இவ்வினை 
யைத் தருகிறது . அசெட்டால்டிஹைடுவுடன் வினை புரிந்து 
சின்னமால்டிஹைடுவை (cinnamaldehyde ) தருகிறது . 


NaOH 
C , B , CHO + CH3CHO 

CHỊCH = CH.CHO + HNO 

சின்னமால்டி 

ஹைடு 

NaOH 
CH , CHO + CH , COCH3 

CH, CH = CH.CO CHỊ HÀO 
பென்சால்டி அசெட்டோன் பென்சைலிடின் அசெட் 
ஹைடு 

டோன் 


--- 


இவ்வினையை சோடியம் ஹைட்ராக்சைடுவின் நீரிய எத் 
தனால் கரைசலின் முன்னிலையில் புரிந்தால் 

பென்சை 
லிடின் அசெட்டோன் கிடைக்கிறது . 


டை 


CECH 


- 


CH • COCH3 + C , H , CHO -- CH = CH - CO- CH 

டை பென்சைலிடின் 
அசெட்டோன் 

CHC.E , 


(எ ) பர்க்கின் வினை ( Perkin reaction ) 

பென் சால்டிஹைடுவை இரண்டு -ஹைட்ரஜன் அணுக் 
களையுடைய அலிஃபாட்டிக் அமில நீரிலியுடன் , அலி : பாட்டிக் 
அமிலத்தின் சோடியம் உப்புவுடன் முன்னிலையில் சூடுபடுத் 
தினால் சுறுக்க வினை ஏற்படுகிறது . 


CH3COONa 
CH, CHO + ( CHCO ) O 

-- C.S , CH = CH COOH 

சின்னமிக் அமிலம் 


கரிம வேதியியல் 


114 


யுடன் 


-ஹைட்ஜன் அணுக்கள் மாத்திரமே இவ்வினையில் ஈடு 
படுகிறதென்பதை பென்சால்டிஹைடு , புரொப்பியானிக் நீரிலி 

வினை புரிவதிலிருந்து அறியலாம் . புரொப்பியானிக் 
நீரிலியுடன் சோடியம் புரொப்பியானேட்டு முன்னிலையில் வினை 
புரிந்து - மெத்தில் சின்னமிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 

CH3CH2COONa 
CH, CHO ( CH3CH, CO) 0 

C , H , CH = C - COOH 
பென் சால் புரொப்பியானிக் 

| 
டிஹைடு நீரிலி 

CH3 
- மெத்தில் சின்ன 
மிக் அமிலம் 


( ஏ ) பென்சாயின் சுறுக்கம் 

பென்சால்டிஹைடுவை பொட்டாசியம் சயனைடுவின் நீரிய 
எத்தனால் கரைசலுடன் சேர்த்து ஆவிமீள் கொதிப்புக்குட் 
படுத்தினால் பென்சாயின் விளைகிறது . 

KCN 
2 CH CHO CH , CHOH : CO : CH,, 
பென்சால்டிஹைடு 

பென்சாயின் 83 % விளைச்சல் 


பென்சாயின் ஒரு நிறமற்ற படிக திண்மம் . 

உருகு நிலை 
137 ° C . அதில் கீட்டோன் தொகுதியும் ஈரிணை ஆல்கஹால் 
தொகுதியும் உள . ஃபெஹ்லிங் கரைசலை ஒடுக்கும் . கொதிக்கும் 
அடர் நைட்ரிக் அமிலத்தால் பென்சாயினை ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் டைகீட்டோனான பென்சில் ( C.H.CO , CO C.He) 
கிடைக்கிறது . இது ஒரு மஞ்சள் நிற திண்மம் ( உருகு நிலை 95 ° C ) 
பென்சிலை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவின் நீரிய ஆல்க 
ஹால் கரைசலுடன் கொதிக்கும் நீர்த்தொட்டியில் சூடுபடுத் 
தினால் பொட்டாசியம் பென்சிலேட்டு சேர்மம் கிடைக்கிறது . 
இதிலிருந்து நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தால் பென்சிலிக் 
அமிலத்தை ( C.8 , )2C ( OH ) COOH பெறலாம் . பென்சிலிக் 
அமிலம் நிறமற்ற ஊசி போன்ற திண்மம் . உருகு நிலை 150 ° C 
பென்சில் சேர்மத்திலிருந்து பென்சிலிக் அமிலத்தை பெறும் 
வினையை பென்சிலிக் அமில அமைப்பு மாற்றம் ( Benzilic acid 
fearrangement ) என்பர் . 


( ஐ ) மலானிக் அமிலத்துடன் வினை 

பென்சால்டிஹைடுவானது ஏ மலானிக் அமிலத்தின் எத் 
தனால் அமோனியா கரைசலுடன் நோவனாகல் வினை - (Knoen 
enagel 1eaction ) யைத் தருகிறது . 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 

175 
CH , CHO + Ca ( COOH )2- > CHỊCH = CHCOOHCO + H2O 
பென்சால்டி மலானிக் 

சின்னமிக் அமிலம் 
ஹைடு 


அமிலம் 


( ஓ ) மூவிணை அமீன் , பீனால் முதலியவைகளுடன் சுருக்கு வினை 

பென்சால்டிஹைடு ஃபீனால் அல்லது முவ்விணை அமீனு 
டன் சுருக்கு வினையைத்தருகிறது . வினை சல்ஃபூரிக் அமிலம் 
அல்லது சின்க் குளோரைடுவின் முன்னிலையில் நடைபெறு 


கிறது . 


NCH3 ) 2 


> N ((13)2 


+ 


- 


- 


E 


Cs HỆ CHO + 2 
பென்சால்டி 

டையெத்தில் 
ஹைடு 

அனிலின் 


1 


(CH3)2 
மலக்கைட் பச்சை 
( MALACHITE GREEN ) 


34--2 ( b ) சாலிசைல் ஆல்டிஹைடு C.E.(OH ) CHO 

இதன் வேதிப்பெயர் 0 - ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடு 


தயாரிப்பு 

( i ) வில்லோ பட்டையிலிருந்து எடுக்கப்படும் சாலிஜனின் 
என்ற - ஹைட்ராக்சி பென்சைல் ஆல்கஹாலை குரோமிக் 
அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் சாலிசைல் 

ஆல்டி 
ஹைடு கிடைக்கிறது . 


H 


CHO 


6 


CHOP 


காவியனின் 


சாலிய சல் 
ஆல்டிஹைடு 


( ii) ஃ.பீனாலி லிருந்த 

இதை ரீமர் டீமன் வினை ( Reimer - Tiemann reaction ) என்பர் . 
பீனால் 1 பாகமும் , குளோரோஃபார்ம் 2 பாகமும் , பொட்டா 
சியம் ஹைட்ராக்சைடு 3 பாகமும் , நீர் 5 பாகமும் - சேர்த்து 
60-70 ° C ல் ஆவிமீள் கொதிப்புக்குட்படுத்தினால் சுமார் 2 மணி 


176 


கரிம வேதியியல் 


நேரத்தில் சாலிசைல் ஆல்டிஹைடுவானது . சுமார் 

10 % 
p- ஹைட்ராக்சி பென்சால்டிஹைடுவுடன் கிடைக்கிறது . 
நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தால் அமிலத்தன்மையாக்கி நீராவி 
யால் காய்ச்சிவடித்தால் சாலிசைல் ஆல்டிஹைடு வடிகிறது . 
p- ஐசோமர் தங்கிவிடுகிறது . ஈதரால் சாறு இறக்கி , பைசல் : 
பைட்டு சேர்மத்தால் தூய்மையாக்க வேண்டும் . 


KOH 


CHE OH + CH cli 


HOCHACHC2 

KOM HOCGHE 

HOCH4CH ( OH ) , 


OH 

CHO 


I - H2 


OH 


" 


சாக்சைல் CHO 
ஆல்டிஹைடு p- ஹைட்ராக்சி 

பென் சார்டிஹைடு 


டை 


( iii ) 0 - மெத்தில் பென்சீன் சல்ஃபனேட்டுவை மாங்கனீசு 

ஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலக்கலவையால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் சாலிசைல் ஆல்டிஹைடு விளை கிறது . 


0502C6H5 

CH3 


SopC6H5 

CHO 


OH 
CHO 


H 


- 


பலவறம் 


- மெத்தில் பென்சீன் 
சலபானேட்டு 


சாலிசைல் 
ஆல்டிஹைடு 


பண்புகள் 

சாலிசைல் ஆல்டிஹைடு ஒரு எண்ணை கொதி நிலை 197 ° C 
நீரிலும் , காரக்கரைசலிலும் மஞ்சள் நிறத்தைக் கொடுக்கும் . 
அதன் நீரிய கரைசல் ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் 
ஊதா நிறத்தைக் கொடுக்கிறது . அதை ஒடுக்கினால் சாலிசைல் 
ஆல்கஹாலும் , ஆக்சிஜனேற்றம் செய்தால் சாலிசிலிக் அமில 
மும் கிடைக்கிறது . சாலிசைல் ஆல்டிஹைடுவை கார ஹைட் 
ரஜன் பர் ஆக்சைடுவால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் கேட்டிக் 
கால் ( catechol ) விளைகிறது . 


m , p- ஐசோமரைப்போல் இல்லாமல் சாலிசைல் ஆல்டி 
ஹைடுவின் ஹைட்ராக்சி தொகுதி மந்தமாக விருப்பதற்கு 
காரணம் ஹைட்ரஜன் பிணைப்பாகும் . சாலிசைல் ஆல்டிஹைடு 
மற்றவைகளை விட சுலபமாக ஆவியாவதற்கும் இதுவே காரண 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


177 


மாகும் . மூலக்கூறுவின் உட்சார்ந்த ஹைட்ரஜன் பிணைப்பாக 
விருக்கிறது . 


சாலிசைல் ஆல்டிஹைடு ஃபீனால் பண்பினையும் , ஆல்டி 
ஹைடு பண்பினையும் பெற்றிருக்கிறது . அதிக நேரம் கழித்து 
சில்வர் நைட்ரேட்டு வின் அமோனியா கரைசலை ஒடுக்குகிறது . 
ஃபெஹ்லிங் கரைசலை ஒடுக்குவதில்லை . ஷிஃப் சோதனையை 
கொடுப்பதில்லை . சாலிசைல் ஆல்டிஹைடு அசெட்டிக் நீரிலி 
யுடன் சோடியம் அசெட்டேட்டுவின் முன்னிலையில் வினை 
புரிந்து கௌமரீன் ( coumarin ) என்ற சேர்மத்தை கொடுக்கிறது . 
( இது பர்க்கின் வினையாகும் ) கௌமரீன் சேர்மம் கௌமரினிக் 
அமிலத்தின் ( coumarinic acid ) 8 - லாக்ட்டோன் ஆகும் . கௌம 
ரினின் வேதிப்பெயர் பென்சோ- - பைரோன் ( Benzo - o - pyrone ) 
இது ஒரு சிறந்த வாசனைப்பொருள் 


ப 


CH 

CH 


CHO CHA co) ao 

CH , COoNa 


பாவாடை 


OH 


CH = CH - COONa Hyo 

OCOCHS 
அசெட்டைல் கௌமரின் 
அமில சோடியம் உப்பு 


சாக்சைல் ஆன்டிவைரம் 


கௌமரின் 


34-2 ( c ) அனிசால்டிஹைடு CII , ( OCHY ) CAO 

இதன் வேதிப்பெயர் p . மீத்தாக்சி பென்சால்டிஹைடு 
( p methoxy benzaldehyde ) 


தயாரிப்பு 

( i ) அனித்தோல் ( apethol ) சேர்மத்தை பொட்டாசியம் 
டைகுரோமேட்டு சல்ஃபூரிக் அமிலக்கலவையால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் அனுசால்டிஹைடு விளைகிறது . 


12 


178 


கரிம வேதியியல் 


OCHS 


OCH3. 


Kcngoz + Hz504. 


CH = CH.CHS 
அனித்தோல் 


CHO 
அனிசால்டிஹைடு 


( ii ) p - தைஜட்ராக்சி பென்சால்டிஹைடுவை மெத்திலேற்றம் 
செய்து அனிசால்டிஹைடுவைப் பெறலாம் . மெத்திலேற்றம் 
செய்ய மெத்தில் சல்பேட்டு சோடியம் ஹைட்ராக்சைடு 
கலவையாவது மெத்தில் அயோடைடுவும் பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவின் எத்தனால் கரைசலும் சேர்ந்த கலவையை 
யாவது பயன்படுத்தலாம் . 


|| 


CH 


OCHS 


( CH2)2504 

NaoH 


CHO 
p- ஹைட்ராக்கி 
பென்சால்டிஹைடு 


CHO 
அனிசால்டிஹைடு 


(iii ) காட்டர் மன் தொகுப்பு 

அனிசோலுடன் ஹைட்ரஜன் சயனைடு ஹைட்ரஜன் குளோ 
ரைடு வினைவேகமாற்றியின் முன்னிலையில் வினை புரிந்து அணி 
சால்டிஹைடுவைத் தருகிறது . 


OCH3 


OCHI 


Al cl , 


OCH ) 

H20 


1 


+ HN = CHCL 


CH = NH 


CHO 


அனிசால்டிஹைடு 


( iv ) p- மீத்தாக்சி பென்சிலிடீன் குளோரைடுவை நீராற் 
பகுத்தும் அனிசால்டிஹைடுவைப் பெறலாம் . 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


179 


CCHI 


OCH3 


H2O 


Chelz 

CHO 
p- மீத்தாக்கின்சீலிமீன் 

அனிசால்டி எண்டு 
குளோரைடு 
பண்புகள் 

அனிசால்டிஹைடு ஒரு எண்ணையாகும் கொதிநிலை 248 ° C 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் அனிசிக் அமிலத்தையும் ஒடுக் 
கினால் 

அனிசைல் ஆல்கஹாலையும் தருகிறது . இது ஒரு 
வாசனைப்பொருள் . 


OCH ) 


CCHY 


-- 


CH2OH 
அனிசைல் ஆல்கஹால் 


CHO 

Cook 
அவிசால்டிஹைடு - அனில் அமிலம் 


34-2 (d ) வானில்லின் 

இதன் வேதிப்பெயர் 1 - மீத்தாக்கி - ற- ஹைட்ராக்சி பென் 
சால் டிஹைடு ( m - methoxy - p - hydroxybanzaldehyde ). வானில்லா 
பருப்பில் கிடைக்கிறது . வானில்லா விதைப்பையை சூடுபடுத் 
தினால் வானில்லின் 

நிறமற்ற ஊசிகளாக பதங்கமாகிறது . 
அதன் உருகு நிலை 80 ° C . 


தயாரிப்பு 

( i ) கிராம்பு எண்ணை யிலிருந்து 

கிராம்பு எண்ணையில் யூஜனால் என்ற சேர்மம் இருக்கிறது . 
கிராம்பு எண்ணையை பொட்டாஷ் உடன் சூடுபடுத்தினால் 
ஐசோயூஜினால் , ( Iso - eugenol ) விளை கிறது . ஓசோனால் ஆக்சி 
ஜனேற்றம் செய்தால் வானில்லின் கிடைக்கிறது . 


KOH 


HO 


* O .. 


HO 


chy - ch = CHA 


CHO CH2 - CH = CH2 

யூஜனல் 


CHP CH = CH CHS 
ஐசோயூகனல் 


оноз 


CH ,0 
வானில்லின் 


180 


கரிம வேதியியல் 


(ii ) கொய்யக்காலிலிருந்து 
( அ ) கொய்யக்காலை குளோரோஃபார்ம் உடனும் , பொட் 
டாசியம் ஹைட்ராக்சைடுடனும் சேர்த்து கொதிக்கவைத்தால் 
ரீமர் - டீமன் முறை ) வானில்லின் விளைகிறது . 


chele 


CHO 


* KOH 


... 


CHC , + KOH 
oCH ) 
OH 
கொய்யக்கால் 
( GUAIACOL ) 


OCHI 
OH 


осна 
* OH 
வானில்லன் 


( ஆ ) லெடரர் - மானஸ்ஸி வினை ( Lederer - Manasse reaction ) : 

இவ்வினையில் ஃபீனால் , அலிஃபாட்டிக் அல்லது அரோ 
மேட்டிக் ஆல்டிஹைடுவுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன் 
னிலையில் சுறுக்கு வினையில் ஈடுபடுகிறது . ஃபார்மால்டிஹைடு 
வுடன் வினை புரியும் பொழுது - CH , OH தொகுதியை P- இடத்தி 
லுடைய ஃபீனால் விளைகிறது . இதை ஃபீனால் ஹைட்ராக்சில் 
அமீனுடன் வினைபுரியச் செய்தால் ஆல்கஹால் தொகுதி 
--CH , OH ஆல்டிஹைடுவாக மாற்றமடைகிறது . ஃபீனாலுகுப் 
பதில் கொய்யக்காலை வினையில் ஈடுபடுத்தினால் வானில்லின் 
கிடைக்கிறது . 


OH 


OH 
KOCHS 

+ HCHD 


OH 

OCHE MeHAGA 


OCH ) 


OCH 


Ho 


NAOR 


O 


Ooh 


CH2OH 


CH = NCsts 


CHO 
வானில்வின் 


கொய்யக்கால் 


(iii ) லிக்னினிலிருந்து 

மரக்கூழ்த் தொழிலில் லிக்னின் பிரிக்கப்படும் பொழுது 
அதன் கரைசலில் வானில்லின் இருக்கிறது . இதை வியாபார 
முறையில் வானில்லினை தயாரிக்க பயன்படுத்துகிறார்கள் . 


பண்புகள் 

வானில்லின் ஒரு திண்மம் . உருகு நிலை 81 ° C . ஹைட்ரோ 
குளோரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தினால் புரோட்டோ காட்டி 
க்கு ஆல்டிஹைடு கிடைக்கிறது . வானில்லினை சோடியம் 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


181 


ஹைட்ராக்சைடு கரைசலிலுள்ள சில்வர் ஆக்சைடுவால் ஆக்சி 
ஜனேற்றம் செய்தால் வானில்லிக் அமிலம் கிடைக்கிறது . மெத் 
தில் சலஃபேட்டுடன் வினை புரிந்து வெரட்ரால்டிஹைடுவைத் 
தருகிறது . 


OH 


OCH 


OH 
OH 


OCH ) 


OCH3 


1 


! 


CH 


C 


CHO 
புரோட்டோ காட்டிக்கு 

ஆல்டிஹைடு 
( PROTOCATECHWALDEHYDE )) 


COOH 
வானில்லக் அமிலம் 
( VANILLIC ACID ) 


CHO 
வெரட்ரால்டிஹைடு 
( VERATRALDEHYDE) 


34-2 ( e ) பிப்பரோனால் 

இதை ஹிலியோ டி ரொப்பின் ( heliotropin ) என்றும் கூறுவர் 
இதன் வேதிப்பெயர் 3,4 - மெத்திலீன்டை ஆக்சிபென்சால் 
டிஹைடு ( 3,4 - methylenedioxyber zaldehyde ) இது புரோட்டோ 
காட்டிக்கு ஆல்டிஹைடுவின் மெத்திலீன் ஈதர் ஆகும் . பிப்ப 
ரின் ( piperine ) ஆல்கலாய்டுவிலிருந்து கிடைக்கப்பெற்ற பிப்பரிக் 
அமிலத்தை ஆக்சிஜனேற்றம் செய்தால் பிப்பரோனால் கிடைக் 
கிறது . 


தயாரிப்பு 

(i ) புரொட்டோ காட்டிக்கு ஆல டிஹைடுவை மெத்திலீன் 
அயோடைடுவுடனும் சோடியம் ஹைட்ராக்சைடுவுடனும் வினை 
புரியச் செய்தால் பிப்பரோனால் விளைகிறது . 


o - CH2 


CH 
OH 

+ CHIA + 2NaOH 


O 


+ 2 Nar + 2H20 


CHO 
புரோட்டோகாட்டிக்கு 

ஆல்டிஹைடு 


CHO 
பிப்பரோனால் 


( ii ) சாஃப்ரோலை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் 
வினைபுரியச் செய்தால் ஐசோ சாஃப்ரோல் கிடைக்கிறது . இதை 
ஓசோனாலாவது அமில டைகுரோமேட்டாலாவது ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பிப்பரோனால் கிடைக்கும் . 


182 


கரிம வேதியியல் 


CH₂ 


O - CH 


--CH2 


KOH 


CH2 CH = CH2 
சாஃப்ரோல் 


CH = CH CHS 
ஐசோ சாஃப்ரோல் 


CHO 
பிப்பரோனால் 


பண்புகள் 

பிப்பரோனால் ஒரு திண்மம் , உருகு நிலை 37 ° C . ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பிப்பரோனிக் அமிலத்தையும் , ஒடுக்கினால் 
பிப்பரோனைல் ஆல்கஹாலையும் , கொடுக்கிறது . பிப்பரோனாலை 
நீர்த்த ஹைட்ரோ குளோரிக அமிலத்துடன் 200 ° C ல் அதிக 
அழுத்தத்தில் சூடுபடுத்தினால் பார்மல்டிஹைடுவுடன் அல் 
லது மெத்தனாலுடன் புரோட்டோ காட்டிக்கு ஆல்டிஹைடு 
கிடைக்கிறது , 


36-2 , ( f ) ஃ பினைல் அசெட்டால்டிஹைடு : C , H , CHACHO 

ஆல்டிஹைடு உறுப்பை பக்கத் தொடரில் கொண்ட சேர்ம 
மாகும் . ஃபினைல் எத்தில் ஆல்கஹாலை ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் ஃபினைல் அசெட்டால்டிஹைடு கிடைக்கிறது . இது அலி 
ஃபாட்டிக் ஆல்டிஹைடுகளின் பண்பை பெற்றது . ஃபீனைல் 
எத்தில் ஆல்கஹாலைப் 

இதுவும் ரோஜாவின் 
மணத்தை உடையது . 


போன்று 


34-2 ( g ) சின்னமிக் ஆல்டிஹைடு 

சின்னமன் எண்ணை யின் முக்கிய கூறாகும் . சின்ன மன் 
எண்ணையிலிருந்து பைசல்ஃபைட் சேர்மத்தின் வழியாக தயா 
ரிக்கலாம் . 

பென்சால்டிஹைடுவும் அசெட்டால்டிஹைடுவும் சேர்ந்து 
கிளை சன் வினையின் வழியாக சின்னமால்டிஹைடுவைக் கொடுக் 
கின்றன . 

NaOH 
CH CHO + CH CH0 ––– ẠCH CH CHCHO + H2O 

சின்னமால்டி 
ஹைடு 


பண்புகள் 

சின்னமால்டிஹைடு ஒரு எண்ணை கொதிநிலை 252° C 
காற்றில் ஆக்சிஜனேற்றமடைந்து சின்னமிக் 

சின்னமிக் அமிலத்தைக் 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


183 


கொடுக்கிறது . சின்னமால்டிஹைடுவை சில்வர் , நைட்ரேட்டு 
வின் அமோனியா கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தாலும் 
சின்னமிக் அமிலம் கிடைக்கிறது . 

[ 0 ] 
CGH CH CHCHO --- > C6H CH = CHCOOH 
சின்ன 

சின்னமிக் அமிலம் 
மால்டி . 
ஹைடு 
அமில பர்மாங்கனேட்டுவால் சின்னமால்டிஹைடுவை ஆக் 
சிஜனேற்றம் செய்தால் பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . 
சின்னமால்டிஹைடுவையும் சோடியம் ஹைட்ரஜன் சல்ஃபைட் 
டையும் அதிக நேரம் வினை புரியச் செய்தால் கீழ்க்கண்ட டை 
சல் : பானிக் அமிலத்தின் சோடியம் உப்பு விளைகிறது . 

C6H - CH - CH2 - CH ( OH ) . SO ,Na 


SO.Na 
34-2 . ( h ) பென்சால்டிஹைடுவின் வழிப்பொருள்கள் 
( i ) நைட்ரோ பென்சால்டிஹைடுகள் 

m- நைட்ரோ , -நைட்ரோ , P- நைட்ரோ பென்சால்டிஹை 
டுகள் முக்கியமானவை . இரண்டு நைட்ரோ தொகுதிகளை 
உடைய ஆல்டிஹைடுகளில் 2 , 4 - டை நைட்ரோ பென்சால்டி, 
ஹைடு முக்கியமானது . 


( அ ) m- நைட்ரோ பென்சால்டிஹைடு 

பன்சால்டிஹைடுவை நைட்ரோ ஏற்றக் கலவையால் 
( Nitrating mixture ) நைட்ரோ ஏற்றம் செய்தால் முக்கியமாக 
- நைட்ரோ 

பென்சால்டிஹைடுவே கிடைக்கிறது . இதன் 
உருகு நிலை 58 ° C . 


- 


( ஆ ) O- நைட்ரோ பென்சால்டிஹைடு 

0 - நைட்ரோ சின்னமிக் அமிலத்தை குளிர்த்த நீரிய பொட் 
டாசியம் 

பர்மாங்கனேட்டு கரைசலால் ஆக்கிஜனேற்றம் 
செய்து 0 - நைட்ரோ பென்சால்டிஹைடுவைப் பெறலாம் . 


CH = CHCOOH 


CHO 
NOZ 


ப 


No2 


KMno4 


" 


.நைட்ரோசின்னமிக் 

அமிலம் 


- நைட்ரோ 
பென் சால்டிகைடு 


184 


கரிம வேதியியல் 


0 - நைட்ரோ டொலுவீனை கிளேசியல் அசெட்டிக் அமிலத் 
துடனும் அசெட்டிக் நீரிலியுடனும் கரைத்துக் 

கொண்டு 
குரோமியம் டிரை ஆக்சைடு சல்ஃபூரிக் அமிலக் கலவையால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் டை அசெட்டேட்டு ஒன்று கிடைக் 
கிறது . இதை நீராற் பகுத்தால் 0 - நைட்ரோ பென்சால்டிஹைடு 
விளையும் . 


CHO 


CH3 

No2 


CH ( O COCH32 

H20 


NO2 


N02 


-நைட்ரோ 
பென்சால் டிஹைடு 


0 - நைட்ரோ டொலுவீனை மாங்கனீசு 

டை ஆக்சைடு 
சல்ஃபூரிக் அமிலக் கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
- நைட்ரோ பென்சால்டிஹைடு கிடைக்கும் . 


O- நைட்ரோ பென்சால்டிஹைடு ஒரு மஞ்சள் நிற திண்மம் . 
உருகு நிலை 44 ° C . அசெட்டோனுடனும் சோடியம் ஹைட்ராக் 
சைடுவுடனும் சேர்த்து சூடுபடுத்தினால் இண்டிகோட்டின் 
(Indigotin ) கிடைக்கிறது .. 


CHO 


NH . 


No2 


Co 


2 


+ 2CH COCH ) - 


- நைட்ரோபென் 
சால் டிஹைடு 


CO 

NH 
இண்டி கோட்டின் 


( இ ) P- நைட்ரோ பென்சால்டிஹைடு 

p- நைட்ரோ சின்னமிக் அமிலத்தையாவது டி - நைட்ரோ 
டொலுவீனையாவது ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்து p 
நைட்ரோ பென்சால்டி ஹைடுவைப் பெறலால் . P- நைட்ரோ 
பென்சைல் குளோரைடுவை லெட் நைட்ரேட்டுவின் நீர்க்கரை 
சலால் ஆக்சிஜனேற்றம் செய்தும் பெறலாம் . 


P- நைட்ரோ பென் சால்டிஹைடு ஒரு திண்மம் . 
106 ° C . 


-ருகுநிலை 


பொதுப்பண்புகள் 

1 , 0 , ,-நைட்ரோ பென்சால்டிஹைடுகளை ஃபெர்ரஸ் 
சல்ஃபேட்டு அமோனியம் ஹைட்ராக்சைடு கலவையால் ஒடுக் 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


185 


கினால் முறையே 

m , 0 , p , - அமீனோ பென்சால்டிஹைடுகள் 
கிடைக்கின்றன . ஸ்டானஸ் குளோரைடு - ஹைட்ரோ குளோரிக் 
அமிலக் கலவையாலும் ஒடுக்கலாம் . 

நைட்ரோ பென் சால்டிஹைடுகளை சோடியம் போரோ 
ஹைட்ரைடு ( Sodium borobydride) அல்லது லித்தியம் அலுமினி 
யம் ஹைட்ரைடு அலுமினியம் குளோரைடு (1 : 1 ) கலவையால் 
ஒடுக்கினால் ஆல்டிஹைடு தொகுதி மாத்திரமே ஒடுக்கப்பட்டு 
அந்தந்த நைட்ரோ பென்சைல் ஆல்கஹால் விளைகிறது . 
( ஈ ) 2 , 4 - டை நைட்ரோ பென் சால்டிஹைடு 

டை மெத்தில் அணிலீனை அடர் ஹைட்ரோ குளோரிக் 
அமிலத்தில் கரைத்துக் கொண்டு சோடியம் நைட்ரேட்டுவைச் 
சேர்த்தால் p- நைட்ரோசோ சேர்மம் உண்டாகிறது . இதை 
2 , 4. - டை நைட்ரோ டொலுவீனுடன் சோடியம் கார்பனேட் 
டுவின் முன்னிலையில் சூடுபடுதினால் சுருக்கு வினை பொருள் 
(( condensation product ) ஒன்று கிடைக்கும் . இதை HCI உடன் 
சூடுபடுத்தினால் 2 , 4 - டை நைட்ரோ பென்சால்டிஹைடு 
கிடைக்கிறது . 


N (CH3) 2 


NCH3) 2 


CHO 

N02 


HNO2 


F 


O 


டை மெத்தில் அனிலின் NO 

N02 
p- நைட்ரோ சோ 

2+ - டை நைட்ரோ 
டை மெத்தில் அனிலின் 

பென் சால்டிஹைடு 
உருகு நிலை 72 ° C 
(ii ) பென் சால்டிஹைடுவின் ஹாலஜன் வழிப்பொருள்கள் 
( அ ) M- ஹாலஜனோ பென்சால் 

பென்சால்டிஹைடு 
m- நைட்ரோ 

பென் சால்டிஹைடுவை ஒடுக்கிப் பெற்ற 
அமீனோ பென்சால்டிஹைடுவை டையசோ ஆக்கி சான்ட் 
மேயர் வினைக்கு உட்படுத்தினால் m- குளோரோ பென்சால்டி 
ஹைடு கிடைக்கிறது . 


CHOL 


Snce , + Hcl 


HNO2 


Os and , the 


cw cl 
MacL HCL 


HC 

cl 
m- குளோரோ 
பென் சால்டிஹைடு 


m- நைட்ரோபென் 


சால்டிஹைடு 


186 


கரிம வேதியியல் 


( ஆ ) - ஹாலஜனோ பென் சால்டிஹைடு 

0 - ஹாலஜனோ டொலுவீனை அதன் கொதிநிலையில் , வெளி 
சத்தின் முன்னிலையில் ஹாலஜனேற்றம் செய்து கிடைத்த பென் 
சைலிடீன் வழிப் பொருளை கால்சியம் ஹைட்ராக்சைடுவின் 
உதவியால் நீராற் பகுத் தால் -ஹாலஜனோ பென்சால்டிஹைடு 
விளைகிறது . 


CHS 

Br 


Br2 


CHBr2 

CHO 
Br 

Br 
H2O 

/ 
ca (OH ) 2 
0-புரோமோ 

o- புரோமோ 
பென்சைலடீன் பென்சால்டிவைத்டு 
பரோமைடு 


-புரோமோ 
இட்ரலுவீன் 


( இ ) P- ஹாலஜனோ பென் சால்டிஹைடு 

p- ஹாலஜனோ டொலுவீனை எடுத்துக் கொண்டு மேலே 
கொடுக்கப்பட்ட வினையைப் புரிந்து P- ஹாலஜனோ பென்சால்டி 
ஹைடுவைப் பெறலாம் . 


ஹாலஜனோ டொலுவீன்களை மாங்கனிசு டை ஆக்சைடு 
சல்ஃபூரிக் அமிலக் கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தும் 
ஹாலஜனோ பென்சால்டிஹைடுவைப் பெறலாம் . 


1 


2,6 - டை குளோரோ பென் சால்டிஹைடு 
இது டிரை ஃ பினைல் மீத்தேன் சாயங்களை தயாரிக்க முக்கி 
யமானது . இது ஒரு திண்மம் . உருகு நிலை 72 ° C . இதை 0 
நைட்ரோ டொலுவீனிலிருந்து கீழ்க்கண்டவாறு தயாரிக்கலாம் . 
சிக்கலான முறையாகவிருப்பினும் இதுவே நல்ல முறை . ஆனால் 
விளைச்சல் குறைவு . 


CH3 

HO2 
2 


CH, 

NH2 


CH₃ 


NO2 ஒருக்கம் 


H , 


1 


HNO2 


O 


F + # el 


CHd . 


JHd 


CH : 


-நைட் 
ரோடொலுவின 

CHO 

coner H2504. 

நீராற்பகுப்பு 
2,5- டைகுளோரோ 
இபன் சால்டி ஜைம் 


5 


cle 
கொதிகில்மில் 


O 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் .... குயினோன்கள் 


187 


34-3 அரோமேட்டிக் கீட்டோன்கள் 

அரோமேட்டிக் கீட்டோன்களை அல்க்கரைல் கீட்டோன் 
என்றும் , டையரைல் கீட்டோன் என்றும் பிரிக்கலாம் . அல்க் 
கரைல் கீட்டோனில் முக்கியமானது அசெட்டோ ஃபினோன் 
டையரைல் கீட்டோனில் முக்கியமானது பென்சோ : பினோன் . 


34-3 ( a ) அசெட்டோ ஃபினோன் , Cs B , CO CH : 

இதை அசெட்டைல் பென்சீன் என்றும் மெத்தில் ஃபினைல் 
கீட்டோன் என்றும் கூறலாம் . 


தயாரிப்பு 

{i ) கால்சியம் பென் சோவேட் , கால்சியம் அசெட்டேட்டு 
சேர்மங்களின் கலவையை காய்ச்சி வடித்தால் அசெட்டோ 
ஃபீனோன் விளையும் . 


( C : H , COO } z Ca + ( CH , COO ) , Ca 
கால்சியம் கால்சியம் 
பென்சோ அசெட்டேட்டு 
வேட்டு 


2C, H , CO CH3 + 
அசெட்டோ . CaCO3 

பீனோன் 


( ii ) எத்தில் பென்சீனை சிற்கோனியம் ஆக்சைடு ( ZSO2 ) 
அல்லது மாங்கனஸ் அசெட்டேட்டு வினைவேக மாற்றியின் 
முன்னிலையில் ஆக்சிஐனேற்றம் செய்தால் அசெட்டோ . . பி 
னோன் விளைகிறது . இது ஒரு வியாபார முறை . 

[ 0 ] 
CH , CH , CH7---- Co H. CO CH3 


--- 


(iii ) பென்சால்டிஹைடுவும் மெத்திலீன் சயனைடுவும் வினை 
புரிந்து அசெட்டோஃபீனோனைத் தருகிறது . 

CH2N , 
Sa H. CHO + CH2 ( CN ) C , H, CH = C ( CN) 2 
பென்சால்டி மெத்திலீன் 
ஹைடு சயனைடு 

NaOH 
C , H , C ( CH3 ) C ( CN , ) -- CE , COCE , ( N 100 % ) 

அசெட்டோ ... பீ வினைச் 
னோன் 

சல் 
(iv ) சோதனைச்சாலையில் ஃபிரைடல் - கிராப்ட்ஸ் வினையால் 
பென்சீன் சேர்மமும் அசெட்டைல் குளோரைடு சேர்மமும் 
வினை புரிந்து அசெட்டோஃபீனோன் கிடைக்கப் பெறுகிறது . 


-- 


20 ° C நீராலால் ஆவியாகும் 
188 

கரிம வேதியியல் 
40 க . செ . மீ . பென்சீனையும் 15. கி . தூள் செய்த நீரற்ற 
அலுமினியம் குளோரைடுவையும் நீரற்ற உலர்த்திய குடுவை 
யில் எடுத்துக்கொண்டு ஆவி மீள் குளிர் கலத்தால் 
வேண்டும் . நீரில் குடுவையை வைத்துக்கொண்டு மெதுவாக 
அசெட்டைல் குளோரைடு ( 10 க . செ . மீ . வை சொட்டு புனல் 
வழயாக சேர்த்தால் வினையேற்படுகிறது . கலவையை 50 ° C ல் 
நீர்த்தொட்டியின் மேல் சூடுபடுத்தினால் வினைமுற்றுப் பெறு 
கிறது . HCI வெளி வருவது நின்றவுடன் குடுவையை குளிர 
வைத்து அதிக நீரில் ஊற்றினால் மேலே மிதக்கும் எண்ணை 
போன்ற அடுக்கில் அசெட்டோ ஃபீனோனும் பென்சீனும் கலந் 
திருக்கிறது . அவ்வடுக்கை சோடியம் ஹைட்ராக்சைடு கரைச 
லால் கழுவி . கால்சியம் குளோரைடுவாகி உலர்த்தி காய்ச்சி 
வடித்தால் அசெட்டோ , பீனோன் கிடைக்கிறது . 

AICI 
CE + CH . COCI --C, H ; CO CH3 
பென்சீன் அசெட்டைல் 

அசெட்டோ 
குளோரைடு 

ஃபினோன் 
பண்புகள் 

அசெட்டோ பினோன் நிறமற்ற நீர்மம் . கொதி நிலை 202 ° C 
தண்ணீரில் அரிதில் கரையும் , ஈதரிலும் ஆல்கஹாலிலும் நன்கு 
கரையும் . ஆக்சைம் , சயன் ஹைட்ரின் , ஹைட்ரசோன் முதலிய 
சேர்மங்களை மற்ற கீட்டோன்களைப்போல் கொடுக்கிறது .. 
ஆனால் பைசல்.. பைட்டுவுடன் பைசல்ஃபைட்டு சேர்மத்தை 
கொடுப்பதில்லை . வாசனை திரவியம் செய்யவும் , மருந்துகள் 
செய்யவும் , சாயங்கள் செய்யவும் பயன்படுகிறது . ஹிப்னோன் 
( hypnone ) என்ற பெயரில் தூக்கமருந்தாக வெகு காலத்திற்கு 
முன் பயன்பட்டு வந்தது . 


வினைகள் 


( i ) சோடியம் எத்தனால் கலவையால் அசெட்டோ 
பீனோனை ஓடுக்கினால் ஃபினைல் மெத்தில் கார்பினால் கிடைக் 


கிறது . 


[ H ] 
C. H , CO CH3 

+ C H , CHO H CHỊ 
அசெட்டோ. பினோன் Na + C , B , OH ஃபினைல் மெத்தில் 

கார்பினால் 
( ii ) கிளம்மன் சன் Lp 50p (Clemmensen s method )ur 60 
ஒடுக்கினால் எத்தில் பென்சீன் விளைகிறது . சின்க்ரசக்கலவை 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


189 


யும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் சேர்ந்த கலவையால் 
ஒடுக்குவதே கிளம் மன்சன் முறையாகும் . இதற்கு பதிலாக 
லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுவும் சிறிது AIC ழயும் கலந்த 
கலவையை ஒடுக்கியாக பயன்படுத்தலாம் . 


[ H ]] 


C , H , COCH3 
அசெட்டோ பினோன் 


C , H , CH2CH ., 
எத்தில் பென்சீன் 


--- 


( iii ) அசெட்டோ ஃபினோனை செலினியம் ஆக்சைடுவால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஃபினைல் கிளையாக்சால் கிடைக் 
கிறது . 


--- 


[ 0 ] 
CH , COCH , CH, CÓ : CHO ( 70 % விளைச்சல் ) 
அசெட்டோ Se ) , ..பினைல் கிளையாக்சால் 

ஃபினோன் 


( iv ) குளிர்ந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் * பினைல் கிளையாக்சிலிக் 
அமிலத்தை முதலிலும் பிறகு அதிக ஆக்சிஜனேற்றத்தால் 
பென்சாயிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . 

[ 0 ] 
C.E.COC8 , C.H.COCOOH + C , H ,COOE 
அசெட்டோ * பினைல் கிளை 

பென்சாயிக் 
ஃபினோன் சாக்சாலிக் 

அமிலம் 
அமிலம் 


[ O ] 


( v ) அசெட்டோ ஃபினோனை அசெட்டிக் அமிலத்தில் 
கரைத்துக் கொண்டு குளோரினேற்றம் செய்தால் --குளோரோ 
அசெட்டோ ஃபினோன் கிடைக்கிறது . தொடரின் கடைசி 
கார்பன் அணுவை குறிக்க - என்ற குறி பயன்படுகிறது . 


C.H.COCH , + Cl , 


C.H , COCH ? Cl + HCI 
W- குளோரோ 
அசெட்டோ 

ஃபினோன் 
அல்லது 
ஃபென் அசைல் 
குளோரைடு 


அசெட்டோ ஃபினோனை புரோமினுடன் ஈதர் கரைசலில் 0 ° CA 
அலுமினியம் 

குளோரைடுவின் முன்னிலையில் வினை புரியச் 


190 


கரிம வேதியியல் 


செய்தால் ஃபென் அசைல் புரோமைடு அல்லது w- புரோமோ 
அசெட்டோ ஃபினோன் வினை கிறது . 


CH.COCH , + Brg C , H , COCH , Br + HBr ( 65 % விளைச்சல் ) 

ஃபென் அசைல் 

புரோமைடு 
அசெட்டோ ஃபினோனுடன் இரண்டு மோல்புரோமின் 
வினை புரிந்தால் w , w- டை புரோமோ அசெட்டோ . பினோன் 
( ஃபென் அசைலிடீன் புரோமைடு ) விளைகிறது . இச்சேர்மம் 
காரக் கரைசலுடன் வினைபுரிந்து மாண்டலிக் அமிலத்தைக் 
( mandelic acid ) கொடுக்கிறது . 

{i}KOH 
CH.COCH3 + 2Br , - + C , H , COCHBr 

C.H , COCHBr ----- C , H , CHOHCOOH 

பென்சை ( ii ) HCI மாண்டலிக் 
லிடீன் 

அமிலம் 
புரோமைடு 
( phepacylidene bromide ) 


( vi ) டிப்னோன் உண்டாதல் 

து ஒரு சுருக்கவினை இரண்டு அசெட்டோஃபினோன் 
மூலக்கூறுகள் அலுமினியம் 

முவ்விணை 

பியூட்டாக்சைடு 
( aluminium t -butoxide ) முன்னிலையில் சுருக்கத்தில் ஈடுபட்டு 
டிப்னோன் என்ற நீர்மசேர்மத்தைக் கொடுக்கிறது . அதன் 
கொதிநிலை 340-345 ° C இதை கிளை சன் - ஷ்மித் சுறுக்கம் என்பர் . 


2C.E.COCH ;---- C , H , C = CHCOCE , + H , 0 ( 80 % விளைச்சல் 


CH 
டிப்னோன் 
((Dypnone) 


( vii) மான்னிக் வினை ( mannich reaction ) 

வ்வினையில் அசெட்டோஃனோன் சேர்மமானது : பார் 
மால்டிஹைடு , டைமெத்தில் அமீன் முதலிய சேர்மங்களுடன் 
சுருக்க விளைபொருளை கொடுக்கிறது . 
CH , COCH , + HCEO + ( CH3) , NH ECI- C , H ,COCH , CHEN 

( CH ) , HCI 


( viii ) வில் கிராட் வினை ( Willgerod ¢ reaction ) 

இவ்வினையில் கார்போனைல் சேர்மமானது அதே எண் 
கார்பன் அணுக்களையுடைய அமைடுவாக மாறுகிறது . அசெட் 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் : குயினோன்கள் 

191 
டோ : பினோனை மஞ்சள் அமோனியம் பல்சல்ஃபைடுவின் 
( yellow ammonium polysulphide ) நீர்க்கரைசலுடன் சேர்த்து 
கொதிக்கவைத்தால் ஃபினைல் அசெட்டமைடு விளைகிறது . 


( NHJS , 
C , H ,COCH + C, H , CH , CONH2 + GH , CHACOONH , 


அரைல் பதிலீட்டு அலி . பாட்டிக் அமிலங்களை தயாரிக்க 
இம்முறை பெரிதும் பயன்படுகிறது . 


( ix ) சில முக்கிய சுருக்கு வினைகள் 
( அ ) அசெட்டோ . பினோன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
தின் முன்னிலையில் -டிரை : பினைல் 

பென்சீனை த்தருகிறது . 
இதன் உருகுநிலை 172 ° C . 


Hel 


3CH COCHS 


CGHS 


40 


CH , 


( ஆ ) அசெட்டோ பினோன் அசெட்டிக் நீரிலியுடன் 
போரன்டிரைஃபுளூரைடுவின் முன்னிலையில் சுருங்கி பென் 
சாயில் அசெட்டோனைத் தருகிறது . இதன் உருகு நிலை 61 ° C . 


BF : 


C , H , COCH , + ( CHSCO )20 --- C, H , CO - CH ? COCH , + CHSCOOH 

பென்சாயில் அசெட் 

டோன் ( 88 % ) 


அசெட்டோ ஃபினோனை எத்தில் அசெட்டேட்டுவுடன் 
சோடியம் ஈத்தாக்சைடு முன்னிலையில் சுருக்கினாலும் இதே 
விளைபொருள் கிடைக்கிறது . 


( இ ) அசெட்டோ ஃபினோனை எத்தில் பென்சோவேட்டு 
டன் சோடியம் எத்தாக்சைடு முன்னிலையில் வினை புரிவித்தால் 
டை பென்சாயில் மீத்தேன் ( உருகுநிலை 77 ° C ) விளைகிறது . 


- 


CH.ONa 
CH, COOC, H + CH , COC, H , 

C, H , COCA CO CH . 
எத்தில் பென் அசெட்டோ 

டை பென்சாயில் மீத் 
சோ பினோன் 

தேன் ( 70 % ) 
வேட் 


192 


கரிம வேதியியல் 


( x ) வளைய பதிலீட்டு அசெட்டோ ஃ பினோன்கள் 
( அ ) -புரோமோ அசெட்டோ ஃபினோன் 

அசெட்டோ ஃபினோனை அதிக அளவு அலுமினியம் 
குளோரைடு வினைவேக மாற்றியின் முன்னிலையில் புரோமி 
னேற்றம் செய்தால் m- புரோமோ அசெட்டோ ஃபினோன் 
கிடைக்கிறது . 


O - p- பதிலீட்டு அசெட்டோ ஃபினோன்கள் 
அசெட்டைல் தொகுதி 1 - இடத்தில் நெறிப்படுத்தும் தன் 
மையது . ஆகையால் o- p , - பதிலீட்டு சேர்மத்தை அடைய 
நேர்வழியில் முடியாது . மறை முகமாய்த்தான் அடைய முடியும் 
p- நைட்ரோ அசெட்டோ ஃபினோனை P- நைட்ரோ டொலுவீனி 
லிருந்து அடைவதை கீழே காண்க . 


CH : 

( I ) NO.G20 , + H2SO4 


COOH 

C2HH+ HcL 


. 


- 


COOC2Hg 

COCHCOOCHS 
CHgCooc2H5 
C2H5ONa. 

NO2 
கீட்டோன் நீராற் 

பகுப்பு 
CO - CHS 


N02 


NOZ 


No2 
p- நைட்ரோ 
டொலுபின் 


P- நைட்ரோ 
பன்சாலிக் அமிலம் 


NO2 
P- நைட்ரோஅசெட் 
டோஃபீனேன் 


34-3 . ( b ) ஃபென் அசைல் குளோரைடு (Phenacyl chloride ) 
மற்றொரு பெயர் 

W- குளோரோ அசெட்டோனோனை 
இதன் உருகுநிலை 59 ° C . அசெட்டோ ஃபினோனை 
அசெட்டிக் அமிலத்தில் கரைத்துக் கொண்டு (குளோரினேற்றம் 
செய்தால் ஃபென் அசைல் குளோரைடு கிடைக்கிறது . 

பென் 
குளோரோ அசெட்டைல் குளோரைடுவையும் 
ஃபிரைடல் கிராப்ட்ஸ் வினைக்குட்படுத்தினாலும் பென் 
அசைல் குளோரைடு கிடைக்கும் . 


சீனையும் 


AICI, 
C.H , + CH.CICOC] C.H.COCH2Cl + HCI 
பென்சீன் குளோரோ ..பென் அசைல் 
அசெட்டைல் 

குளோரைடு 
ளோரைடு 


193 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


34-3 ( c ) ஃபீனாலிக் கீட்டோன்கள் ( Phenolic ketones ) 

அனேக ஃபீனாலிக் கீட்டோன்கள் குளுக்கோசைடுக 
ளாக இயற்கையில் கிடைக்கின்றன . 


தயாரிப்பு 
( i ) ஃபிரைஸ் அமைப்பு மாற்றம் ( Fries rearrangement ) 

பல்ஹைட்ரிக் ஃபீனால்களை அலிஃபாட்டிக் அமிலத்துடன் . 
உருக்கிக் கிடைத்த சின்க் குளோரைடு முன்னிலையில் , வினை 
புரியச் செய்தால் இம்மாற்றம் நடைபெறுகிறது . 


என்ற 


பைரோகேல்லால் 

டிரை ஹைட்ரிக் ஃபீனாலையும் 
அசெட்டிக் அமிலத்தையும் சின்க் குளோரைடு முன்னிலையில் 
சூடுபடுத்தினால் கால்லசெட்டோ ஃபினோன் ( gallacetophenone ) 


விளை கிறது . 


он 

OH 


zuce . 


வ 


он 
OH 

+ CH , COOH 
OH 
பைரோகேல்லால் 
(( PYROGALLOL) 


கொகத் 


+ H29 


COCH3 
கால்ல செட்டோ 

ஃபினோன் 


(ii ) ஹீபன் -ஹோயிச் தொகுப்பு முறை (Houben - Hoesch synthesis ) 

இத் தொகுப்பில் பல் ஹைட்ரிக் ஃபீனாலான ஃபுளோரோ 
குளூசினால் மெத்தில் சயனைடுவுடன் ZnCle --HCI முன்னிலையில் 
சுருக்க வினையில் ஈடுபட்டு ஃபுளோரோ அசெட்டோ 
ஃபினோன் ( phloroacetophenone ) என்ற சேர்மத்தைக் கொடுக் 
கிறது . இம்முறை காட்டர்மன் ஃபீனாலிக் ஆல்டிஹைடு 
தொகுப்பு முறையை ஒத்தது . இம்முறைக்கு ஃபினால் சேர்மத் 
தை உட்படுத்த முடியாது . இத் தொகுப்பில் CH , CN ம் HC1B 
சேர்ந்து CHICCI NH என்ற இமிடோ குளோரைடுவை 
முதலில் இடைச் சேர்மமாகத் தருகின்றன . இந்த இடைச் 
சேர்மம் ஃபுளோரோ குளூசினாலுடன் வினையில் ஈடுபட்டு 
ஃபுளோரோ அசெட்டோ ஃபினோனைத் தருகிறது . 


13 


194 


கரிம வேதியியல் 


CHy 

C = NH 
HO OH . 


Zucla 


HO 


** 


வயதாபம் 


0 


Arc 


HO OH 

+ CHgCN 

மெத்தில் 
OH 
புளோரோ 
களுசினால் 


COCHS, 
OH 

( 80 % ) 
OK 
புளோரோ அசெட் 

போஃபினோன் 


* 10 


الالات 


34-3 , ( b ) பென்சோஃபினோன் ( Benzophenone ) . C.H.COC.H ; 

இதை டை.. ஃபினைல் கீட்டோன் என்றும் அழைக்கலாம் . 


தயாரிப்பு முறைகள் 

( i ) கால்சியம் பென்சோவேட்டை காய்ச்சினால் 30 % 
விளைச்சலில் பென்சோ ஃபினோன் கிடைக்கும் . 


( C.H.COO ) , Ca 
கால்சியம் பென் 
சோவேட் 


C.H , COC : 8 , + CaCO , 
பென்சோ 
ஃபினோன் 


( ii ) பென்சாயில் குளோரைடுவை பென்சீனுடன் ஃபிரை 
டல் கிராஃப்ட்ஸ் வினைக்கு உட்படுத்தினால் 

பென் சோ 
ஃபினோன் விளைகிறது . விளைச்சல் 80 சதவிதிதம் . 


* 


AICI: 
CE + CEL ,COCl -C.H , CO C , H , + HCI 

பென்சோ 
ஃபினோன் 


பதிலாக கார்போனைல் 


பென்சாயில் ளாரைடுக்கு 
குளோரைடுவை பயன்படுத்தலாம் . 


கார்போனைல் குளோரைடு டை மெத்தில் அனிலீனுடன் 
வினை புரிந்து மைக்ளர் கீட்டோனைத் ( Michler s ketone ) தரு 


கிறது . 


cock 2 + 2 - D -N ( CH3) 2 ( CHS2N - 2 

-N (CH ) , + 25c 
கார்போனைல் குளோரைடு கடகிலத்தில் பாரியின் 

SA2 ர் கீட்டோன் 


Ama 


கார்பன் 

குளோரைடுவுக்கும் பென்சீனுக்கும் 
பிரைடல்- கிராப்ட்ஸ் வினையை நிகழ்த்திக் கிடைத்த விளை 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


பொருளை நீராவியால் காய்ச்சி வடித்தால் பென்சோஃபினோன் 
கிடைக்கும் . விளைச்சல் 85 % ஆகும் . 


AICI, 
2C , E , + CCl -> ( C , H , 2CCle 


H, O 
+ ( C.E ), CO 
பென்சோ 
பினோன் 


0 - பென்சாயில் பென்சாயிக் அமிலத்தை காப்பர் 
தூளுடன் 260 ° C ல் சூடுபடுத்தினால் பென்சோ ஃபினோன் கிடை 


கிறது . 


cocHS காப்பர் தூள் 
COOH 

260c 
ஓபென்சாயில் பென் 
சாமிக் அமிலம் 


Deos: 


(GsH ) 2 Co+ Co2 
பென்சோ பினேன் 


பண்புகள் 

பென்சோஃபினோன் நிறமற்ற வாசனையுள்ள படி.கமாகும் . 
இருபடிக உருவத்தை (dimorphous ) பெற்றது . நிலையுள்ளது . 
ராம்பிக் வடிவத்தில் உள்ளது . உருகு நிலை 49 ° C . இதைக் 
காய்ச்சி வடித்தால் நிலையற்ற தன்மையுள்ள மானோ கிளினிக் 
வடிவமாகிறது . இதன் உருகு நிலை 26 ° C . நிலையற்ற மானோ 
கிளினிக் வடிவம் எல்லா வெப்ப நிலையிலும் நிலையுள்ள வடிவ 
மாக மாறுகிறது . நீரில் பென் சோஃபீனோன் கரையாது . ஆல்க 
ஹாலிலும் ஈதரிலும் கரையும் . ஆக்சைமைக் கொடுக்கிறது .. 
சயன்ஹைட்ரினையாவது பைசல் பைட்டு சேர்மத்தையாவது 
கொடுப்பதில்லை . 


வினைகள் 


( i ) சோடியம் ரசக்கலவை பென்சோஃபினோனை பென்ஸ் 
ஹைட்ராலாக (benzhydrol ) ஒடுக்குகிறது . பென் ஸ்ஹைட்ராலை 
டைபினைல் கார்பினால் என்றும் அழைக்கலாம் . சோடியம் 
ரசக்கலவைக்கு பதில் சின்க்கையும் பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுவின் எத்தனால் கரைசலையும் பயன் படித்தலாம் . 


Zn / KOH 
( C.H ;), Co- ( C.H . ) . CHOH 
பென்சோ 

ஒடுக்கம் டை ஃபினைல்கார் 
ஃபினோன் 

பினால் 


* 


196 


கரிம வேதியியல் 


(ii ) சின்க்கும் அசெட்டிக் அமிலமும் சேர்ந்த 
கலவை 
பென்சோ ஃபினோன் சேர்மத்தை பென்ஸ் 

பினக்கோலாக 
( Benzpinacol ) மாற்றுகிறது . 

Zn + CH.COOH 
C.H. ) 2CO 

( C.Hs ]2C ( OH ) C ( OH ) ( C , H , ) , 
பென்சோ ஒடுக்கம் 

பென்ஸ் பினக்கோல் 
ஃபினோன் 

(iii ) சின்க் தூளுடன் காய்ச்சினால் டைஃபினைல் மீத்தேன் 
விளைகிறது . பென்சோஃபினோன் சேர்மத்தை லித்தியம் அலு 
மினியம் ஹைட்ரைடும் அலுமினியம் குளோரைடும் சேர்ந்த கல 
வையால் ஒடுக்கினாலும் இதே விளை பொருள் தான் கிடைக் 
கிறது . 

Zn 
( C , H , ), CO ( C.S. ) CH2 
பென்சோ 

டைஃபினைல் 
ஃபினோன் 

மீத்தேன் 
( iv ) பென் ஸ்பினக்கோலை சோடியம் 

ஹைட்ராக்சைடு 
கரைசலுடன் சேர்த்து சூடுபடுத்தினால் பென்சோஃபினோனும் , 
பென்ஸ்ஹைட்ராலும் கிடைக்கின்றன . 


வ 


--- 


NaOH 
( C.H.), C ( OH ) C ( OH ) ( C.H ,}, ( G.H. ) CO + ( C.H ,),CHOH 
பென்ஸ் பினக் 

பென் சோ பென்ஸ் 
கோல் 

ஃபினோன் ஹைட்ரால் 


( v ) பென்ஸ்பினக்கோலை அசெட்டிக் அமிலக் கரைசலில் 
எடுத்துக்கொண்டு அயோடின் வினைவேக மாற்றியின் முன் 
னிலையில் சூடுபடுத்தினால் பினக்கோல் பினக்கோலோன் 
அமைப்புமாற்றம் ஏற்பட்டு பென்சோ பினக்கோலோன் 
( benzopinacolone ) என்ற சேர்மத்தைக் கொடுக்கிறது . 

இதன் 
உருகு நிலை 179 ° C . விளைச்சல் 99 சதவிகிதம் 

1 
( C.H ) 2C ( OH ) C ( OH ) ( C.H , ), ( C , H , J3C . Co C , H , + H20 
பினகோல் 

பினக்கோலோன் 


( vi ) பென்சோஃபினோனை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 
வுடன் சேர்த்துக் காய்ச்சினால் பென்சீனும் , பொட்டாசியம் 
பென்சோவேட்டும் கிடைக்கும் . 

( C.H. CO + KOH-- - + C.H. --- C.H.COOK 
பென்சோ .. பினோன் 

பொட்டாசியம் 
பென்சோவேட் 


197 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


( vii ) உலோக கீட்டைல்கள் ( metallic ketyls ) 

பென் சோஃபினோனை ஈதரில் கரைத்துக் கொண்டு சோடி 
யத்துடன் வினைபுரியச் செய்தால் ஹைட்ரஜனை வெளிவிடாமல் 
பச்சை சேர்மத்தைக் கொடுக்கிறது . இதுவே உலோக கீட் 
டைல் ஆகும் . இது நீரால் பகுக்கப்பட்டு பென்சோஃபினோனை 
யும் , பென்ஸ்ஹைட்ராலையும் தருகிறது . உலோக கீட்டைல் 
உடனே அயோடின் அல்லது ஆக்சிஜனுடன் வினைபுரிவதால் 
தனி உ ... றுப்பு நிலையில் இருப்பதாக கருதப்படுகிறது . 
( C.H.)2CO + Na 

( C.E ) - O 

சோடியம் கீட்டைல் 
( viii ) எல்ப் வினை ( Elbs reaction ) 

கார்போனைல் தொகுதிக்கு - இடத்தில் மெத்தில் அல்லது 
மெத்திலீன் தொகுதியையுடைய டை அரைல் கீட்டோனை காய்ச் 
சினால் பல் கரு ஹைட்ரோ கார்பன்கள் விளைகின்றன . இதுவே 
எல்ப் வினையாகும் . 


09Na 


Cos 


ஆ 


ஆன்த்ரசீன் 


மெத்தில் பென்சோ 
: பினோன் 


34-4 . குயினோன்கள் ( Quinones ) 

பென்சீன் கருவிலுள்ள இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை 
இரண்டு ஆக்சிஜன் அணுக்களால் பதிலீடு செய்து கிடைக்கப் 
பெற்ற சேர்மம் . குயினோன்கள் ஆகும் . m- குயினோன்கள் 
சாத்தியமில்லை . M- இடங்களில் இரண்டு கார்போனைல் 
தொகுதியை வைத்து கார்பனின் நான்கு இணை திறனை சரிப் 
படுத்தமுடியாது . 0 - பென்சோ குயினோனும் , P- பென்சோகுயி 
னோனும் சாத்தியமாகும் . புஷ்பிக்கும் செடிகளிலிருந்து குயி 
னோனைப் பெறலாம் . 


34-4 . ( a ) p- பென்சோகுயினோன் ( p - Benzoquinone ) 

இதை -குயினோன் என்று கூறலாம் . 
தயாரிப்பு 

( i ) குயினாலை சோடியம் குளோரேட்டு - சல்ஃ பூரிக் அமிலக் 
கலவையால் வனாடியம் பென்ட்டாக்சைடு முன்னிலையில் ஆக்சி 
ஜனேற்றம் செய்தால் - பென்சோகுயினோன் விளைகிறது . 


| 


செய்தால் பதங்கமாகும் . 
198 

கரிம வேதியியல் 
OH 
Nadlos | Hz554 

(95 % விகாச்சல் ) 
V205 
ஃபெர்ரிக் குளோரைடு அல்லது மாங்கனீசுடை ஆக்சைடு 
சல்ஃபூரிக் அமில கலவை அல்லது அமில டைகுரோமேட்டுவை 
ஆக்சிஜனேற்றும் கரணியாக பயன்படுத்தலாம் . 

( ii ) குயினாலை லெட் டெட்ரா அசெட்டேட்டுவால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் -பென்சோ குயினோன் விளைகிறது . 

+ (CHgCoAp + 2CHCOOH + ( CHycoo2p3 
OH 
குயினால் 

( iii ) p- டை ஹைட்ராக்சி அல்லது டைய மீனோ அல்லது 
p- அமீனோ ஹைட்ராக்சி பென்சீன் சேர்மத்தை டைகுரோமேட்டு 
சல்ஃ பூரிக் அமிலக் கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
P- குயினோன் விளைகிறது . 

NHA 
p- டைய மீதே p- தமிதேன் 

பென்சீன் 
பண்புகள் 

மஞ்சள் நிற படிக திண்மம் . உருகு நிலை 118 ° C . சூடு 
குறைத்துக்கரையும் . சூடு நீரில் நன்கு கரையும் ஆல்கஹால் 


p- குயினோன் 


NH2 


. 


199 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ...குயினோன்கள் 


* தர் முதலிய கரிம கரைப்பான்களில் நன்றாகக் கரையும் , 
னோனைத் தோல் பதனிடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள் . நீராவி 
யால் ஆவியாகும் தன்மையது . பென் சோ 
குயினோனை 

வெளிச்சத்திலிட்டால் பழுப் ..!! AS 
மாறுகிறது , p- குயினோனின் மஞ்சள் நிறம் 
அதன் குயினனாய்டு அமைப்பாலானது . இதை 
குறுக்கு ஒன்றுவிட்ட ரடைப்பிணைப்பு 
[ crossed conjugated System ) என்பர் . இது அரோமேட்டிக் சேர்ம 
மாக நடந்து கொள்ள விலை, , 8- தெவிட்டாத கீட்டஈனாக 
நடந்து கொள்ளுகிறது . 


சி 


ப 


V2 


--- 


- 


CH 
3 


4 


வினைகள் 





( i ) குறித்த அளவு புரோமினுடன் 3 , 4 - டை புரோமோ 
வழிப்பொருளைக் கொடுக்கிறது . அதிக அளவு புரோமினுடன் 
3 , 4 ,-இடங்களும் புரோமினாக அடைபட்டு டெட்ராபுரோமோ 
வரிப்பொருள் கிடைக்கிறது . 


(ii ) HCI உடன் p- குயினோன் கூட்டு சேர்ந்து குளோரோ 
யினாலைக் ( chloroquinal ) கொடுக்கிறது . 


p- குமினேன் 


குளோரோ 


( ii ) தீயல் அசெட்டைலேற்றம் ( Thicle acetylation ) 

இவ்வினையில் -பென்சோகுயினோன் அசெட்டிக் நீரிலியு 
டன் சல் ஃபூரிக் அமிலத்தின் முன்னிலையில்ட் வினை புரிந்து ஹைட் 
ராக்சிகுயினால் டிரை அசெட்டேட்டுவைத் தருகிறது .; 


200 


கரிம வேதியியல் 


dco.CHI 

O.CO.CH3 


( CHgCO) 20 

H2S04 





0 CO • CH3 
ஹைட்ராக்சிகுயினால் 
டிரைஅசெட்டேட்டு 


P- பென்சோகுயினோன் 


(iv ) p- பென்சோகுயினோன் எத்தனால் கரைசலிலுள்ள 
ஓரிணை அல்லது ஈரிணை அமீனுடன் வினைபுரிந்து 2,5 - கூட்டு 
சேர்மத்தைக் கொடுக்கிறது . 


NH - C6H5 


+ C6H5NH2 

அனிலின் 


H.NH 


O 


44 


ந -பென்சோகுயினோன் 


2,5 - டை அனினே - - 
பென்சோகுயினோன் 


( v ) ஹைட்ரஜன் சயனைடுவுடன் p- பென்சோகுயினோன் 
வினைபுரிந்து 2,3 - டைய சயானோகுயினாலைத்தருகிறது . 


OH 

CN 


+ 2HCN 


Ce 

CM 


CN 
OH 
2,3ுடைசயானோ 

குயினால் 


-பென்சோகுயினோன் 


( vi ) சல்ஃபூரஸ் அமிலம் , ஹைட்ரஜன் சல்ஃபைடு , சோடி 
யம் ஹைப்போசல்ஃபைட்டு முதலியவை p- பென்சோகுயி 
னோனை குயினாலாக ஒடுக்குகின்றன . 


OH 


--- 


p-பென்சோகுயினோன் 


ОН 
குயினால் 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


2011 


இவ்வினையில் 

இடைபொருளாக குயின் ஹைட்ரோன் 
( Quinhydrone ) கிடைக்கிறது . ஒரு மூலக்கூறு p- பென்சோகுயி 
னோனும் , ஒரு மூலக்கூறு குயினாலும் ஹைட்ரஜன் பிணைப்பால் 
பிணைக்கப்பட்ட சேர்மமாக குயின்ஹைட்ரோன் கருதப்படு 
கிறது . அதன் அமைப்பு நிட்சயிக்கப்படவில்லை . 


H.O 


-H - 16 


" te 


p- பென்சோகுயினோன் சுலபமாக ஒடுக்கப்படும் தால் அது 
ஒரு ஆக்சிஜன் ஏற்றும் கரணியாக கொள்ளப்படுகிறது . பொட் 
டாசியம் அயோடைடுவின் அமிலக்கரைசலிலிருந்து அயோ 
வெளியேற்றுகிறது . 

குயினோனின் ஆக்சிஜனேற்றும் 
பண்பு கீழ்க்கண்ட வினையாலான தென்று கருதப்படுகிறது . 


டினை 


2H 


= 0 + 2e 


o + 2e 


Ho- 


OH 


P " குயினேன் 


குயினால் 


( vii ) சில்வர் ஆக்சைடு - குயினோனை ஆக்சிஜனேற்றம் 
அடையச் செய்து மெலியிக் அமிலமாக மாற்றுகிறது . 


1 


Agao 


H = C - COOH 

II 
C - COOH 


மெலியிக் அமிலம் 


O 
P- குயினோன் 


( viii ) p- பென்சோகுயினோன் ஹைட்ராக்சில் அமீனுடன் 
இரு வித ஆக்சைம்களைக் கொடுக்கிறது . ஒரு மூலக்கூறு P- குயி 


200 


கரிம வேதியியல் 


னோன் ஒரு மூலக்கூறு ஹைட்ரா பீசில் அமீனுடன் வினை புரிந்து 
மானாக்சை முவைத்தருகிறது . இது P- நைட்ரோ சோ ஃபீனாலு 
டன் இயங்கு சமநிலையில் (taxtomer ) இருக்கிறது . இரண்டு 

எடை ஹைட்ராக்சில் அமீனுடன் வினை புரிந்து டை 
ஆக்சைமைத்தருகிறது . இது ஒரு மஞ்சள் நிற படிகதிண்மம் . 


N - OH 


NH , OH 


NH , OH 


N - OH 
குயினோன் 
மானாக்சைம் 


N - OH 
குயினோன் 
டை ஆக்சைம் 


+ 


P- குயினோனின் அமைப்பு 
(i ) p- டை ஹைட்ராக்சி பென்சீனை மெதுவாக 

மெதுவாக ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் குயினோன் கிடைக்கிறது . குயினோனை 
ஒடுக்கினால் குயினால் விளைகிறது . அனேக p-பதிலீட்டு பென் 
சீன் வழி பொருள்கள் ஆக்சிஜனேற்றத்தால் குயினோனைக் 
கொடுக்கின்றன . பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடுவுடன் 
p- டைகுளோரோ பென்சீனைத்தருகிறது . p-குனோனின் பண் 
பறி , அளவறிபகுப்பு முறைகளிலிருந்து மூலக்கூறு வாய்பாடு 
C.H , O ? என அறியப்படுகிறது . 


HC 


CH 


C = 0 

CH 

ப 
CH 


HC 
ப 
HC 


be 


HC 


CH 


பென்சினாய்டு வாய்பாடு 
கிரேப் ( GRAESE ) 1867 


குயின்னாட்டு வாய்பாடு 
ஃபிட்மேக் ( FITTIG ) 20 


மேலே கூறிய காரணங்களிலிருந்து அதன் அமைப்பு வாய் 
பாடு மேற் கொடுக்கப்பட்டுள்ள இரண்டில் ஒன்றாகும் . 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


203 


( ii ) பென்சினாய்டு வாய்பாடு பர் ஆக்சைடு அமைப்பைப் 
பெற்றிருக்கிறது . இது குயினோனின் ஆக்சிஜனேற்றும் பண்பை 
காட்டுகிறது . அதனால் இவ்வமைப்பின் படி 11 - குயினோன் சாத் 
தியமாகும் . 117 - குயினோனே விளை வதில்லையாதலால் இவ்வாய 
பாடு சரியில்லை . பிணைப்பு நீளம் , புறவெளி அமைப்பு முதலி 
யவை இவ்வாய்பாடுக்கு எதிராகவிருக்கிறது . 

குயினோனானது ஹைட்ராக்சில் அமீனுடன் மானாக்சைம் , 
டைஆக்சைம் என்ற இருவித சேர்மங்களை கொடுப்பதால் அது 
ஓரு டை கீட்டோனாக விருக்கவேண்டும் . குளோரோஃபார்ம் 
கரைசலில் அறை வெப்ப நிலையில் சூரிய வெளிச்சம் இல்லாத 
பொழுது டைபுரோமைடு C1H.O2Bra, சேர்மத்தையும் , டெட்ரா 
புரோமைடு C , E , O , Br , சேர்மத்தையும் கொடுப்பதால் இரண்டு 
இரட்டைப்பிணைப்புகள் தான் உண்டு. மூன்று இரட்டைப் 
பிணைப்புகள் இல்லை எனத் தெரிகிறது . சில்வர் ஆக்சைடு 
குயினோனை ஆக்சிஜனேற்றம் செய்து மெலியிக் அமிலத்தைக் 
கொடுப்பதால் குயினனாய்டு அமைப்பு சேர்மத்தில் இருக்கிறதெ 
னத்தெரிகிறது . பியூட்டாடையீனுடன் டியல்ஸ் ஆல்டர்வினை 
( Diels - Alder reaction ) யைத் தருவதால் 0 = C - C = 0 தொகுதி 
P- குயினோனில் இருக்கவேண்டுமெனத்தெரிகிறது . புறச்சிவப்பு 
நிறமாலையும் கார்போனைல் தொகுதிருப்பதைக் காட்டுகிறது . 
பாரக்கர் மதிப்பு ஃபிட்டிக் வாய்பாடுக்கொப்ப இருக்கிறது . 
அதனுடைய நிறமும் குயினனாய்டு வாய்பாடை உறுதிப்படுத்து 
கிறது . இக்காரணங்களால் ஃபிட்டிக் வாய்பாடே சரியெனக் 
கொள்ளப்படுகிறது . 
34-4 . ( b ) 0 - பென்சோ குயினோன் ( O - Benzoquinone ) C , H , O , 
தயாரிப்பு 

( i ) கேட்டிக்கால் ( catechol }, நீரற்ற ஈதர் கரைசலில் , அறை 
வெப்ப நிலையில் , நீரற்ற சோடியம் சல்ஃபேட்டு முன்னிலையில் , 
சில்வர் ஆக்சைடுவால் ஆக்சிஜனேற்றமடைந்து 0 - பென்சோ 
குயினோனைத் தருகிறது . இவ்வினையில் விளையும் நீரை நீரற்ற 
சோடியம் சல்ஃபேட்டு உறிஞ்சு கிறது . 


5 


OH 

он 
+ Agao 


+ 2Ag + H , O 


கேட்டிக்கால் 


0.- பென்சோ குயினோன் 


204 


கரிம வேதியியல் 


( ii ) 0 - அமினோ ஃபினால் ஆக்சிஜனேற்றத்தால் ...பென்சோ 
குயினோனைத் தருகிறது . 


ஆவி 


பண்புகள் 

0 - பென்சோ குயினோன் வெண்சிவப்பு படிக தகடுகளாக 
படிகிறது . 

70 ° C ல் சிதைகிறது . சல்ஃபூரஸ் அமிலத்தால் 
ஒடுக்கப்பட்டு கேட்டிக்காலைத் தருகிறது . மணமற்றது . 
யாக மாறாதது . நிறமற்ற வடிவம் ஒன்று தயாரிப்பின் பொழுது 
தோன்றினாலும் சீக்கிரமே சிவப்பு படிகமாக மாறிவிடுகிறது . 
- பென்சோ குயினோன் பாரா குயினோனை விட குறைந்த நிலைத் 
தன்மையையுடையது . சிறந்த ஆக்சிஜனேற்றம் கரணி . 
அமிலமாக்கப்பட்ட KI கரைசலிலிருந்து அயோடினை வெளி 
யேற்றுகிறது , 


+ 


1 


34-4 . ( c ) குளோரனில் ( Chloranil ) C.CLO , 

P- குயினோன் ஹைட்ரஜன் குளோரைடுவுடன் வினை புரிந்து 
குளோரோ குயினால் (chloroquinol) அல்லது குளோரோ 
ஹைட்ரோ குயினோனைத் தருகிறது . குளோரோ குயினால் 
ஆக்சிஜனேற்றத்தால் குளோரோ . p- பென்சோ குயினோனைத் 


1OH 


( 0 ) 


Cil 


motor HCI 


OH 
குளோரோ குயினால் 


P . குயினோன் 


குளோரோ - P - 
பென்சோ குயினோன் 


தருகிறது . குளோரோ - பென்சோ குயினோனை ஹைட்ரஜன் 
குளோரைடுவுடன் வினைபுரியச் செய்து பிறகு ஆக்சிஜனேற் 
றம் செய்து மறுபடியும் இவ்விரு வினைகளையும் திருப்பித் திருப் 
பிச் செய்தால் கடைசியாக குளோரனில் அல்லது டெட்ரா 
குளோரோ- p- பென்சோ குயினோன் ( tetrachloro - p - benzoqui 
none ) சேர்மம் விளைகிறது . பென்ட்டா குளோரோஃபினாலை 
( C.CI , OH ) நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
குளோரனில் விளைகிறது . 


205 


அரோமேட்டிக் ஆல்கஹால்கள் ... குயினோன்கள் 


C ] 


CI 


HCI 


CIL 


CI 


HCIL 
{ 0 ) 


( 0 ) 


CI 


O 


குளோரோ - P. 

குளோர்னில் 
பென்சோ குயினோன் 
அனிலீன் அல்லது ஃபீனாலை KCIO , + HC ) கலவையால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தாலும் குளோரனில் கிடைக்கும் . 
பண்புகள் 

குளோரனில் காளான் கொல்லியாக (fungicide ) பயன்படு 
கிறது . நல்ல ஆக்சிஜனேற்றும் கரணி கனிம ஆக்சிஜனேற்றும் 
கரணியை பயன்படுத்த முடியாத நிலையில் இதை பயன் படுத்த 
லாம் . மஞ்சள் நிற தகடுகளாக படிகிறது . உருகு நிலை 290 ° C 
ஆல்கஹாலில் குறைவாக கரையும் . 


வினாக்கள் 


1. கீழ்க் கண்டவைகளை தயாரிப்பது எப்படி ? 

( a ) வானில்லின் ( d ) குளோரனில் ( c ) சின்னமிக் ஆல்டி . 
ஹைடு ( d ) பென்சைல் ஆல்கஹால் , 

2 . பென் சால்டிஹைடுவை தயாரிப்பது எப்படி ? அசெட் 
டால்டிஹைடுவையும் ஒப்பிடுக . 
3. பென்சோ குயினோன்களை தயாரிப்பது எப்படி ? அவை 
கனின் பண்புகள் யாவை ? 
4. பென்சால்டிஹைடுவிலிருந்து (a ) பென்சாயிக் அமிலம் 
( b ) பென்சைல் ஆல்கஹால் ( c ) பென்சைலிடீன் குளோரைடு 
( d ) பென்சாயின் ( e ) பென்சில் ( த் ) மான்டலிக் அமிலம் முதலிய 
வைகளை தயாரிப்பது எப்படி ? 
5. குறிப்பு எழுதுக . 

( a ) ஹீபன் - ஹோயித் தொகுப்பு முறை ( b ) : பென் அசைல் 
குளோரைடு ( c ) வில்கிராட் வினை ( d ) லெடரர் - மானஸிவினை 
( e ) சாம்மலெட் வினை ( ) ) காட்டாமன் கோச் வினை ( g ) எல்ப் 
வினை ( h ) உலோக கீட்டைல்கள் ( 1 ) பிப்பரனால் 
6. டொலுவீனிலிருந்து பென் சால்டிஹைடுவை தயாரிப்பது 
எப்படி ? KOH , HCN , KCN , Cl , முதலியவைகளுடன் பென் 
சால்டிஹைடுவின் வினை என்ன ? 


- 


35 - அரோமேட்டிக் அமிலங்கள் 


( Aromatic acids) 


அரோமேட்டிக் ஹைட்ரோ கார்பன்களில் ஒன்று அல்லது 
அதற்கு மேற்பட்ட H அணுக்களை -COOH தொகுதியால் பதி 
லீடு செய்யப்பட்ட சேர்மம் அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் 
அமிலமாகும் . கார்பாக்சி தொகுதி வளையத்துடன் இணைக்கப் 
பட்டிருக்கலாம் அல்லது பக்கத் தொடரில் இணைக்கப் 
பட்டிருக்கலாம் . பென்சாயிக் அமிலத்தில் , C H , COOH , கார் 
பாக்சி தொகுதி வளையத்துடன் இணைக்கப் பட்டிருக்கிறது . 
. . பினைல் அசெட்டிக் அமிலத்தில் , C , H , CH2COOH , கார்பாக்சி 
தொகுதி பக்கத் தொடரில் இணைக்கப் பட்டுள்ளது . இருவகை 
அமிலங்களும் எஸ்டர்களையும் , உப்புகளையும் , நீரிலிகளையும் 
கொடுக்கின்றன . பென்சாயிக் அமிலத்திலுள்ள கார்பாக்சி 
தொகுதிக்கு , ஆர்த்தோ இடத்தில் , -NH2 தொகுதியைத் தவிர 
எந்த தொகுதியிருந்தாலும் , அமிலத்துவத்தை அதிகரிக்கிறது . 
அரோமேட்டிக் அமிலங்கள் அலிஃபாட்டிக் அமிலங்களை விட 
அதிக உருகு நிலையை உடையவை . நீரில் குறைந்த கரை திறனை 
யுடையவை . அவைகளை 

ஹாலஜனேற்றமும் 
நைட்ரோ ஏற்றமும் செய்யலாம் . 


சுலபமாக 


பொதுத் தயாரிப்பு முறைகள் 
( i ) ஆக்சிஜனேற்றம் 

( அ ) அரோமேட்டிக் ஆக்கஹால் அல்லது ஆல்டிஹைடு 
வை ஆக்சிஜனேற்றம் செய்தால் அமிலங்கள் கிடைக்கின்றன 


[ 0 ] 

[ 0 ] 
CH , CEO ----C , H , COOH ----C.H.CH , OH 
பென்சால்டி பென்சாயிக் 

பென்சைல் ஆல் 
ஹைடு அமிலம் 

கஹால் 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


207 


சுல்யமாக 


( ஆ ) பென்சீனின் படி வரிசை சேர்மங்களால் டொலுவீன் 
எத்தில் பென்சீன் போன்றவைகளை ஆக்சிஜனேற்றம் செய் 
தாலும் பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . பக்கத் தொடர் 
நீளமாகவிருந்தால் 

ஆக்சிஜனேற்றமடைகிறது . 
ஒன்றுக்கு மேற்பட்ட பக்கத்தொடர் இருப்பின் அதிக நீளமான 
தொடர் முதலில் ஆக்சிஜனேற்றமடைகிறது . ஆக்சிஜனேற்றம் 
செய்ய பயன்படும் கரணிகள் நீர்த்த நைட்ரிக் அமிலம் , குரோ 
மிக் அமிலம் , காரபொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசல் 
முதலியன நீர்த்த நைட்ரிக் அமிலம் ஒன்றுக்கு மேற்பட்ட பக் 
கத் தொடர் இருப்பினும் ஒரு தொடரை மாத்திரம் -COOH 
தொகுதியாக ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்கிறது . மற்ற 
இரண்டு ஆக்சிஜனேற்றும் கரணிகளும் எல்லா பக்கத் தொடர் 
களையும் ஆக்சிஜனேற்றம் அடையச் செய்கின்றன . 


-- 


2C , H , CH ; + 30 , - 2C , H , COOH - 2HAO 
டொலுவீன் 

நீர்த்த HNO , 
CH, CH , CH3 

COOHC, H, CH , 
சைலீன் 

[ 0 ] டொலுவிக் அமிலம் 


குரோமிக் அமிலம் + CH3COOH 

-- HOOCC, H , COOH 
[ 0 ] 

தாலிக் அமிலம் 
(ii ) நீராற் பகுப்பு 

அரைல் நைட்ரைலை நீராற்பகுத்து அரோமேட்டிக் 
அமிலத்தை கிடைக்கப் பெறலாம் .. 


CH, CN + 2H , O 
.பினைல் சயனைடு 


C. H , COOH + NH3 
பென்சாயிக் அமிலம் 


( iii ) . " பிரைடல் கிராஃப்ட்ஸ் வினை 
கார்போனைல் குளோரைடுவும் ஹைட்ரோ 

கார்பனும் 
நீரற்ற அலுமினியம் குளோரைடுவின் முன்னிலையில் வினை 
புரிந்து அமில குளோரைடுவை தருகின்றன . அமில குளோ 
ரைடுவை நீராற் பகுத்தால் அமிலம் கிடைக்கிறது . கார்போ 
னைல் குளோரைடுவை அதிக அளவில் எடுத்துக் கொள்ள 
வேண்டும் . இல்லாவிடில் கீட்டோன் விளையும் . 

H2O 
CH . + COC , C , H , COCE CH.COOH + HCI 
பென்சாயில் 

பென்சாயிக் 
குளோரைடு அமிலம் 


208 


கரிம வேதியியல் 


( iv ) கிரிக்னார்டு வினை 

அரைல் மெக்னிசீயம் புரோமைடு நீரற்ற ஈதரில் , திட நிலை 
லுள்ள கார்பன் டை ஆக்சைடுவுடன் , அறை வெப்பநிலையில் 
வினை புரிந்து கிடைத்த விளைபொருளை நீர்த்த ஹைட்ரோ 

ளோரிக் அமிலத்தால் நீராற் பகுந்தால் அரோமேட்டிக் 
அமிலம் கிடைக்கிறது . 


- 


C.H.MgBr + CO , 


B , 0 
+ CH.COOMgBr C , H , COOH 

BCLI பென்சாயிக் 

அமிலம் 
( விளைச்சல் 

66 % ) 


35-1 . பென்சாயிக் அமிலம் ( Benzoic acid ) C , H , COOH . 

சாம்பிராணி அல்லது பென்சாயின் என்ற பிசினில் 
20 லிருந்து 40 சதவிகிதம் வரையில் கிடைக்கிறது . பெரும் 
பாலும் பென்சைல் எஸ்ட்டராக . C , H , COOH , C.C.H . , கிடைக் 
கிறது . குதிரையின் சிறு நீரில் பென்சாயிக் கிளைசீன் ( ஹிப்பூரிக் 
அமிலம் ) சேர்மமாக கிடைக்கிறது . 


தயாரிப்பு 

( i ) டொலுவீன் ஆவியையும் காற்றையும் 400 ° C ல் வைக் 
கப்பட்டுள்ள வனாடியம் பென்ட்டாக்சைடு வினைவேக மாற்றி 
யின் மீது செலுத்தி பென்சாயிக் அமிலத்தை பெருமளவில் 
தயாரிக்கிறார்கள் . வினைவேக மாற்றியாக ஸ்டானிக் வான டேட் 
அல்லது கோபால்ட் நாப்தினேட்டுவை 150 ° C ல் பயன் படுத் 


தலாம் . 


[ 0 ] 


CH , CH 
டொலுவீன் 


V2O , 


CH , COOH 
பென்சாயிக் 
அமிலம் 


( ii ) புரோமோ பென்சீனையும் லித்தியம் உலோகத்தையும் 
உலர்ந்த ஈதரில் வினை புரியச் செய்து ஃபினைல் லித்தியம் , C.H , Li 
கிடைக்கப்பெறுகிறது . இச்சேர்மம் . CO . வுடன் வினை புரிந்து 
லித்தியம் பென்சோவேட்டைத் தருகிறது . லித்தியம் பென்சோ 
வேட் கனிம அமிலத்தால் நீராற் பகுக்கப்பட்டு பென்சாயிக் 
அமிலத்தைக் கொடுக்கிறது . 


209 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


CE , Br + 2Li --- CH.Li + LiBr 

ஃபினைல்லித்தியம் 


CHLI + CO , 


CH.COOL 
லித்தியம் பென்சோவேட் 


C.H.COOLi + HCI 


C.H.COOH + LiCI . 
பென்சாயிக் அமிலம் 


(iii ) சோதனைச்சாலை முறை 

3 கி . பென்சைல் குளோரைடுவையும் 25 க , செ . மீ . 10 % 
சோடியம் கார்பனேட்டு கரைசலையும் குடுவையில் எடுத்துக் 
கொண்டு ஆவி மீன் குளிர் கலத்தைப் பொருத்தி கொதிக்க 
வைக்க வேண்டும் . கொதிக்கும் பொழுது 5 கி . பொட்டாசியம் 
பர்மாங்கனேட்டுவை 75 க . செ . மீ . நீரில் கரைத்து மெதுவாக 
2 மணி நேரத்தில் சொட்டு சொட்டாக சேர்க்க வேண்டும் . 
மாங்கனீசு டை ஆக்சைடு பிரிகிறது . 10 கிராம் சோடியம் சல் 
ஃபைட்டுவும் 50 க . செ . மீ . அடர் ஹைட்ரோ குளோரிக் அமி 
லமும் சேர்ந்த கலவையுடன் விளைபொருள்களை வினை புரியச் 
செய்தால் மாங்கனீசு டை ஆக்சைடு கரைந்து விடுகிறது . 
பென்சாயிக் அமிலம் 

வீழ்படிவாகிவிடுகிறது . பென்சாயிக் 
அமிலத்தை குளிர வைத்து வடிகட்டிப் பிரித்து கொதிக்கும் 
நீரில் கரைத்துப் படிகமாக்கி தூய்மையாக்கப்படுகிறது . 


2C , H ,CHECI + Na , Co . -H20-- 2C , H , CH , OH + 2NaCl + CO , 
பென்சைல் 

பென்சைல் 
குளோரைடு 


ஆல்க 
ஒஹால் 


SC, H ,CHgOH + 4KMnO , 


SC . , COOK + KOH + 4MnO , 
பொட்டாசி 

+ 4H2O 


பென்சோ 
வேட் 


( iv ) வியாபார முறை 
ளோரினை , 

கொதிக்கும் டொலுவீன் வழியாக , எடை 
மாற்றம் இருக்கும் வரை செலுத்தினால் பென்சோ டிரை 
குளோரைடு ( benzotrichloride ) விளைகிறது . இதை 50 ° C ல் 
கால்சியம் ஹைட்ராக்சைடு - இரும்புத்தூள் கலவையுடன் 
சேர்ந்து சுட வைத்தால் கால்சியம் பென்சோவேட் கிடைக் 


210 


கரிம வேதியியல் 


கிறது . இதை நீர்த்த கனிம அமிலத்துடன் வினை புரியச் செய்து 
பென்சாயிக் அமிலம் கிடைக்கப் பெறுகிறது . 


நுரைக்கல்லில் ( pramics ) படிய வைத்த சின்க் குளோரைடு 
வுடனும் நீருடனும் சேர்த்து பென் சோ டிரை குளோரைடுவை 
110-115 C ல் கொதிக்க வைத்தால் நேராகவே பென்சாயிக் 
அமிலம் கிடைக்கிறது . 


CI , 


H2O 


CH, CH , 
டொலுவீன் 


CH.CCI ) 
பென்சோ 
டிரை 
குளோரைடு 


Ca (OH ) 2 


( C.H , COO ) 2Ca 
கால்சியம் 
பென்சோவேட் 


H2O 


CH , COOH 
பென்சாயிக் 
அமிலம் 


( v ) நாப்தலீனை , வனாடியம் பென்ட்டாக்சைடு வினைவேக 
மாற்றியின் முன்னிலையில் , காற்றினால் ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் தாலிக் அமில நீரிலி விளைகிறது . இதை குரோமியம் 0 
தாலேட்டுவும் டை சோடியம் 0- தாலேட்டுவும் சேர்ந்த கலவை 
யுடன் , நீராவியால் , 200 ° C ல் சூடுபடுத்தினால் தாலிக் அமிலம் 
சுடு நீரில் கரைந்து நீங்குகிறது . பென்சாயக் அமிலம் பதங்க 
மாகிப் பிரிகிறது . 


H2O 


C. Ha 


CH ; COQH + CO2 


- 


தாலிக் அமில நீரிலி 


பென்சாயிக் அமிலம் 


குறிப்பு 

அமிலப் பொதுத் தயாரிப்பு முறைகள் யாவும் பென்சாயிக் 
அமில தயாரிப்புக்குப் பொருந்தும் . 


பண்பும் பயனும் 
பென்சாயிக் அமிலம் வெண்மை நிறமானது . 

பளபளப் 
பான திண்மம் , உருகு நிலை 121 ° C . நீரில் சொற்பமாக கரையும் 
சூடான நீரில் சுலபமாக கரையும் . ஈதர் , ஆல்கஹால் முதலிய 


211 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


கரிம நீர்மங்களில் கரையும் . 100 ° C ல் பதங்கமாகிறது . நீராவி 
யால் ஆவியாகும் தன்மையது . ஆவி தொண்டையை பாதிக் 
கிறது . தொண்டையிலுள்ள கிருமியை கொல்லும் சக்தி வாய்ந் 
தது . சோடியம் 

பென்சோவேட் ஆகாரத்தை பாதுகாக்கும் 
தன்மையது , அதிகமாக உட்கொண்டால் யூரிக் அமிலத்தை 
அகற்றும் . அமிலம் இருபடியாக ஹைட்ரோ கார்பன் கரைச 
லில் இருக்கிறது . இருபடி ஹைட்ரஜன் பிணைப்பாலானது . 


------- 


O 


Co Hs - C 


\ o - H ---- osc - Cs H. 


வினைகள் 


அதனுடைய உலோக உப்புகள் நீரில் கரைகின் றன . 
சோடாலைமுடன் சேர்த்து காய்ச்சினால் பென்சாயிக் அமிலம் 
பென் சீனைத் தருகிறது . ஃபெர்ரிக் குளோரைடுவுடன் நடுநிலை 
யிலுள்ள பென்சோவேட் கரைசலை வினை புரியச் செய்தால் 
ஃபெர்ரிக் பென்சோவேட் என்ற பழுப்பு நிற வீழ்படிவு கிடைக் 
கிறது . ஆல்கஹாலுடன் எஸ்டரையும் , பாஸ்பரஸ் பென்ட்டா 
ளோரைடுவுடன் அமில குளோரைடுவையும் தருகிறது . 
அமோனியாவுடன் வினை புரிந்து பென்சமைடு CH ,CONH2 
வைத் தருகிறது . சோடியமும் கொதிக்கும் அமைல் ஆல் 
ஹாலும் சேர்ந்த கலவையால் ஒடுக்கினால் சைக்ளோ ஹெக் 
சேன் கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கிறது . 


CH2 


CH2 


( H ) 


| 


CHs COOH 
பென்சாயிக் அமிலம் 


CHCOOH . 
| 
CH2 


Na + csHOH 


CH2 


CH2 


சைக்ளோ ஹெக்சேன் 
கார்பாக்சிலிக் அமிலம் 


லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுவால் ஒடுக்கினால் 
பென்சைல் ஆல்கஹால் விளைகிறது . 

[ H ] 
CH,COOH --- CH, CH , OH 

LiAlH , பென்சைல் 

ஆல்கஹால் 


கழகங்கள் தோன்றுகின் றன . 
நைட்ரோ 
212 

கரிம வேதியியல் 
உலர்ந்த சில்வர் பென்சோவேட்டை கார்பன் டெட்ரா 
குளோரைடுவில் தொங்க விட்டுக் கொண்டு புரோமினுடன் 
வினைபுரியச் செய்தால் புரோமோ பென்சீன் கிடைக்கிறது . 
CE.COOAg + Brz - + C , H , Br + AgBr + CO2 

புரோமோ 

பென்சீன் 
பண்பறிசோதனை 

( i ) நடு நிலையிலுள்ள பென்சோவேட் கரைசல் ஃபெர்ரிக் 
ளோரைடுவுடன் பழுப்பு நிற வீழ்படிவைத் தருகிறது . ( ii) சுடு 
நீரில் கரைகிறது . குளிரவிட்டால் பளபளப்பான வெண்மை 

( ) 
ணாம்புடன் சேர்த்து சூடுபடுத்தினால் பென்சீன் ஆவி வெளி 
வருகிறது . 
35-1 . ( a ) பென்சாயிக் அமிலத்தின் பதிலீட்டு வழிப் 

பொருள்கள் 

கார்பாக்சி தொகுதி பென்சீன் வளையத்தின் கிளர்வு நீக்கி 
யாக விருப்பதால் பதிலீடு சற்று கடினம் . 
( i ) நைட்ரோ பென்சாயிக் அமிலங்கள் 

மெத்தில் பென்சோவேட்டை நேர் முறையில் நைட்ரோ 
ஏற்றம் செய்து நீராற் பகுத்து M- நைட்ரோ பென்சாயிக் 
அமிலம் கிடைக்கிறது . 

COOCH : 

COOH 
cooCHs 

NaOH 
HNO , TH , So , 
NOg HCE 

NO , 
m - நைட்ரோ 

பென்சாயிக் அமிலம் 
0 , p- டொலுவீனை அமில டை குரோமேட்டால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்து முறையே 0- , p . நைட்ரோ பென்சாயிக் 
அமிலம் கிடைக்கிறது 
„CH3 

COOH 
NO2 

அமில 
டைகுரோமேட்டு 

o- நைட்ரோ 
டொழ்வின் 

பென்சாயிக் அமிலம் 


O 


O. 


O 


AP 


( 0 ) 


OR 


NO , 


* o! 

NNO: | 
அரோமேட்டிக் அமிலங்கள் 

213 
3 , 5 , டை நைட்ரோ பென்சாயிக் அமிலம் 

பென்சாயிக் அமிலத்தை புகையும் நைட்ரிக் சல்ஃபூரிக் 
அமிலக் கலவையால் நைட்ரோ ஏற்றம் செய்தால் 3 , 5 - டை 
நைட்ரோ பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . இதன் உருகு 
நிலை 204 ° C . 
HNO : /HSC 

( 50 % விளைச்சல் ) 


2 , 5 - டை நைட்ரோ பென்சாயிக் அமிலம் 

2- அமீனோ 5- நைட்ரோடொலுவீனை பொட்டாசியம் பர்சல் 
ஃபேட்டு சல்பூரிக் அமிலக்கலவையால் ( காரோ அமிலம் ) ஆக் 
சிஜனேற்றம் செய்து பிறகு பொட்டாசியம் டை குரோமேட்டு 
சல்ஃபூரிக் அமிலக்கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
60 % விளைச்சலில் 2,5 - டை நைட்ரோ பென்சாயிக் அமிலம் 
கிடைக்கிறது . 


CH , 

காரோ 

( NH, அமிலம் 
0. N 
2. அமீனோ - 5 நைட்ரோ 

டொலுவீன் 


CHS 

NO KG , 0 , --- H2SO . 
ON 
2- நைட்ரோசோ 
5. நைட்ரோபோலுவின் 


O : N 


2 , 5 டை ட்ரோ 
பென்சாயிக் அமிலம் 


ஹாலஜன் பதிலீட்டு அமிலங்கள் 

எலெக்ட்ரான் கவர் கரணிகளான குளோரின் , புரோமின் , 
நைட்ரிக் அமிலம் , சல்ஃபூரிக் அமிலம் முதலியவை பென்சாயிக் 
அமிலத்துடன் வினைபட்டு - வழிப்பொருளைக் கொடுக்கின்றன . 


COOH 


COOH 


+ . Br2 


O 


+ HBr 

Br 
m - புரோமோ 
பென்சாயிக் அமிலம் . 


பென்சாயிக் அமிலம் 


214 


கரிம் வேதியியல் 


பென்சாயிக் அமிலத்தை சிறிதளவு சில்வர் சல்ஃபேட்டை 
யுடைய அடர் சல்ஃபூரிக் அமிலத்தில் கரைத்துக் கொண்டு 
அயோடினை சேர்த்தால் 1 -அயோடோ பென்சாயிக் அமிலம் 
கிடைக்கிறது . இவ்வினைக்கு அயோடோனியம் அயனி ,H2OI 
காரணமென கருதப்படுகிறது . 


0- , p- பதிலீட்டு பென்சாயிக் அமிலங்களை பொலுவீன் 
வழிப்பொருளின் ஆக்சிஜனேற்றத்தால் பெறலாம் . அல்லது 
அந்தந்த அமீனோ பென்சாயிக் அமிலத்திலிருந்து டைய 
சோனியம் உப்பு வழியாகப் பெறலாம் . 


CH3 

CI 


( 0 ) 


COOH 

CI 


KMnO4 


0- குளோரோ 
டொலுவீன் 


0. குளோரோ 
பென்சாயிக் அமிலம் 


2 , 4 , 6 - டிரை புரோமோ பென்சாயிக் அமிலம் 


COOH 


COOH 


HCI 


Br, 


Br 


O 


( 80 % விளைக்சல் ) 


COOH 

G ) HNO.. 
Br 
NH2 

( ii HPOS 
Br 


Br : 


NHA 


அமீனே 
பென்சாயிக் அமிலம் 


2 , 4 , 6. டிரைபுரோமோ 
பென்சாயிக் அமிலம் 


35-1 ( b ) பென்சாயில் குளோரைடு ( Benzoyl chloride ) 

C.H , COCIL 
தயாரிப்பு 

(i ) உலர்ந்த பென்சாயிக் அமிலத்தை அதிக அளவு பாஸ் 
பரஸ் பென்ட்டா குளோரைடு அல்லது தயோனைல் குளோரை 
டுவுடன் சேர்த்து காய்ச்சி வடித்தால் பென்சாயில் குளோரைடு 
வடிகிறது . 

CH , COOH + PCL,, C , H ,COCI + POCI, + HCI 
பென்சாயிக் 

பென்சாயில் 
அமிலம் 

குளோரைடு 





அரோமேட்டிக் அமிலங்கள் 


215 


CH , COOH + SOCI, 


C.HI ,COCI + HCI + SO , 


( ii ) குளோரினை கொதிக்கும் பென் சால்டிஹைடுவின் வழி 
யாக செலுத்தினால் HCI வெளிவரும் பென்சாயில் குளோரைடு 
விளையும் . HCL வெளி வருவது நிற்கும் வரை ளோரினை 
செலுத்த வேண்டும் . இது ஒரு வியாபார முறையாகும் . 


CH , CHO + Cl2 
பென்ரால்டிஹைடு 


C.H.COCI + HCI 
பெண் சாயில் 
குளோரைடு 


(iii) பென்சாயிக் அமிலத்தை பென்சோடிரை குளோரைடு 
வுடன் சேர்த்து சூடுபடுத்தினால் பென்சாயில் குளோரைடு 


விளைகிறது . 


C , H , COOH + C , H , CCES 


----- + 2C , H , COCI + HCI 

, 


(iv ) கார்போனைல் குளோரைடுவை பென்சீனுடன் நீரற்ற 
அலுமினியம் குவோரைடுவின் முன்னிலையில் வினை புரியச் செய் 
தால் ஃபிரைடல் - கிராஃப்ட்ஸ் வினையால் பென்சாயில் 
ரைடு கிடைக்கிறது . 


AICI , 

C.H.COCI + HCI 


C.H , + COC1, 


பண்புகள் 

பென்சாயில் குளோரைடு ஒரு எண்ணெய் நீர்மம் . கொதி 
நிலை 198 C . அடர்த்தி எண் 1.21 நெடியுள்ள மணமுடையது . 
ஆவியானது கண்ணில் நீரை வருவிக்கும் தன்மையது . 
நீரும் , நீர்த்த சோடியம் ஹைட்ராக்சைடு கரை சலும் , பென் 
சாயில் குளோரைடுவை நீராற் பகுத்து பென்சாயிக் அமிலமாக 
மாற்றுகின்றன . பென்சாயில் குளோரைடுவின் சைலீன் கரை 
சலை ஹைட்ரஜனால் நஞ்சுள்ள பல்லாடியத்தின் ( Poisoned 
palladium ) முன்னிலையில் ஒடுக்கினால் பென் சால்டிஹைடு நல்ல 
விளைச்சலில் கிடைக்கும் . 


பென்சாயில் ஏற்றம் ( Benzoylation ) 

- OH , -NHA , --NH- , தொகுதிகளையுடைய சேர்மங்களு 
டன் பென்சாயில் குளோரைடு வினைபுரிந்து ஹைட்ரஜனுக்கு 
பதிலாக C , H , CO- என்ற பென்சாயில் தொகுதி புகுகிறது . இம் 
மாதிரி கிடைத்த பென்சாயில் வழிப்பொருள் படிகதிண்மமாக 


216 . 


கரிம வேதியியல் 


விருப்பதால் அதன் உருகு நிலையிலிருந்து எடுத்துக் கொண்ட 
சேர்மத்தை 

கண்டுபிடிக்கமுடிகிறது . அசெட்டைல் வழிப் 
பொருளை விட பென்சாயில் வழிப்பொருள் அதிக உருகு நிலையை 
யுடையது . குறைந்த கரையும் தன்மையையுடையது . ஆகை 
யால் பென்சாயில் வழிப்பொருளே அதிகமாக ஆய்வு முறை 
களில் நாடப்படுகிறது . பென்சாயிலேற்றம் செய்யும் முறையை 
கீழே காண்க : 


சேர்மத்தை தேவைக்கு மேல் அதிக அளவிலுள்ள 10 % 
சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் எடுத்துக்கொண்டு அத் 
துடன் தேவையான அளவு 

பென்சாயில் குளோரைடுவை 
சேர்த்து சுமார் 15 நிமிடங்கள் குலுக்க வேண்டும் . இவ்வினைக்கு 
ஷாட்டன் - பாமன் வினை (Schotten - Baumann reaction ) என்று 
பெயர் . குலுக்கியபிறகு பென்சாயில் வழிப்பொருள் படிகமாக 
படிகிறது . சோடியம் பென்சோவேட் கரைசலில் இருக்கிறது . 
இது எஞ்சியுள்ள பென்சாயில் 

பென்சாயில் குளோரைடுவும் சோடியம் 
ஹைட்ராக்சைடுவும் வினைபுரிவதால் உண்டானதாகும் . 


குளோரை 


சோடியம் ஹைட்ராக்சைடுவுக்கு பதிலாக பிரிடீனை பயன் 
படுத்தலாம் . பென்சாயில் குளோரைடு படிக வழிப்பொருளை 
கொடுக்கத்தவறினால் , - நைட்ரோ பென்சாயில் 
டுவை அதற்கு பதிலாக முயற்சிக்கலாம் . 

ஷாட்டன் - பாமன் - விளை 
C, H , OH + CH ÉOCI + NaOH 

C.8,00CCH ; 

ஃபினைல் 
பென்சோவேட் 

+ NaCl + H2O 
35-1 (c ). பென்சாயில் பர் ஆக்சைடு (Benzoyl peroxide ), 

( C , H , CO ) , 02 . 
தயாரிப்பு 

பென்சாயில் குளோரைடு அல்லது பென்சாயிக் அமில 
நீரிலியை பனிக்கட்டி வெப்ப நிலையிலுள்ள நீரிய சோடியம் பர் 
ஆக்சைடு கரைசலுடன் வினைபுரிவித்தால் பென்சாயில் பர் 
ஆக்சைடு கிடைக்கிறது . 

2C , H , COC1 + Na , 02 ( C , H , CO ) , 02 + 2NaCl. 


பண்புகள் 

பென்சாயில் பர் ஆக்சைடு நிலையானது . வெள்ளை திண்மம் . 
உருகுநிலை 104° C. மாவுகளை வெளுக்க பயன்படுகிறது . 110 ° C ல் 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


217 


இரண்டு C.E.COO -- தனி உறுப்புகளாக பிரிகிறது . இது பல 
படிவினைகளைத் தூண்ட பயன்படுகிறது . பென்சாயில் பர் ஆக் 
சைடு சோடியம் ஈத்தாக்சைடுவின் ஆல்கஹால் கரைசலுடன் 
வினைபுரிந்து சோடியம் பர்பென்சோ வேட்டைத் தருகிறது . 
இது குளிர்ந்த அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து 
பர்பென்சாயிக் அமிலத்தைத் தருகிறது . இதன் உருகு நிலை 41 ° C . 

2C , H ,COO - ONa + H , SO .-- * 2C ,ET , COO - OH + Naz SO . 
சோடியம்பர்பென் 

பர்பென்சாயிக் 
சோவேட் 

அமிலம் 
இதை ஒன்று விட்ட இரட்டை பிணைப்பில்லாத தனி இரட்டைப் 
பிணைப்பை அறிய பயன் 

படுத்துகிறார்கள் . இரட்டைப் 
பிணைப்பை இது எத்திலீன் ஆக்சைடு வழிப் பொருளாக மாற்று 


கிறது . 


FC - 1 = CHR + C , H + COOOH - > RCH - CH - R * CHs- cooH 





35-1 ( d ) பென்சாயிக் அமில நீரிலி (CHI.CO )20 

பென்சாயில் குளோரைடுவையும் உலர்ந்த சோடியம் பென் 
சோவேட்டையும் சேர்த்துக் காய்ச்சினால் பென்சாயிக் அமில 
நீரிலி விளையும் அல்லது பென்சாயிக் அமிலத்தை அதிக அளவு 
அசெட்டிக் நீரிலியுடன் சேர்ந்து காய்ச்சி வடித்தாலும் பென் 
சாயிக் அமில நீரிலி கிடைக்கும் . 

CH.COCl + C , H , COONa ( C.H CO ), 0 + NaCl 
பென்சாயில் சோடியம் பென் பென்சாயிக் 
குளோரைடு சோவேட் 

அமில நீரிலி 
பென்சாயிக் அமில நீரிலி ஒரு வெள்ளை படிக தண்மம் . 
உருகு நிலை 42 ° C . அசெட்டிக் அமில நீரிலியை விட மெதுவாக 
வினைபுரியும் , குளிர்ந்த நீருடன் வினைபுரியாது . கொதிக்கும் 
நீருடன் வினை புரிந்து பென் சாயிக் அமிலமாக மாறுகிறது . ஆல் 
கஹால் , ஃபினால் , அமீன் முதலியவைகளை பென்சாயினேற்றம் 
செய்கிறது . 
35-1 ( e ) பென் சமைடு ( Benzamide ) , C , H , CONH , 
தயாரிப்பு 

( i) அமோனியம் பென்சோவேட்டை குழாயில் வைத்து 
உருக்கிமூடி பிறகு காய்ச்சினால் பென் சமைடு விளைகிறது . 
C.H ,COONH , 

CHCONH2 + H , 0 
அமோனியம் பென் 

பென்சமைடு 
சோவேட்டு 


4 ) 


218 


கரிம வேதியியல் 


( ii ) அறை வெப்ப நிலையில் அடர்ந்த நீரிய அமோனியா 
கரைசலை பென்சாயில் 

பென்சாயில் குளோரைடுவுடன் வினைபுரியச் செய் 
தால் பென் சமைடு கிடைக்கிறது . 


1 


C.H , COCl -- NE , C.H , CONH , + HCI 
பென்சாயில் குளோ 

பென் சமைடு 
ரைடு 

( iii ) ஃபினைல் சயனைடுவை ஹைட்ரஜன் பர் ஆக்சைடு 
வின் நீர்த்த காரக் கரைசலால் 65 ° C ல் பகுதி நீராற்பகுப்புக்கு 
உட்படுத்தினால் பென் சமைடு விளைகிறது . 


CH.CN + H , O --- --- myho C , H ,CONH , 
: பினைல் சயனைடு 

பென்சமைடு 


பண்புகள் 

பென் சமைடு வெள்ளையானது . தகடு போன்ற திண்மமாக 
படிகிறது . உருகுநிலை 130 ° C . சுடு நீரில் கரையும் . தண்ணீரில் 
கரையாது . பென் சமைடு 

பென் சமைடு இயங்கு சம நிலையில் இரு வடிவத் 
திலிருப்பதாக கருதப்படுகிறது . அது 0 - ஈதரையும் , N. ஈதரை 
யும் கொடுக்கிறது . 


OH 


Cs Hs 


CHs -C 


NH2 


NH 


வினைகள் 


( i) அமிலங்களாலும் , மிகச் சுலபமாக காரக்கரைசல்களா 
லும் நீராற் பகுப்புக்கு உட்படுகிறது . 


C , H , CONH4 + NaOH 
பென் சமைடு 


C.H.COONa + NH , 
சோடியம் பென் 
சோவேட் 


(ii ) புரோமின் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கலவை 
யால் அனிலீனாக மாற்றப்படுகிறது . 

KOH 
C , H , CONH, C.H , CONHBr - CHNH2 
பென் சமைடு பென்சோ 

அனிலீன் 
புரோமைடு 


Bra 


-- 


119 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


( iii ) மெர்குரிக் ஆக்சைடுவுடன் வினைபுரித்து மெர்குரிபென் 
சமைடுவைத் தருகிறது . 


2C , H , CONH2 + Ego 

( C.H , CONE )2Hg + H2O 
பென் சமைடு 

மெர்குரிக் 

ஆக்சைடு 
(iv ) பென்சமைடுவின் சில்வர் உப்புவை எத்தில் அயோ 
டைடுவுடன் வினை புரிவித்தால் 0 - த்தில் பென்சமைடு கிடைக் 
கிறது . இது ஒரு 0 - ஈதர் . இதை நீராற்பகுத்தால் பென்சாயிக் 
அமிலம் , ஆல்கஹால் , அமோனியா முதலியவை கிடைக் 


கின் றன . 


- 


H20 
* CHs C ( OC , Hs ) = NH - 


OÀg. . 
C. H.-C. 

Cx HI 

NH 
சில்வர் பென்சமைடு 


மன 


( - எத்தில் பென் சமைடு 


C.H.COOR + CH , OH + NH , 


( v ) பென் சமைடுவின் சோடியம் உப்புவை எத்தில் அயோ 
டைடுவுடன் வினைபுரிவித்தால் N- எத்தில் பென்சமைடு கிடைக் 
கிறது . இது ஒரு N- ஈதர் இதை நீராற் பகுத்தால் பென்சாயிக் 
அமிலமும் எத்தில் அமீனும் உண்டாகின்றன . 


Cs H ; -C 


H. 
+ C , H ; I -- > CHs- c 

+ Ce Hs COOH 
NHNa 

NH C , H , 
சோடியம் பென்சமைடு 

+ C , H , NH , 
N * எத்தில் பென்சமைடு 


( vi ) பென்சோநைட்ரைல் 

பென் சமைடுவை பாஸ்பரஸ் பென்ட்டாக்சைடுவுடன் 
காய்ச்சி வடித்தால் ஃபினைல் சயனைடு அல்லது பென்சோ 
நைட்ரைல் கிடைக்கிறது . இதை டையசோ உப்புகளிலிருந்து 
சாண்ட்மேயர் வினையால் பெறலாம் . பொட்டாசியம் பென்சீன் 
சல்போனேட்டை பொட்டாசியம் சயனைடுவுடன் காய்ச்சியும் 
பெறலாம் . பென்சோ நைட்ரைல் ஒரு எண்ணெய் . கொதி நிலை 
190 ° C . நீராற் பகுத்தால் பென்சாயிக் அமிலத்தைக் கொடுக் 
கும் . ஒடுக்கினால் பென்சைல் அமீனைக் கொடுக்கும் . 

--- H , O 
CH.CONH3 C.EI ,CN , 
பென்சமைடு P , 0 , பென்சோ 

நைட்ரைல் 


220 


கரிம வேதியியல் 


C.E.CN + 2 H2O 
பென்சோ 
நைட்ரைல் 


+ C , H , COOH + N H , 
பென்சாயிக் 
அமிலம் 


--- 


CH , CN + 4 H 
பென்சோ 
நைட்ரைல் 


CH, CHENH2 
பென்சைல் அமீன் 


35-2 . ஆந்த்ரனிலிக் அமிலம் ( Anthranilic acid ) C ; H , ( NEg ) 

COOH 

இதன் வேதிப் பெயர் 0 - அமினோ பென்சாயிக் அமிலம் . 
1841- ஆம் ஆண்டில் இண்டிகோவை காரத்துடன் சேர்த்துக் 
காய்ச்சிப் பெறப்பட்டது . மல்லிகைப்பூவில் மெத்தில் ஈதராக 
கிடைக்கிறது . இது இண்டிகோ தயாரிக்க பயன்படுகிறது ,. 


தயாரிப்பு 

(ii) தொழில் முறை ! தாலிமைடு ( phthalimide ) வையும் 
காரசோடியம் ஹைபோ குளோரைட்டுவையும் 80 C ல் வினை 
புரியச் செய்தால் ஆந்த்ரனிலிக் அமிலிம் கிடைக்கிறது . 
ஹாஃப்மன் அமீன் தயாரிப்பு முறையாகும் . 


Co 


COONa 


COONa HCI 


Naoci 


NaOH 


COOH 


C 


NHI 


O.COM , 


CONFI2 


NH . 


COM 


NHI 
ஆந்த்ரனிலிக் அமிறம் 


ថ្មី ពី 


-- 


(ii ) -நைட்ரோ பென்சாயிக் அமிலத்தை வெள்ளீய 
அமிலக் கலவையால் ஒடுக்கினால் 0 - அமினோ பென்சாயிக் 
அமிலம் கிடைக்கும் . 


NO2 


Sn / HCI 


NH2 


O 


O 


COOH 
- நைட்ரோ 
பென்சாயிக் அமிலம் 


COOH 
ஆந்த்ரனிலிக் அமிலம் 


(iii ) 0 - நைட்ரோ டொலுவீனை சோடியம் ஹைட்ராக்சைடு 
வின் ஆல்கஹால் கரைசலுடன் சேர்ந்து சூடுபடுத்தினால் , 
ஆந்த்ரனிலிக் அமிலம் விளைகிறது . மூலக்கூறுவின் உள் 
ஆக்சிஜனேற்ற வினையாகும் இது . 


221 


ரோமேட்டிக் அமிலங்கள் 


--- 


NG2 


O 


NaOH / C2H5OH 


NHA 


ON 


COOH 


CHI 
0. நைட்ரோ 

டொலுவீன் 


ஆந்த்ரனிலிக் அமிலம் 


பண்புகள் 

வெண்ணிற திண்மம் . உருகுநிலை 145 ° C . நீரிலும் ஆல்க் 
ஹாலிலும் சிறிது கரையும் . நீரியக் கரைசல் இனிக்கிறது . சூடு 
செய்தால் அனிலினையும் , CO , யையும் கொடுக்கிறது . மெத்தில் 
எஸ்ட்டராக ஆரஞ்சு பூவிலும் , மல்லிகைப் பூவிலும் கிடைக் 
கிறது . இதை சாயங்கள் செய்யவும் ,, வாசனைப் பொருள் 
கெய்யவும் பயன் படுத்துகிறார்கள் . 


35-3 . சாலிசிலிக் அமிலம் ( Salicylic Acid ) C , H . ( OH ) COOH 

பிரியா ( Piria ) என்பவரால் 1838 - ஆம் ஆண்டில் சாலிசின் 
என்ற குளுக்கோசைடுவிலிருந்து பெறப்பட்டது . வின்படர் 
கிரீன் எண்ணெயின் முக்கிய கூறு மெத்தில் சாலிசிலேட் ஆகும் . 


தயாரிப்பு 
( i ) கோல்ப் - ஷிமிட்வினை (Kolbe - Schmit reaction) 

இம்முறை வியாபார முறையில் சாலிசிலிக் அமிலத்தை 
பெருமளவில் தயாரிக்க பயன் படுகிறது . 


உலர்ந்த சோடியம் ஃபீனேட்டு ( sodium phenate ) தூளை 
யும் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவையும் 
(உலர்ந்த ) சேர்த்து 6 வா.ம.அ. வில் 140 ° -170 ° C ல் ஆனேக 
மணி நேரங்கள் சூடுபடுத்தினால் சோடியம் சாலிசிலேட் 90 % 
விளைச்சலில் கிடைக்கிறது . சோடியம் சாலிசிலேட்டுவை நீரில் 
கரைத்தெடுத்து ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் வினை 
புரியச் செய்தால் சாலிசிலிக் அமிலம் கிடைக்கிறது . இதை 
தூய்மையாக்க பதங்கமாக்கலாம் அல்லது வெந்நீரிலிருந்து 
படிக மாக்கலாம் . 


140-170c 


OH 


HCIL 


.OH 


Ca HS ONa + CO2 
சோடியம் ஃபினேட் 


COONa 
சோடியம் சாலி 

சிலேட்டு 


COOH 
சாலிசிலிக் 
அமிலம் 


கரிம வேதியியல் 


222 


(ii ) ஆந்தரனிலிக் அமிலத்தை டையசோ உப்பாக மாற்றி 
அவ்வுப்பை நீருடன் கொதிக்க வைத்தால் சாலிசிலிக் அமிலம் 
கிடைக்கிறது . 


NH , 


Na No2 + HCIL 


Oro 


உமாவை 


-- 


Ocoor 


COOH 


5c 


N , CI H.O 

OH 
கொதித்தல் 
COOH 

COOH 
டையசோ சேர்மம் 

சாலிசிலிக் அமிலம் 


ஆந்தரனிலிக் அமிலம் 


( iii ) 0-சல்ஃபோ பென்சாயிக் அமிலத்தை ( o -sulphobanzoic 
acid ) காரத்துடன் சேர்த்து உருக்கினால் 0 - ஹைட்ராக்சி பென் 
சாயிக் அமிலத்தின் உப்பு கிடைக்கும் . 


அவ 


O 


SO3H KOH 

OK 
COOH 

COOK 
- சல்ஃபோ பென்சாயிக் சாலிசிலிக் அமிலத்தின் 

அமிலம் பொட்டாசியம் உப்பு 


( iv ) ஃபீனால் , சோடியம் ஹைட்ராக்சைடு , கார்பன் 
டெட்ரா குளோரைடு முதலிய மூன்றையும் சேர்த்து ஆவி மீள் 
கொதிப்புக்குட் படுத்தினால் 0- , p- ஹைட்ராக்சி பென்சாயிக் 
அமிலங்களின் சோடியம் உப்பு கிடைக்கிறது . வழிமுறையை 
கீழே காண்க . 


CCI, 


COH )3 _HỐ 


CCL 


H2O 


CH4 


Colle. 


OH 


CH ; HO 
* ஃபீனால் 


OH 


CooH 
C ; - 1 

OH 


பண்புகள் 

சாலிசிலிக் அமிலம் மிருதுவான ஊசி வடிவில் திண்மமாக 
படிகிறது . உருகு நிலை 159 ° C . நீரில் சிறிதே கரைகிறது . சுடு 
நீரிலும் , ஆல்கஹால் , அசெட்டோன் , ஈதர் முதலிய கரைப் 
பான்களிலும் சுலபமாக கரைகிறது . m- , p- ஐசோமர்களை விட 
வீரிய அமிலமாக காணப்படுகிறது . 

ஏனெனில் ஃபீனால் 
தொகுதியின் ஹைட்ரஜனும் கார்பாக்சி தொகுதியிலுள்ள OH 
தொகுதியின் ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் பிணைப்பால் பால 


223 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


மொன்று ஏற்படுத்திக்கொள்வதால் சாலிசிலேட்டு 

அயனி 
நிலைத்தன்மைபெற்று கார்பாக்சி தொகுதியின் ஹைட்ரஜன் 
சுலபமாக அயனியாக வெளிவருகிறது . இதற்குத் தகுந்தாற் 
போல் எலெக்ட்ரானின் இடப்பெயர்ச்சியும் ஏற்படுகிறது . 


ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் ஊதா நிறத்தை கொடுக் 
கிறது . 


வினைகள் 


( i ) 200 ° C க்கு சூடுபடுத்தினால் ஃபீனாலையும் கார்பன் டை 
ஆக்சைடுவையும் தருகிறது . 


200 ° C 


OH 


OO 


O 


-- 


+ CO1 


OOH 


(ii) சோடியம் கார்பனேட்டுடன் மானோ சோடியம் 
உப்பை , C , H , ( OH ) COONa , க் கொடுக்கிறது . சோடியம் ஹைட் 
ராக்சைடுவுடன் டைசோடியம் உப்பைத் C , H , ( ONa ) COONa , 
தருகிறது . 


( iii ) புரோமின் நீருடன் 2 , 4 , 6 - டிரை புரோமோக் ஃபினாலே 
அளவறி முறையில் தருகிறது . 


OH 


- 
நைட்ரோ 


Br 


Os 


+ Bra 


Oess 


COOH 


சாலிசிலிக் அமிலம் 


பென்சீன் 

COOH 
0 - ஹைட்ராக்சி - - புரோமோ 

பென்சாயிக் அமிலம் 


நைட்ரோ பென்சீன் கரைசலில் புரோமினுடன் வினைபுரிந்து 
0 - ஹைட்ராக்சி -p- புரோமோ பென்சாயிக் அமிலத்தைக் 
கொடுக்கிறது . 


224 


கரிம வேதியியல் 


Br 


Br 


Oosa 


ofis 33r2 
COOH 


O 


சாலிசிலிக் அமிலம் 


2 , 4 , 6 - டிரைபுரோமோ ஃபினால் 


2 , 4. 6 - டிரை 


( iv ) புகையும் நைட்ரிக் அமிலத்துடன் 
4 ) நட்ரோ ஃபீனாலைக் கொடுக்கிறது . 


ON 


NO2 


C 


OH புகையும் HINO , 
COOH 


O 


NO2 
2 , 4 , 6 - டிரைபுரோமோ 

ஃபினால் 


( v ) சாலிசிலிக் அமிலத்தையும் மெத்தில் ஆல்கஹாலையும் 
மிகச் சிறிய அளவு அடர் சல்பூரிக் அமிலத்துடன் சேர்த்து 
சூடுபடுத்தினால் மெத்தில் சாலிசிலேட்டு என்ற எஸ்ட்டர் விளை 
கிறது . இது சுளுக்கு , பிடிப்பு , வீக்கம் முதலியவைகளை 
போக்க மருந்தாக பயன்படுகிறது . இது ஒரு நீர்மம் . கொதி 
நிலை 224 °C . 


அடர் HASO , 
CA , ( OH ) COOH + CHSOH 

--C , H , ( OH ) COOCE , 
சாலிசிலிக் அமிலம் 

மெத்தில் சாலிசிலேட்டு 


( vi ) சாலிசிலிக் அமிலத்தையும் ஃபீனாலையும் கார்போ 
ஜனல் குளோரைடு அல்லது பாஸ்பரஸ் ஆக்சிகுளோரைடுவின் 
முன்னிலையில் சூடு செய்தால் ஃபினைல் சாலிசிலேட்டு அல்லது 
சாலால் (salol) விளைகிறது . இது ஒரு படிக திண்மம் . உருகு 
நிலை 43 ° C . பற்பசையில் நச்சு நாசினியாக பயன்படுகிறது 
இது வெண்ணிற திண்மம் . 


POC13 
C.H , ( OH ) COOH + CH , OH + CH ( OH ) CO0 C3H + H2O 
சாலிசிலிக் அமிலம் ஃபீனால் 

பினைல்சாலிசிலேட் 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


225 


(vii ) சாலிசிலிக் அமிலத்தை அதிக அளவு அசெட்டைல் 
குளோரைடு அல்லது அசெட்டிக் அமில நீரிலியுடன் 90° C- க்கு 
கீழ் சூடுபடுத்தினால் அசெட்டைல் சாலிசிலிக் அமிலம் அல்லது 
ஆஸ்பிரின் ( aspirin ) விளை கிறது . இதன் உருகு நிலை 135 ° C . 


C. H , ( OH ) COOH . + CH3 COCI 

சாலிசிலிக் 
அமிலம் 


C : H. ( OCOCH3 ) COOH + 
அசெட்டைல் 

HCI 
சாலிசிலிக் அமிலம் 


பயன்கள் 


சாலிசிலிக் அமிலக் கரைசல் பருக்களை நீக்கவும். 

நீக்கவும் . சரும 
நோய்க்கு மருந்தாகவும் பயன்படுகிறது . உணவுவகைகளை 
பாதுகாக்க பயன் படுகிறது . வாசனைப் பொருள்களை செய்ய 
பயன் படுகிறது , சோடியம் சாலிசிலேட்டு வாதப் பிடிப்புக்கு 
மருந்தாகும் . ஆஸ்பிரின் , சாலால் , மெத்தில் சாலிசிலேட் 
முதலியவைகளின் பயன்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக் 
கின்றன . P- அமீனோ சாலிசிலிக் அமிலம் ( PAS ) காச , க்ஷய 
நோய்க்கு (tuberculosis ) மருந்தாக பயன்படுகிறது . 


35.4-- : பினைல் அசெட்டிக் அமிலம் ( Phenylacetic acid ) 

C ; H ; CE , COOH . 

ஃபினைல் அசெட்டிக் அமிலம் சில அழுகிய புரதப் பொருள் 
களில் காணப்படுகிறது . 


தயாரிப்பு 

பென்சைல் குளோரைடுவை பொட்டாசியம் சயனைடுவின் 
நீரிய ஆல்கஹால் கரைசலுடன் சுமார் 90 நிமிடங்கள் கொதிக்க 
வைத்தால் 

பென்சைல் சயனைடு விளைகிறது . பென்சைல் 
சயனைடுவை 50 % சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
கொதிப்புக்குட்படுத்தினால் மணிநேரத்தில் பென்சைல் 
சயனைடு நீராற் பகுக்கப்பட்டு ஃபினைல் அசெட்டிக் அமிலத் 
தைக் கொடுக்கிறது . 


ஆவிமீள் 


KCN 
C , H , CH , CI 

CH , CH , CN 
பென்சைல் 

பென்சைல் 
ளோரைடு 

சயனைடு 

E.O 
---- C , H , CH , COOH 

பினைல் அசெட்டிக் 

அமிலம் 


15 


226 


கரிம வேதியியல் 


பண்புகள் 

தகடு போன்ற திண்மம் , உருகு நிலை 76 ° C . அறுவறுக்கத் 
தக்க மணமுடையது . ஆனால் அதன் எத்தில் எஸ்ட்டர் ஒரு 
வாசனைப் பொருளாகும் . குரோமிக் அமிலம் 

அல்லது 
கார பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பென்சாயிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 
ஃபினைல் அசெட்டிக் அமிலம் அசெட்டிக் அமிலத்தைவிட 
வீரிய முடையது . 

பென்சைல் பெனிசிலின் அல்லது பெனி 
சிலின் G. ( Pencillin G ) யின் விளைச்சலை அதிகமாக்க நொதித்தல் 
ஊடகத்தில் ஃபினைல் அசெட்டிக் அமிலம் சேர்க்கப்படு கிறது . 
பெனிசிலின் G என்பது 

என்பது ஃ பினைல் அசெட்டிக் அமிலத்தின் 
பதிலீட்டு அமைடுவாகும் . 


35-5- மாண்டலிக் அமிலம் ( Mandelic acid ) cs H , ( CA ) 

( OH ) COOH . 


கசப்பு பாதாம் ( bitier almond) விதையை ஹைட்ரோ 
ளோரிக் அமிலத்துடன் சேர்த்து சூடுபடுத்தினால் மாண்டலக் 
அமிலம் கிடைக்கிறது . 


மாண்டலிக் அமிலம் ஹைட்ராக்சி டோலுவீக் அமிலத் 
துடன் ஐசோமராகவிருக்கிறது . 


தயாரிப்பு 
பென்சால் 

டிமைடுவை ஹைட்ரஜன் சயனைடுவுடன் 
வினைபுரிவித்தால் பென் சால் டிஹைடு சயன் ஹைட்ரின் கிடைக் 
கிறது . இதை நீர்த்த அமிலத்தால் நீராற் பகுத்து மாண்டலிக் 
அமிலம் பெறப்படுகிறது . 


பண்புகள் 

இது ஒரு திண்மம் . உருகு நிலை 133 ° C சீர்மையற்ற கார்பன் . 
அணுவை 

தன்னிடத்தே பெற்றிருப்பதால் ஒளிச்சுழற்றும் 
தன்மையையுடையது . லாக்டிக் அமிலத்தைப் 

போன்ற 
பண்பினையுடையது . 

நீரில் கரைகிறது . ஹைட்ரயோடிக் 
அமிலத்துடன் (hydriodic acid ) சூடுபடுத்தினால் ஃபினைல் 
அசெட்டிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . நைட்ரிக் அமிலத் 
தால் ஆக்சிஜனேற்றம் செய்யும்பொழுது முதலில் பென்சாயில் 
ஃபார்மிக் அமிலத்தையும் தொடர்ந்து ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் பென்சாயிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . 


227 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


[ 0 ] 

[ O ] 
Ces , CH ( OH ) COOH CH . CO COOH -- + S.H , COOH 

பென்சாயில் 

பென்சாயிக் 
ஃபார்மிக் அமிலம் அமிலம் 
மாண்டலிக் அமிலம் சிறுநீர்ப்பாதையின் நச்சுக் கொல்லி 
பயன்படுகிறது . 

வாசனைப் 

பொருளாகவும் பயன் 
படுத்தலாம் . 


D 


35-6 . சின்ன மிக் அமிலம் ( cinnamic acid ) C , H , CH = CHCOOH 

இதன் வேதிப் பெயர் -பினைல் அக்ரிலிக் அமிலம் . பென் 
சைல் எஸ்ட்டராக ஸ்டோராக்ஸ் ( storax ) , பெரு , டொலு பிசின் 
முதலியவைகளில் ( Peru and Telu balsams ) கிடைக்கிறது . இப் 
பிசின் பொருள்களை சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் 
கொதிக்க வைத்தால் சோடியம் சின்ன மேட்டு கிடைக்கிறது . 
இதை ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தால் நீராற்பகுத்து சின்ன 
மிக் அமிலத்தை பெறலாம் . 
தயாரிப்பு 
( i ) பெர்கின் வினை 

15 கி . பென்சால் டிஹைடு , 10 கி . உருக்கிய சோடியம் 
அசெட்டேட்டு , 30 கிராம் அசெட்டிக் அமில நீரிலி - இம் 
மூன்றையும் குடுவையில் எடுத்துக்கொண்டு காற்று குளிர் 
கலத்தை குடுவையில் பொருத்தி சுமார் 5 மணி நேரம் 180 ° C ல் 
எண்ணெய்த் தொட்டியில் வைத்து ஆவி மீள் கொதிப்புக்குட் 
படுத்தினால் சின்னமிக் அமிலம் விளையும் . 

சூடான விளை 
பொருளை 100 க.செ.மீ. நீரில் ஊற்றி , சோடியம் கார்பனேட்டு 
வால் காரமாக்கி , நீராவியால் காய்ச்சி வடித்தால் எஞ்சிய 
பென்சால் டிஹைடு ஆவியாக வெளிவரும் . பிறகு வடிகட்டிப் 
பிரித்து வடி நீரில் கனிம அமிலத்தை சேர்த்தால் சின்னமிக் 
அமிலம் படியும் . இதை தூய்மையாக்க கொதிநீரிலிருந்தாவது , 
லேசு பெட்ரோலியத்திலிருந்தாவது படிகமாக்க வேண்டும் . 

CH : COONa 
CH , CHO + ( CH3CO ), o 

C.HCH = CHCOOH + 
பென் சால் அசெட்டிக் 

சின்னமிக் அமிலம் 
டிஹைடு அமில நீரிலி 

CH3COOH 


( ii ) கிளை சன் வினை 

பென்சால் டிஹைடு , கொழுப்பு அமில எஸ்ட்டருடன் 
சோடியம் எத்தாக்சைடு முன்னிலையில் சுறுக்கு வினையில் ஈடு 
பட்டு சின்னமிக் எஸ்ட்டரைக் கொடுக்கிறது . 


- 


228 


கரிம வேதியியல் 


C , H ,ONa 
C , H , CHO + CH3COOC2H , --- + C , H , CH = CH Coocs , + 
பென்சால் எத்தில் 

எத்தில் சின்னமேட்டு 
டிஹைடு அசெட்டேட்டு 

H , O 


( iii ) வியாபார முறை 

பென்சால் குளோரைடுவையும் அதிக அளவில் சோடியம் 
அசெட்டேட்டுவையும் 150-180 ° C ல் அதிக அழுத்தத்தில் 
சூடுபடுத்தினால் சின்னமிக் அமிலம் கிடைக்கிறது . 


CEI , CHCL , + CH, COO Na --- CH , CH = CHEOOH + 
பென்சால் சோடிம் 

சின்னமிக் அமிலம் 
குளோரைடு அசெட்டேட்டு 

NaCl + ECI 


பண்புகள் 

சின்னமிக் அமிலம் ஊசி போன்ற படிகத்திலிருக்கும் திண் 
மம் . உருகு நிலை 133 ° C . அக்ரிலிக் அமிலத்தைப் போன்றது . 
சின்னமிக் அமிலம் இரண்டு வடிவ ஐசோமர்களில் காணப்படு 
கிறது . ஒவ்வொரு வடிவ ஐசோமரும் தனக்குள்ளே ஒன்றுக்கு 
மேற்பட்ட படிக உருவங்களை உடையதாக விருக்கிறது . 
C.E ; - C - H 

CH ; - C - H 

// 
H - C COOH 

HOOC -- G H 
டிரான்ஸ் ஐசோமர் 

சிஸ் ஐசோமர் 


- 


சாதாரண தொகுப்பு முறையில் கிடைப்பது டிரான்ஸ் 
ஐசோமர் . இது வைரத்தைப் போன்ற உருவத்திலும் , ஊசி 
போன்ற B-உருவத்திலும் கிடைக்கிறது . வடிவம் அதிக 
நிலைத் தன்மையுடையது . இரண்டின் உருகு நிலையும் 133 ° C க்கு 
சமம் . சிஸ் வடிவ ஐசோமரின் மற்ற பெயர் அல்லோசின்னமிக் 
அமிலம் ( allo- cinnamic acid ) . இது சின்னமிக் அமிலத்தை புற 
ஊதா ஒளியில் வைத்து கிடைக்கப்பெறுகிறது . இந்த வடிவ 
ஐசோமர் நான்கு படிக உருவங்களில் காணப்படுகிறது . அவை 
களின் உருகுநிலை முறையே 32 ° C , 42 ° C , 58 ° C , 68 ° C . மிகவும் 
நிலையானது . 65 ° C ல் உருகும் வடிவமாகும் . சின்னமிக் அமி 
லத்தை மருந்துகளிலும் வாசனைப் பொருள் தயாரிப்பதிலும் 
பயன்படுத்துகிறார்கள் . 


வினைகள் 


(i ) சின்னமிக் அமிலம் சோடியம் ரசக் கலவையால் ஒடுக் 
கப்பட்டு -ஃபினைல் புரொப்பியானிக் அமிலத்தைக் கொடுக் 


229 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


ஹைட்ரோ 


சின்னமிக் 


அமிலம் 


என்றும் 


கிறது . இதை 
கூறலாம் . 


[ H ] 
C.H. CH = CH COOH C.II , CH , CE , COOH 
சின்னமிக் அமிலம் Na ( Hg ) ஃபினைல் புரொப் 

பியானிங் அமிலம் 


புரோமினுடன் கூட்டு வினையில் ஈடுபட்டு CH , CHBF CABr 
COOH சேர்மத்தைக் கொடுக்கிறது . இதன் வேதிப் பெயர் 
$ -ஃபினைல் , -டை புரோமோ புரொப்பியானிக் அமிலம் . 


(ii ) - கார பொட்டாசியம்: பர்மங்கனேட்டு கரைசல் சின்ன 
மிக் அமிலத்துடன் வினை புரிந்து -ஃபினைல் கிளிசரிக் அமிலத் 
தைக் கொடுக்கிறது . 


கார KMNO4 

கரைசல் 
CHÚCH - CECOOH 

CH , CHOH : CHOH COOH 
சின்னமிக் அமிலம் 

- பினைல் கிளிசரிக் 

அமிலம் 


- 


(iii ) குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . 


(iv ) ஸ்டைரீன் விளைதல் 

சின்னமிக் அமிலத்தை தனியாக காய்ச்சி வடித் தாலோ 
அல்லது சோடா லைமுடன் சேர்த்து காய்ச்சி வடித்தாலோ 
கிடைப்பது ஸ்டைரீன் ( styrene ). இதன் வேதிப் பெயர் ஃபினைல் 
எத்திலீன் , இது ஒரு நீர்மம் . நல்ல மனமுடையது . கொதிநிலை 
145 °C . சாதாரண வெப்ப நிலையில் பர் ஆக்சைடு முன்னிலை 
யில் சுலபமாக பலபடியாகி பாலிஸ்டைரீன் ( polystyrene ) என்ற 
பிளாஸ்டிக்கைக் கொடுக்கிறது . மின் அரிதிற் கடத்தியாக பல 
மின் சாதனங்களில் இந்த பிளாஸ்டிக் பயன் படுகிறது . 


- 


CH , CH 

CH COOH – C , H , CH = CH , + CO , 
சின்னமிக் அமிலம் 

ஸ்டைரீன் 


( v ) கௌமரீன் விளைதல் 

இது -ஹைட்ராக்சி சின்னமிக் அமிலத்தின் லாக்கிட்டோ 
னாகும் . இது ஒரு வெண்ணிற படிகம் . உருகு நிலை 67 ° C . 
து வானிலின் போன்று நல்ல மணமுடையது . 


230 


கரிம வேதியியல் 


சாலிசிலிக் ஆல்டிஹைடுவை பெர்கின் வினைக்கு 
படுத்தினால் 

-ஹைட்ராக்சி சின்னமிக் அமிலம் அல்லது 
கௌமரிக் அமிலம் விளைகிறது . இதை சூடுபடுத்தி உடனே 
கௌமரினைப் ( coumarin ) பெறலாம் . 


OH 


OH ( CH3CO ) , O - CH3COONa 


O 


-H2O 


CH = CHCOOH 


CHO 


பெர்கின் வினை 


சாலிக்சைல் 
ஆல்டிஹைடு 


0 - ஹைட்ராக்சி 
சின்னமிக் அமிலம் 


CH = CH 


O 


- 


கௌமரின் 


35-7 . தாலிக் அமிலங்கள் ( Phthalic acids ) , C , H , ( COOH ) 2 

இவை அரோமேட்டிக் டை கார்பாக்சில் அமிலங்களாகும் . 
மூன்றுவித அமிலங்கள் உள . அவை 0 - டை கார்பாக்சில் பென் 
சீன் அல்லது தாலிக் அமிலம் , m- டை கார்பாக்சில் பென்சீன் 
அல்லது ஐசோ தாலிக் அமிலம் , P- டை கார்பாக்சில் பென்சீன் 
அல்லது டெரிதாலிக் அமிலம் .. 


+ 


COOH 


COOH 


O 


O 


COOH 


தாலிக் அமிலம் 


COOH 
ஐசோதாலிக் 
அமிலம் 


COOH 
டெரிதாலிக் 
அமிலம் 


இவைகளை அந்தந்த சைலீனையாவது டொலூவிக் அமி 
லத்தையாவது ஆக்சிஜனேற்றம் செய்து பெறலாம் . 


35-7 . ( a ) தாலிக் அமிலம் ( Phthalic acid ) 

இது --டை கார்பாக்சி அமிலமாகும் . 


தயாரிப்பு 

( i ) பழைய முறையில் நாஃப்தலீன் சேர்மமானது 300 ° C ல் 
புகையும் சல் : பூரிக் அமிலத்தால் மெர்குரி அல்லது மெகுரிக் 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


231 


சல்பேட் வினைவேக மாற்றியின் முன்னிலையில் ஆக்சிஜனேற் 
றம் செய்யப்பட்டது . இது தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்ட 
முறை . நாஃப்தலீனை 

ஆல்ஃபானேற்றம் செய்யும் பொழுது 
மெர்குரி வெப்பமானி பயன்படுத்தப் பட்டது . வெப்பமானி 
யால் கலக்கும் பொழுது வெப்பமானி உடைந்து மெர்குரியும் 
வினையில் ஈடுபட்டது . விளைச்சல் அதிகமாகி தாலிக் அமில 
நீரிலி கிடைத்தது . இதிலிருந்து மெர்குரி ஒரு வினைவேக மாற்றி 
யாக நாஃப்தலீன் ஆக்சிஜனேற்றத்திற்கு அடர் சல்ஃபூரிக் 
அமிலத்துடன் பயன்படுத்தப்பட்டது . 


சி 


(ii ) தற்கால முறை 

நாஃப்தலீன் அல்லது 3 - சைலீனை அதிக அளவு காற்றுடன் 
சிலிகாமேல் படிய வைத்த வனாடியம் பென்ட்டாக்சைடு வினை 
வேகமாற்றியின் மேல் 350 - 450 C ல் 0.6 வினாடி செலுத்தி 
னால் தாலிக் அமில நீரிலி சற்றேறகுறைய நூறு சதவிகித விளைச் 
சலில் கிடைக்கிறது . சிறிதளவு மெலியிக் அமில நீரிலியும் உடன் 
விளைகிறது . தாலிக் அமில நீரிலியை நீருடன் கொதிக்க வைத் 
தால் தாலிக் அமிலம் கிடைக்கிறது , 


2 


- * :4-10-* 4cd . 


" CO 
காலிக் அமிலரிலி 


நாஃப்தலீன் 


. 


பண்புகள் 

தாலிக் அமிலம் தகடுத் திண்மமாக படிகிறது . உருகு நிலை 
231 ° C . உருகும்பொழுது அயில நீரிலியாக மாறிவிடுகிறது . 
தாலிக் அமிலம் சுடுநீர் , ஆல்கஹால் , ஈதர் முதலிய கரைப்பான் 
களில் சொற்பமாகவே கரைகிறது . குளோரோ பார்மில் கரைவ 
தில்லை . ஆல்கஹாலுடன் எஸ்ட்டர்களை கொடுக்கிறது . 


| 


பயன்கள் 


தாலிக் அமிலம் சுலபமாக கிடைப்பதால் இண்டிகோவை 
சுலபமாக தொகுக்க முடிந்தது . டைமெத்தில் தாலேட்டு 
கொசுவை நெருங்காமல் செய்யும் பண்புடையது . டைமெத் 
தில் தாலேட்டை பிளாஸ்டிக்குகளுக்கு குழைவு கொடுப்பியாக 
( plasticizer ) பயன் படுத்து கிறார்கள் , டை எத்தில் தாலேட்டு 
செல்லுலோஸ் அசெட்டேட்டுவின் கரைப்பானாக பயன் படு 
கிறது . தாலிக் அமிலமும் அதன் உலோக உப்புவும் வர்ணத் 
தின் மேல் படியும் பனித்திரையை மறையச் செய்கிறது . 


232 


கரிம வேதியியல் 


. 


கிளிப்ட்டால் ( glyptal) என்ற பல்எஸ்ட்டர் பிளாஸ்ட்டிக் 
கிளிசராலும் தாலிக் அமிலமும் சேர்ந்த பிளாஸ்டிக்காகும் . 


பண்பறிசோதனை 

( i ) ஃபீனால் , அடர் கந்தக அமிலம் , தாலிக் அமிலம் - இம் 
மூன்றையும் உருக்கினால் ஃபீனால்ப் தாலின் ( phenolphthalein ) 
கிடைக்கிறது . இது சோடியம் ஹைட்ராக்சை கரைசலுடன் 
இளஞ்சிவப்பு நிறத்தைக் கொடுக்கிறது . ( ii ) ஃபீனாலுக்கு 
பதிலாக ரிசார் சினாலைப் பயன்படுத்தி ( i) வது வினையை செய் 

பச்சை நிற உறிஞ்சி ஒளி வீசல் (fluorescence) 
கிடைக்கிறது . 


தால் 


தாலிக் 


35-7. ( b ) தாலிக் அமில நீரிலி 

தாலிக் அமிலத்தை 200° C க்கு சூடுபடுத்தினால் 
அமில நீரிலி கிடைக்கிறது . நாஃப்தலீன் , 0 - சைலீனிலிருந்து 
[ 35-7 ( a) - ( ii )] ல் கூறியவாறு தயாரிக்கலாம் . 0 - சைலீனை 
சல்ஃ பருடனும் நீருடனும் காய்ச்சினால் தாலிக் அமில நீரிலியும் 

கிடைக்கின்றன . 


பண்புகள் 

ஊசி நிற வெள்ளை படிகங்களாக படிகிறது . ருகு நிலை 
128 C. சாயங்களை தொகுப்பதிலும் , மேல்பூச்சுகளை ( coating ) 
தயாரிப்பதிலும் பயன்படுகிறது . பூச்சிவரட்டிகள் , பினால்ப் 
தாலின் , ஃபுளோரசீன் முதவியவை தயாரிப்பதற்கும் பயன் 
படுகிறது . 


வினைகள் 

(i ) நீருடன் சேர்த்து கொதிக்க வைத்தால் தாலிக் அமிலம் 
கிடைக்கிறது . 


0 


CO 

COOH 
+ H2O வாகை 

COOH 
தாலிக் அமில நீரிலி 

தாலிக் அமிலம் 
( ii ) ஆல்கஹாலுடன் சேர்த்து சூடு செய்தால் மானோ 
எஸ்ட்டர் கிடைக்கிறது . அதிக அளவு ஆல்கஹாலுடன் 
சேர்த்து மிகச் சிறிய அளவு அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
சூடு செய்தால் டை எஸ்ட்டர் கிடைக்கிறது . 


233 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


coi 


coochis 


CHE OH 


o -FC, H , OH 


COOH 
எத்தில் ஹைட்ரஜன் 

தாலேட்டு 


-cooceHs 

coocH5 
டை எத்தில் தாலேட்டு 


தாலிக் அமில Bாலி 


நீரிலி 


(iii ) உலர்ந்த அமோனியாவுடன் தாலிக் அமில 
வினை புரிந்து தாலிமைடுவைத் தருகிறது . 


CO 


CO 


0 + NHS 





NF + A . 


ஒச 


CO . 


CO 


தாலிக் அமில நீரிலி 


தாலிமைடு 


( iv) பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடுவுடன் வினை புரிந் 
தாலாயில் குளோரைடுவைத் தருகிறது 


co 


COCI 


0+ PCI 


Oood 


+ POCIA 


COCI 


35-7 . ( c) தாலிமைடு 

தாலிக் அமில நீரிலியை உலர்ந்த அமோனியாவுடன் 
அதிக அழுத்தத்தில் 300 ° C ல் சூடு செய்தால் தாலிமைடு 
கிடைக்கிறது . 


Co 

SUUC 

CO . 
0+ NH3 

அதிக அழுத்தம் 
தாலிக் அமில நீரிலி 

தாலிமைடு. 


O 


NH 


பண்புகள் 


தாலிமைடு ஒரு வெண்ணிற படிகம் . உருகு நிலை 238 ° C . 
நீரில் கரையாது . பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவின் நீரிய 
ஆல்கஹால் கரைசலுடன் வினை புரிந்து பொட்டாசியம் தாலி 
மைடுவை விளைவிக்கிறது . 


1 


- 


234 


கரிம வேதியியல் 


O 


O 


தாலிமைடு 


பொட்டாசியம் 
தாலிமைடு 


பொட்டாசியம் தாலிமைடு காப்ரியலின் ஓரிணைய அமீன் 
தொகுப்பு முறையில் பயன்படுத்தப்படுகிறது . 


தாலிமைடுவை நீரிய சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலும் 
சோடியம் ஹைபோ குளோரைட்டும் சேர்ந்த கலவையால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆந்திரனிலிக் அமிலம் கிடைக் 
கிறது . இவ்வமிலம் இன்டிகோ செய்ய பயன்படுகிறது . 


NaOH 


.CCONa 


Naoci 


COONa 


HC 


O 


NH 


OCCOM 


Fa 


co 


தாலிமைடு 


* c0 Hz 
தாலாமிக் அமிலத்தின் 

சோடியம் உப்பு 
(( SODIUM PHTHALAMATE ) 


COOH 

INHA 
ஆந்தரனிலிக் 

அமிலம் 


35-7 . ( d ) தாலாயில் குளோரைடு அல்லது தாலைல் குளோரைடு 

தாலிக் அமிலத்தையாவது தாலிக் அமில நீரிலியையாவது 
பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடுவுடன் 150 ° C ல் சூடு செய் 
தால் தாலைல் குளோரைடு ( phthalyl chloride or phthalyl chloride ) 
கிடைக்கிறது . தாலிக் அமிலத்தை தயோனைல் குளோரைடு 
வுடன் சின்க் குளோரைடு முன்னிலையில் 220 C ல் சூடு செய் 
தாலும் தாலாயில் குளோரைடு விளையும் . 


Ocool 


OCI 

92 * விளைச்சல் 
COCI 


PCIs 


COOH 


SOCI 
, 


COOH 
தாலிக் அமிலம் 


2n 
Cle 


COCI 


86 % விளைச்சல் 


COCI 


235 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


பண்புகள் 

தாலாயில் குளோரைடு நிறமற்ற எண்ணை போன்ற நீர்மம் . 
உருகு நிலை 16 ° C . சின்க் - ஹைட்ரோ 

குளோரிக் அமிலக் 
கலவையால் ஒடுக்கினால் தாலைடுவைக் (phthalide ) கொடுக் 
கிறது . அலுமினியம் குளோரைடுவுடன் சிறிது நேரம் சூடு 
படுத்தினால் ஆஸ் - தாலைல் குளோரைடு ( as - phthaloyl chloride) 
கிடைக்கிறது . இதன் உருகு நிலை 89 ° C . 


COCI 


( H ) 


Ool 


Oce 


COCI 
தாலாயில் குளோரைடு 


CH2 
தாலைடு 


co 


co.cl 


ALCI : 


cos 


2 


COC 
தாலைல் குளோரைடு 


CCI 
ஆஸ் தாலைல் குளோரைடு 


35-8 . அரோமேட்டிக் அமிலங்களின் வீரியம் 

கார்பாக்சி தொகுதி ஃபினைல் தொகுதியுடன் சேர்ந்திருக் 
கும்பொழுது இருவித விளைவுகள் ஒரே சமயத்தில் இயங்கு 
( i ) --1 விளைவு . 

இவ்விளை வில் 

எலெக்ட்ரான் 
ஃபினைல் தொகுதியை நோக்கி இழுக்கப்படுகிறது . ( ii ) + R 
விளைவு . உடன் இசைவு விளைவான இது எலெக்ட்ரானை கார் 
பாக்சி தொகுதியை நோக்கி தள்ளும் இயல்புடையது . 


கின்றன : 


--- 


ய 


C 


- 


OH 


- 


OF 


+ R விளைவு 


-I விளைவு 


பென்சாயிக் அமிலம் ஃபார்மிக் அமிலத்தைவிட வீரியம் 
குறைந்தது . ஏனெனில் மேலே காட்டியுள்ன + R விளைவு - 
விளைவைவிட அதிகமானது . அசெட்டிக் அமிலம் 
ஃபார்மிக் அமிலத்தைவிட வீரியம் குறைந்தது . ஏனெனில் 
மெத்தில் தொகுதியின் +1 விளைவு எலெக்ட்ரானை கார்பாக்சி 
தொகுதியை நோக்கி தள்ளுகிறது . ஆனால் ஃபினைல் அசெட் 


கரிம வேதியியல் 


236 


டிக் அமிலம் அசெட்டிக் அமிலத்தைவிட வீரியம் அதிகமானது . 
பினைல் தொகுதிக்கும் கார்பாக்சி தொகுதிக்கும் நடுவில் 
மெத்திலீன் தொகுதி யிருப்பதால் ஃபினைல் தொகுதியின் + R 
விளைவு குறைந்துவிடுகிறது . ஃபென்சாயிக் அமிலத்தையும் 
அசெட்டிக் அமிலத்தையும் ஒப்பிடுகையில் பென்சாயிக் 
அமிலம் அசெட்டிக் அமிலத்தைவிட வீரியம் அதிகமானது . 
ஏனெனில் மெத்தில் தொகுதியின் +1 விளைவு பென்சாயிக் 
அமிலத்திலுள்ள ( R - I ) விளைவைவிட அதிகமானது . 


m- , - டொலுவிக் அமிலங்கள் பென்சாயிக் அமிலத்தை 
விட வீரியம் குறைந்து காணப்படுவதற்கு காரணம் மெத்தில் 
தொகுதியின் + விளைவு பென்சீன் வளையத்தின் + R விளைவை 
அதிகரிப்பதேயாகும் . நைட்ரோ தொகுதி - விளைவை 
யுடையதாகையால் கார்பாக்சி தொகுதிக்கும் ஃபினைல் தொகு 
திக்குமுள்ள + R விளைவு m- , p- நைட்ரோ பென்சாயில் 
அமிலங்களில் குறைந்து நைட்ரோ பென்சாயிக் அமிலங்கள் 
பென்சாயிக் அமிலத்தைவிட வீரியம் அதிகமாக காணப்புடு 

m , p- ஐசோமர்களில் p- ஐசோமரே வீரியம் அதிக 
மானது . 


கின்றன . 


ஆர்த்தோ விளைவு 

பதிலீட்டுத் தொகுதி எதுவாகவிருந்தாலும் 0 - பதிலீட்டு 
பென்சாயிக் அமிலங்கள் பென்சாயிக் அமிலத்தைவிட வீரியம் 
அதிகமானவை . இதை கொள்ளிட விளைவினாலும் , ஹைட்ர 
ஜன் பிணைப்பாலும் விளக்கலாம் . பென்சாயிக் அமிலம் மேலே 
கூறியவாறு ஒரு உடன் இசைவு கலப்பு ( resonance hybrid ). 
கார்பாக்சி தொகுதியும் வளையமும் ஒரே தளத்தில் உள . O- பதி 
லீடு ஒரே தளத்திலிருப்பதை தடுக்க எத்தனிப்பதால் உடன் 
இசைவு குறைகிறது . + R விளைவு குறைவதால் அமிலத் 
தன்மை அதிகரிக்கிறது . 2 , 6 - டைமெத்தில் பென்சாயிக் அமி 
லம் 2 - மெத்தில் பென்சாயிக் அமிலத்தைவிட வீரியமதிகமாக 
யிருப்பதற்கு இதுவே காரணம் . 


0 - ஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம் m , p- ஐசோமர்களை 
விட மிக அதிக வீரியமுடையது . ஆனால் 0 - மெத்தாக்சி பென் 
சாயிக் அமிலம் அவ்வாறில்லை . 0 - ஹைட்ராக்சி தொகுதியின் 
ஹைட்ரஜன் கார்பாக்சி தொகுதியுடன் ஹைட்ரஜன் பிணைப் 
பில் ஈடுபடுகிறது . - OCH , தொகுதி அம்மாதிரி ஈடுபட முடி 
யாது . 0 - நைட்ரோ பென்சாயிக் அமிலம் m- , p- ஐசோமர் 
களை விட வீரியம் அதிகமாகக் காணப்படுவதற்கு நைட்ரஜனுக் 


237 


அரோமேட்டிக் அமிலங்கள் 


கும் கார்பாக்சி தொகுதிக்கு மிடையேயுள்ள பிணைப்பேயாகும் . 
இதனால் கார்பாக்சி தொகுதி நிலைத்தன்மை பெற்று ஹைட்ரஜன் 
அயனியை சுலபமாக விடுவிக்கிறது . 


- 


C 


H 


N 


- 


0 . 


-ேஹைட்ராக்சி பென்சாயிக் அமிலம் 


நைட்ரோ பென்சாயிக் 

அமிலம் 


வினாக்கள் 


1. அரோமேட்டிக் அமிலங்களை தயாரிக்க பயன்படும் 
முறைகளை விவரி . 


2. சாலிசிலிக் அமிலத்தை வியாபார முறையில் தயாரிப் 
பது எப்படி ? அதன் மெத்தில் ஈதரையும் மெத்தில் எஸ்ட்ரை 
யும் பற்றி விவரி . 


3 . கீழ்க்கண்டவைகளை தயாரிப்பது எப்படி ? ( a ) ஆஸ் 
பிரின் ( b ) சாலால் , ( c ) சின்னமிக் அமிலம் , ( d ) மாலக்கைட் 
பச்சை , ( e ) தாலாயில் குளோரைடு , (f ) தாலிமைடு ( 2 ) 
ஆந்த்ரனிலிக் அமிலம் . 


4. குறிப்பு எழுதுக : 

( a ) ஆர்த்தோ விளைவு ( b ) பென்சாயில் பர் ஆக் 
சைடு ( c ) பென்சாயில் ஏற்றம் ( d ) கோல்ப் ,-ஷிமிட் வினை . 


ப 


36. பல்கரு ஹைட்ரோ 
கார்பன்களும் அவைகளின் 

வழிப்பொருள்களும் 


( Polynuclear Hydrocarbons and their Derivatives) 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களை இரு பெரும் பிரிவுகளாகப் 
பிரிக்கலாம் . ( 1 ) விலகிய அமைப்பு ( Isolated system ) சேர்மங் 
கள் . ( 2 ) சுருக்கப்பட்ட அமைப்பு ( condensed system ) சேர் 
மங்கள் . 

விலகிய அமைப்பு சேர்மங்களில் பென்சீன் வளை யங்கள் 
தனியாகவோ , கார்பன் வழியாகவோ வளையத்தின் ஒர் இடத் 
தில் இணைக்கப்பட்டுள்ளன . சுருக்கப்பட்ட அமைப்பு சேர்மங் 
களில் வளையங்கள் ஒன்றோடொன்று ஆர்த்தோ இடங்களில் 
( இரு இடங்களில் ) பிணைக்கப்பட்டுள்ளன . 
36-1 . விலகிய அமைப்பு சேர்மங்கள் 

விலகிய அமைப்பு சேர்மங்களில் முக்கியமானவை : ( a ) 
டை பினைல் ( b ) டைஃபினைல் மீத்தேன் ( c ) டிரை ஃபினைல் 
மீத்தேன் ( d ) பென்சாயின் ( e ) தாலின்கள் . 


36-1 . ( a ) டைஃபினைல் ( Diphenyl) CH - C.H ; 

டை : பினைல் நிலக்கரித்தாரில் கிடைக்கிறது . 
தயாரிப்பு 
( i ) பென்சீன் ஆவியை 600--800 ° C லுள்ள 

நுரைக்கல் 
லால் நிரப்பப்பட்ட இரும்புக் குழாயின் வழியாக செலுத்தினால் 
டைஃபினைல் கிடைக்கிறது . உருகிய லெட்டின் 

வழியாக 
செலுத்தினாலும் இவ்வினையேற்படுகிறது . 

CHl ; -- CE1 , + H , 
பென்சீன் டைஃபிஜனல் 


2 C.H. 


239 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


( ii ) ஃபிட்டிக்வினை ( Fittig s reaction ) 

அயோடோ பென் சீனையும் சோடியத்தையும் உலர்ந்த ஈத 
பில் வினைப்படுத்தினால் டைஃபினைல் விளைகிறது . விளைச்சல் 
இம்முறையில் குறைவு . 


2 C.H. I + 2 Na 
அயோடோ 
பென்சீன் 


CH CE ; -- 2 Nal . 
டைஃபினைல் 


( iii ) உல் மன் விணை ( Ullmani reaction ) 

உல்மன் வினையில் அயோடோ பென்சீன் காப்பர் 
தூளுடன் 220 ° C சூடுபடுத்தப்படுகிறது . 

மூடிய 
குழாயினுள் வைத்து சூடுபடுத்த வேண்டும் . விளைச்சல் இம் 
முறையில் அதிகம் . 


2 C.H. I + 2 Cu 


C , H , -- C , H , +2 Cu I 


(iv ) ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடுவானது புரோமோ 
பென்சீனுடன் கோபால்ட்ஸ் குளோரைடு ( COCL ) முன்னிலை 
யில் வினை புரிந்து டை பினைலைத் தருகிறது . 


-- 


CH , Mg Br + CH , Br 
பிேனைல் மெக்னீ 

புரோமோ 
சியம் புரோமைடு பென்சீன் 


CH - C.Hs + Mg Br , 
டைட்பினைல் 


சுலபமாக 


டை 


பண்புகள் 
டை : பீனைல் தகட்டுப் படிகமாக படிகிறது . 

உருகு நிலை 
71 C. கொதிநிலை 254 ° C . நல்ல மணமுடையது . ஈதரிலும் 
ஆல்கஹாலிலும் 

கரையும் , நிறமற்றது . 
பினைல் கொதிநிலைக்கு மேலும் நிலையானதாக விருப்பதால் 
நீராவிக்கு பதில் டைஃபினைல் ஆவியை வெப்பத்தை இடம் 
மாற்றும் ஊடகமாக பயன்படுத்துகிறார்கள் . டை ஃபினைலில் 
நனைத்த தாளினால் ஆரஞ்சு வகை பழங்களை மூடினால் பழங் 
கள் கெடாமலிருக்கும் . டை ஃபினைலிலுள்ள இரு வளையங் 
களும் ஒத்த அச்சு ( coaxial ) உடையவையாதலால் Pp 
ஃபினைல் வழிப் பொருள்கள் சீர்மை மையத்தை ( centre of 
symmetry ) பெற்றவைகளாக திகழ்கின்றன . 


கடை 


டை ஃபினைல் குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் கார்பன் டை ஆக்சைடுவாகவும் நீராகவும் மாறு 
கிறது . சிறிதளவு பென்சாயிக் அமிலமே கிடைக்கிறது . 


டை 


240 


கரிம வேதியியல் 


ஃபினைல் நைட்ரோ ஏற்றம் , சல்ஃபானேற்றம் , ஹாலஜனேற் 
றம் முதலிய வினைகளுக்கு உட்படுத்தலாம் . ஃபினைல் தொகுதி 
" இடத்தைவிட p- இடத்தையே வழிப்படுத்துகிறது . நைட்ரோ 
ஏற்றமானது அதிக அளவில் 4 - நைட்ரோ டை ஃபினைலையும் 
சிறிதளவு 2 - நைட்ரோ டை ஃபினைலையும் கொடுக்கிறது . 
நைட்ரோ ஏற்றத்தை தொடர்ந்து புரிந்தால் 

4 : 4- டை 
நைட்ரோ டை ஃபினைல் கிடைக்கிறது . 


36-1 . ( b) டை ஃபினைல் மீத்தேன் ( Diphenyl methane ) , 

CH , CH , CH ; 
தயாரிப்பு 
( i ) ஃப்ரைடல் கிராஃப்ட்ஸ் வினை 

உலர்ந்த பென்சீனையும் , பென்சைல் குளோரைடுவையும் 
அலுமினியம் குளோரைடுவின் முன்னிலையில் வினைபுரியச் செய் 
தால் டை ஃபினைல் மீத்தேன் கிடைக்கிறது . பென்சைல் 

ளோரைடுவுக்கு பதில் மெத்திலீன் குளோரைடுவை பயன் 
படுத்தலாம் . 

AI CIS 
CH. + C, H , CH , Cl CH , CH , C , H , + HCI 
பென்சீன் பென்சைல் 

டை பினைல் 
குளோரைடு 

மீத்தேன் 

AliCI 
2 C.He + CH , Cl , --- C , H , CH , CH , + 2 HCI 
மெத்திலீன் 

டை ஃபினைல் 
குளோரைடு 

மீத்தேன் 


காலை 


( ii ) பென்சைல் ஆல்கஹால் அல்லது ஃபார்மால்டிஹை 
டுவை பென்சீனுடன் அடர் சல்ஃபூரிக் அமிலத்தின் முன்னிலை 
யில் சுருக்கு வினைக்கு ஈடுபடுத்தினால் டை ஃபினைல் மீத்தேன் 
கிடைக்கிறது . 

அடர் H , SO , 
G.H , CH, OH + C.H 

CH , CHỊ CH + H2O 
பென்சைல் பென்சீன் 

டை ஃபினைல் 
ஆல்கஹால் 

மீத்தேன் 
அடர் H , SO , 
2 CH2 + HCHO 

+ CH2 CH2 CH2 + HNO 

டை ஃபினைல் மீத்தேன் 


--- 


(iii ) பென்சோ ஃபினோனை சிவப்பு பாஸ்பரஸ் ஹைட்ர 
யோடிக் அமிலக் கலவையுடன் 180 ° C ல் அதிக அழுத்தத்தில் 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


241 


சூடுபடுத்தினால் ஹைட்ரஜன் ஏற்றத்தினால் டை ஃபினைல் மீத் 
தேன் விளைகிறது . பென்சோஃபினோனை சின்க் ரசக்கலவை 
யும் ஹைட்ரோ குளோரிக் அமிலமும் ஒடுக்கினால் டைஃபினைல் 
மீத்தேனை தருகின்றன . 


P + HI 
CH , CO C .; 

CH , CHA CH . 
பென்சோ 

டை ஃபினைல் 
ஃபினோன் 

மீத்தேன் 


பண்புகள் 

டை ஃபினைல் மீத்தேனின் உருகு நிலை 26 ° C . கொதிநிலை 
282 ° C . ஆல்கஹாலிலும் ஈதரிலும் கரையும் . குரோமிக் 
அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் அடைந்து பென் சோ 
ஃபினோனை விளைவிக்கிறது . வினைவேக மாற்றியின் முன்னிலை 
யில் குளோரினுடன் வினைபுரியச் செய்தால் குளோரின் அணு 
ரண்டு பென்சீன் வளையங்களின் - இடங்களையும் சென்றடை 
கிறது . சூரிய ஒளியின் முன்னிலையில் குளோரினுடன் வினை 
புரியச் செய்தால் C : H , CCl , C : H. என்ற டைஃபினைல் டை 
குளோரோ மீத்தேன் கிடைக்கிறது . நைட்ரோ ஏற்றத்தின் 
பொழுதும் நைட்ரோ தொகுதிகள் இரண்டு வளையங்களின் 
p- இடத்திற்கு செல்கின்றன . டை ஃபினைல் மீத்தேன் சோப் 
பிற்கு வாசனைப் பொருளாக பயன் படுகிறது . 


டை ஃபினைல் மீத்தேனை பழுக்கக் காய்ச்சிய இரும்புக் 
குழாய் வழியாக செலுத்தினால் டை ஃபினைலீன் மீத்தேன் அல் 
லது ஃபுளோரீன் (flaorene ) என்ற சேர்மத்தைக் கொடுக்கிறது . 
இது ஊதா நிற உறிஞ்சி ஒளி வீசலைத் தருகிறது , இதன் 
உருகு நிலை 115 ° C , ஃபுளோரீன் பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுவுடன் 300 ° C ல் வினை புரிந்து பொட்டாசியம் உப்பான 
(CH ), CHK என்ற சேர்மத்தை விளைவிக்கிறது . ஃபுளோரின் 
சாயங்கள் தொகுக்கவும் . பூச்சிக் கொல்லிகளை தயாரிக்கவும் 
பயன்படுகிறது . 


CHE 


CHCHACHs 


டைஃபினைல் மீத்தேன் 


ஃபுளோரீன் 


16 


242 


கரிம வேதியியல் 


36-1 . ( c ) டிரை ஃபினைல் மீத்தேன் ( Triphenyl Methane ) 

( CHỊ) CH . 
தயாரிப்பு 
( i ) ஃபிரைடல் கிராஃப்ட்ஸ் வினை 

குளோரோஃபார்மையாவது , பென்சால் குளோரைடுவை 
யாவது பென் சீனுடன் சேர்த்து அலுமினியம் குளோரைடுவின் 
முன்னிலையில் வினை புரியச் செய்தால் டிரை ஃபினைல் மீத்தேன் 
கிடைக்கிறது . 


A1 CI , 


CHCl + 3 C.H ; - 
குளோரோ பென்சீன் 
ஃபார்ம் 


CH ( CH , ) , + 3 HCI 
டிரை ஃபினைல் 
மீத்தேன் 


( ii) பென்சால் டிஹைடுவையும் பென் சீனையும் சேர்த்து 
சின்க் குளோரைடுவின் முன்னிலையில் 

270 ° C ல் சுருக்கு 
வினைக்கு ஈடுபடுத்தினால் டிரைஃபினைல் மீத்தேன் கிடைக்கிறது . 


Zn CI2 
CH , CHO + 2 C , H , C.H , CH ( C , H , ) , + H20 
பென்சால் டிஹைடு 

270 ° C டிரை ஃபினைல் மீத்தேன் 


பண்புகள் 

டிரை ஃபினைல் மீத்தேன் ஒரு படிக திண்மமாகும் . 
நிலை 92 ° C . கொதி நிலை 359 ° C , குளிர்ந்த ஆல்கஹாலில் சிறி 
தளவு கரையும் . ஈதர் , பென்சீன் , சூடான ஆல்கஹால் முத 
லிய கரைப்பான்களில் சுலபமாக கரையும் . ஒரு மூலக்கூறு 
பென்சீனுடன் படிகமாகிறது . இப்படிகத்தின் உருகு நிலை 75 ° C . 
அனிலீன் , தயோஃபீன் முதலிய சேர்மங்களுடன் மூலக்கூறு 
சேர்மத்தைக் கொடுக்கிறது . குரோமிக் அமிலமும் , லெட்டை 
ஆக்சைடுவும் டிரை ஃபினைல் மீத்தேனை ஆக்சிஜனேற்றம் 
செய்து டிரைஃபினைல் கார்பினாலாக , (CH ) C ( OH ) , மாற்று 

டிரைஃபினைல் கார்பினாலின் உருகு நிலை 165 ° C . 
இது ஒரு வீரியமற்ற காரமாகும் . ஹைட்ரோ குளோரிக் அமி 
லத்துடன் சல்ஃபூரிக் அமிலத்துடனும் நிலையற்ற உப்புவைத் 
தருகிறது . டிரை ஃபினைல் மெத்தில் குளோரைடு ( C - H , ), CCI 
ஒரு வீரியமுள்ள மின்பகுளி . நீர்ம சல்ஃபர் டை ஆக்சைடு 
வில் கரைத்தால் (CH ) அயனியையும் , Cl 

cle 

அயனி 
யையும் தருகிறது . டிரை ஃபினைல் மெத்தில் குளோரைடுவை 
ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடுவுடன் வினை புரிவித்தால் 


கின்றன . 


CB 


243 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


-ா 


டெட்ரா ஃபினைல் மீத்தேன் , ( C , H , ), C. விளை கிறது . 
நிலை 282 ° C ). 


டிரைஃபினைல் மெத்தில் தனி உறுப்பு 

டிரைஃபினைல் மெத்தில் குளோரைடுவை , ( C.8 , ) , CCI 
பென்சீனில் கரைத்துக் கொண்டு மிகவும் நுண்ணிய சில்வர் 

ள்களுடன் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு வளி மண்டலத் 
தில் சூடுபடுத்தினால் மிகவும் கிளர்வுள்ள படிக சேர்மம் ஒன்று 
கிடைக்கிறது . இது ஆக்சிஜனை சுலபமாக உறிஞ்சி பர் ஆக் 
சைடுவை விளைவிக்கிறது . ஹாலஜனுடன் சேர்ந்து ஹாலை 
டுவைத் தருகிறது . இது டிரை ஃபினைல் மெத்தில் தனி உறுப் 
பும் ஹெக்சா ஃபினைல் ஈத்தேனும் சேர்ந்த கலவையாகும் . 
பென்சீன் கரைசலில் அதன் மூலக்கூறு எடை 383. இது டிரை 
ஃபினைல் மெத்தில் தனி உறுப்புவின் மூலக்கூ.றெடையான 
243 க்கும் ஹெக்சாஃபினைல் ஈத்தேனின் மூலக்கூறெடையான 
486 க்கும் இடையேயுள்ளதாகும் .. ஆகையால் கிடைக்கப் 
பட்ட சேர்மம் இவ்விரு சேர்மங்களின் கலவையாகும் , டிரை 
ஃபினைல் மெத்தில் தனி உறுப்பு மஞ்சள் நிறமுடையது . 
ஹெக்சாஃபினைல் ஈத்தேன் நிறமற்றது . ஹெக்சா ஃபினைல் 
ஈத்தேனை 80 ° C க்கு சூடுபடுத்தினால் 27 சதவிகிதம் தனி உறுப் 
பான டிரை ஃபினைல் மெத்திலாக பிரிகிறது . டிரை ஃபினைல் 
மெத்திலின் கிளர்வுக்கு காரணம் ஒற்றை எலெக்ட்ரானாகும் . 


2 ( C.H ; ) 3 C 


(CE ), C - C(CH ) 


டிரை . பினைல் மெத்தில் 


ஹெக்சாஃபினைல் ஈத்தேன் 


36-1 . ( d ) பென்சாயின் ( Benzoin ) C , H , CH ( OHI ] CO C , H , 

பென்சால் டிஹைடுவை நீரிய பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுவின் ஆல்கஹால் கரைசலுடன் அரை மணி நேரம் ஆவி 
மீள் கொதிப்புக்குட் படுத்தினால் பென்சாயின் 

விளை கிறது . 
விளைச்சல் 85 % . 


KCN 
2 C , H , CHO ––– CH • CHOH : co : C .. 
பென்சால்டிஹைடு 

பென்சாயின் 


பென்சாயினை AI - CHO என்ற அரோமேட்டிக் ஆல் 
டிஹைடுவுடன் சேர்த்து சூடுபடுத்தினால் கலவை பென்சாயின் 
( Mixed benzoin ) கிடைக்கிறது . 


244 


கரிம வேதியியல் 


2C.E ; CHOH CO • Ar ! 


- 


CH : CHOH CÓ CH . + 2 Ar * CHO 

பென்சாயின் 


சுருக் 


அலி பாட்டிக் ஆல்டிஹைடுகள் பென்சாயின் 
கத்தை கொடுப்பதில்லை . 


பண்புகள் 

படிக திண்மம் . உருகு நிலை 137 ° C . ஒளி சுழற்றும் 
தன்மையது . கீட்டேன் தொகுதியையும் , ஈரிணை ஆல்கஹால் 
தொகுயையும் , ஃபிரக்ட்டோசை (fructose ) போன்று ஒறுங்கே 
பெற்றிருப்பதால் ஃபெஹ்லிங் கரைசலை ஒடுக்குகிறது . பென் 
சாயின்கள் ஆசிலியன்களைப்போல் ( acyloin ) இயங்கு சமநிலை 
யில் ஈன்டையால்களாக ( enediol) இருப்பதாக கருதப்படு 


ன்றன . 


= 


ae 


- 


CHIOH.CO 
பென்சாயின் 


HO C = C OH 
ஈன்டையால் 


பென்சாயின் ஓசாசோனையும் கொடுக்கிறது . 


பென்சாயினை ஒடுக்கினால் டி ஆக்சிபென்சாயின் ( Deoxy 
benzoin ) , CH , CH , CO C , H , கிடைக்கிறது . டிஆக்சி பென்சா 
யின் கிளர்வு கொண்ட மெத்திலீன் தொகுதியை பெற்றிருக் 
கிறது . பென்சாயினை குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் பென்சால் டிஹைடுவும் பென்சாயிக் அமிலமும் 
கிடைக்கிறது . நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் பென்சில் கிடைக்கிறது . 


ஹைட்ரோ பென்சாயின் 

பென்சாயினை சோடியம் ரசக் கலவையால் ஒடுக்கினால் 
ஹைட்ரோ பென்சாயின் கிடைக்கிறது . ஹைட்ரோ பென் சாயி 
னில் இரண்டு சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் இருப்பதால் , 
டார்ட்டாரிக் அமிலத்தைப் போன்று ஒளி சுழற்றும் தன்மை 
யடைந்து இடம் சுழற்றும் வடிவம் , வலம் சுழற்றும் வடிவம் , 
மெசோ வடிவம் , என்ற மூன்று வடிவங்களில் காணப்படுகிறது . 
ரசிமிக் கலவையின் பெயர் ஹைட்ரோ பென்சாயின் ( Hydro 
benzoin ) , மெசோ வடிவத்தின் பெயர் ஐசோஹைட்ரோ பென் 
சாயின் (Isohydrobenzoin ) . இரண்டையும் ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்கரூம் ... வழிப்பொருள்களும் 


245 


. 


CH , CHOH : CO • CH , -- > CH , CHOH - CHOH • C , H , 
பென்சாயின் 

Na / Hg ஹைட்ரோ பென்சாயின் 


பென்சில் 


அடர் நைட்ரிக் அமிலத்தால் பென்சாயினை ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் பென்சில் கிடைக்கிறது . பென்சாயினை நீரிய 
பிரிடீனில் கரைத்துக்கொண்டு காப்பர் சல்ஃபேட்டுவால் 
ஆக்கிசிஜனேற்றம் செய்தால் தூய பென்சில் விளைகிறது . இரு 
முறைகளிலும் விளைச்சல் சுமார் 90 சதவிகிதமாகும் . 


[ 0 ] 
C.H ; CHOH.CO • C , H , ---- CH • Co.co.C.H. 
பென்சாயின் 

பென்சில் 


பென்சில் ஒரு மஞ்சள் நிற படிக திண்மம் . உருகு நிலை 
95 ° C . -டை கீட்டோன் ஆகும் . பென்சிலை ஹைட்ரஜன்பர் 
ஆக்சைடுவின் அசெட்டிக் அமிலக் கலவையால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . ஹைட் 
ராக்சில் அமீனுடன் மானோ ஆக்சைமையும் , டை ஆக்சைமை 
யும் கொடுக்கிறது . பென்சிலை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 
வின் எத்தானால் கரைசலுடன் சூடுபடுத்தினால் பென்சிலிக் 
அமிலத்தின் பொட்டாசியம் உப்பு கிடைக்கிறது , இவ்வினைக்கு 
பென்சிலிக் அமில அமைப்பு மாற்றம் ( Benzilic acid rearrange 
ment ) எனப் பெயர் பென்சிலிக் அமிலத்தின் உருகு நிலை 150 C. 


C.H , CO • co • C.H ; + KOH 

பென்சில் 


( C.H ,) , C ( OH ) COOK 
பொட்டாசியம் 
பென் சிலேட் 


பென்சிலிக் அமிலத்தை குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் பென்சோஃபினோன் , C , H , CO C , H ,. 
கிடைக்கிறது . பென் சிலிக் அமிலத்தை அசெட்டிக் அமிலதில் 
கரைத்துக்கொண்டு சிவப்பு பாஸ்பரசுடனும் ஹைட்ரையோடிக் 
அமிலத்துடனும் சேர்த்து கொதிக்க வைத்தால் டைஃபினைல் 
அசெட்டிக் அமிலம் ( CH ), CH COOH கிடைக்கும் . 


பென்சிலைக் ஒடுக்கினால் ஓடுக்கும் கரணிக்கு தகுந்தாற் 
போல் விளை பொருளைக் கொடுக்கிறது . சோடியம் ரசக்கலவை 
யால் ஒடுக்கினால் ஹைட்ரோ பென்சாயினைத் தருகிறது . சோடி 
யம் ஹைப்போ சல்ஃபைட்டுவின் எத்தனால் கரைசலால் ஒடுக் 


246 


கரிம வேதியியல் 


கினால் பென்சாயின் விளைகிறது . டின் ரசக்கலவை - ஹைட்ர 
ஜன் குளோரைடுவின் எத்தனால் கரைசல் சேர்ந்த கலவை 
யால் ஒடுக்கினால் டி ஆக்சிபென்சாயின் கிடைக்கிறது . நிக்கல் 
முன்னிலையில் 230 ° C ல் ஹைட்ரஜன் ஏற்றம் செய்தால் டை 
பென்சைல் , CH .. CH ? CH , C , H , விளைகிறது . சின்க் ரசக் 
கலவை - ஹைட்ரஜன் குளோரைடுவின் எத்தனால் கரைசல் 
கலவையால் ஒடுக்கினால் ஸ்டில்பீன் 

( stilbene ) 
கிடைக்கிறது . 


சேர்ந்த 


ஸ்டில் பின் ( Stilbene ) 

S- டை ஃபினைல் எத்திலீன் என்றும் ஸ்டில்பினைக் கூறலாம் . 
இது சிஸ்வடிவத்திலும் டிரான்ஸ் வடிவத்திலும் கிடைக்கிறது 
டிரான்ஸ் ஸ்டில்பீன் நிலையுள்ள சேர்மமாகும் . 


( i) பென்சால் குளோரைடுவையும் சோடியத்தையும் சூடு 
படுத்தினால் ஸ்டில்பீன் கிடைக்கிறது . 


- 


2 C , H , CHCl , + 4 Na ------ CH , CH CHC.H. + 4 NaCl 
பென்சால் குளோரைடு 

ஸ்டில்பீன் 


- 


( ii ) பென்சாயினை சின்க் 

கலவை ஹைட்ரஜன் 
ளோரைடுவின் எத்தனால் கரைசல் சேர்ந்த கலவையால் 
ஒடுக்கினால் ஸ்டில்பீன் கிடைக்கிறது . 


CH.CH ( OH ) - CO - CH, + 4H - 

--- > C, H , CH = CHCH + 2H20 
பென்சாயின் 

ஸ்டில்பீன் 


சில ஸ்டில்பீன் வழிப் பொருள்கள் மருந்தாக பயன்படு 
கின்றன . டையமீனோ- ஸ்டில்பீன் டைசல்ஃபானிக் அமில 
வழிப் பொருள்கள் துணிகளின் வெண்மையில் உறிஞ்சி ஒளி 
வீசலுக்கு பயன்படுத்தப்படுகின்றன , 


கும் . 


36-1 . ( e ) தாலின்கள் ( Phthaleins ) 
தாலின்கள் டிரை ஃபினைல் மீத்தேன் வழிப் பொருள்களா 

தாலிக் அமில நீரிலியையும் ஃபினாலையும் சேர்ந்து சூடு 
படுத்தினால் தாலின்கள் விளைகின்றன . இரண்டு ஃபீனால் மூலக் 
கூறுகளின் p- ஹைட்ரஜன் அணுக்கள் தாலிக் அமில நீரிலியின் 
கார்போனைல் ஆக்சிஜனுடன் சேர்ந்து நீர் மூலக்கூறு வெளிப் 
பட்டு தாலின் விளைகிறது . தாலின்களில் முக்கியமானவை 
ஃபினால்ப் தாலினும் ( phenophthalein ) ஃபுளோரசீனும் ( Fluore 
cein ) ஆகும் . 


- 


- $ c 
பலகரு ஹைட்ரேர் கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 247 
ஃபினால்ப்தாலின் 

15 கி , தாலிக் அமில நீரிலி , 20 கி . .பினால் , 25 கி . நீரற்ற 
சின்க் குளோரைடு ( அல்லது அடர் சல்ஃபூரிக் அமிலம் ) இம் 
மூன்றையும் 120 ° C ல் எட்டு மணி நேரங்கள் காய்ச்சினால் 
ஃபினால்ப்தாலின் விளை கிறது . இதை சோடியம் ஹைட்ராக் 
சைடு கரைசலால் கரைத்தெடுத்துப் பிறகு அமிலத்தைச் சேர்த் 
தால் ஃபினால்ப்தாலின் படிகிறது . நீரிய ஆல்கஹாலிலிருந்து 
படிகமாக்கி தூய்மைப் படுத்தப்படுகிறது . 

Cohi(OH ) 

CaHe ( OH ) 
CH . 0 + 2CH, OH 

CSHA 
CO 

ஃபீனால் 
தாலிக் அமில நீரிலி 

ஃபீனால்ப்தான் 
ஃபினால்ப்தாலின் நிறமற்றதாக விருப்பினும் காரக் கரைச 
லுடன் இளஞ் சிவப்பு நிறத்தைக் கொடுக்கிறது , இதற்கு 
காரணம் குயினனாய்டு அமைப்பாகும் , 

Cs H4QH) , 
KOH . 

C.H.OK 
CHA 

KooC CH - 
CO ; 

HCI. 
நிறமற்றது 

சிவப்பு நிறமுடையது 


col 


+ HO 


coo 


C 


C 


- 


ஃபினால்ப் தாலினின் உருகு நிலை 258 ° C . நீரில் குறைவாக 
கரையும் . சுலபமாக நீர்த்த காரக் கரைசலில் கரைகிறது . 
காரக் கரைசலுடன் இளஞ் சிவப்பு நிறத்தைக் கொடுப்பதால் 
அது நிறங்காட்டியாக பயன்படுகிறது . பேதி மருந்தாக பயன் 
படுகிறது . மிகவும் அடர்ந்த கடுங்காரத்துடன் ஃபினால்ப்தாலின் 
டிரை சோடியம் உப்புவைத் தருகிறது . ( Na O C , H ) , C ( OB ) 
CH , COO Na என்பது அவ்வுப்புவின் அமைப்பு . இது நிற 
மற்றது . 


ஃபுளோரோசீன் 

தாலிக் அமீல நீரிலியை ரிசார்சினாலுடன் நீரற்ற சின்க் 
குளோரைடு முன்னிலையில் ( அல்லது அடர் சல்ஃபூரிக் அமிலத் 
துடன் ) 200 ° C ல் காய்ச்சினால் கருப்பான பொருள் விளையும் . 
இதைகாரக்கரைசலில் கரைத்தெடுத்து கரைசலுடன் ஹைட்ரோ 


248 


கரிம வேதியியல் 


குளோரிக் அமிலத்தை கலந்தால் ஃபுளோரசீன் வீழ்படிவா 
கிறது . இது குவினனாய்டு அமைப்பையுடையது . சிவப்பு 
நிறத்தூள் , 

நீரில் கரையாது . 

ஆல்கஹாலில் 
கரையும் . 


சுலபமாக 


ن 


2n Ciz 


CH4 . 


CoHa ( OH ). 


Oc . 


- 


Cel - 4 0 + 2 CH < ( OH ) , 

ரிசார்சினால் 
தாலிக் அமிழரிலி 


cs Hz [ OH ) 
புளோரசின் 


டை சோடியம் உப்பு யுரானைன் ( Uranine ) என்ற பெயரால் 
அழைக்கப்படுகிறது . ஃபுளோரசீனை காரக்கரைசலில் கரைத்து 
நீர்த்தால் மஞ்சள் கலந்த பச்சை உறிஞ்சி ஒளி வீசல் கிடைக் 
கிறது . இப்பண்பு ரிசார்சினாலையும் , தாலிக் அமில நீரிலியையும் 
பண்பறிசோதனையால் கண்டறிய பயன்படுகிறது . நீர் செல் 
லும் பாதையை அறிய பயன்படுகிறது . இயோசின் ( Eosin ), 
எரித்ரோசின் முதலிய சாயப் பொருள்கள் ஃபுளோரசீனின் 
வழிப் பொருளாகும் . 

இயோசின் என்பது டெட்ரா புரோமோ ஃபுளோரசீன் 
ஆகும் . ஃபுளோரசீனை ஆல்கஹாலில் கரைத்துக் கொண்டு 
புரோமினேற்றம் செய்தால் இயோசின் விளைகிறது . ஒவ்வொரு 
ரிசார்சினால் கருவிலும் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் புரோ 
மினால் பதிலீடு செய்யப்படுகின்றன . இயோசின் நீரில் கரை 
யாது . ஆல்கஹாலில் சற்று கரையும் . ஆல்கஹால் கரைசலை 
நீர்த்தால் சிவப்பு உறிஞ்சி ஒளி வீசல் நிகழ்கிறது . அதன் 
சோடியம் உப்பு இளஞ் சிவப்பு நிறத்தைக் கொடுக்கும் சாய 
மாக பயன்படுகிறது . 

எரித்ரோசின் ( Erythrosin ) என்பது டெட்ரா அயோடோ 
ஃபுளோரசீனின் சோடியம் உப்பாகும் . இது உணவு வகைக்கு 
சாயமாக பயன்படுகிறது . 

மெர்கூரோகுரோம் ( Mercurochrome ) என்பது டைபுரோமோ 
ஃபுளோரசீனின் மெர்குரி வழிப் பொருளாகும் . இதன் 2 % 
நீர்க்கரைசல் வீரியம் பொருந்திய நச்சுக் கொல்லியாக பயன் 
படுகிறது . நீரில் கரையும் , சிவப்பு நிறமானது . 


36-2 . சுருக்கப்பட்ட அமைப்பு சேர்மங்கள் 

சுருக்கப்பட்ட அமைப்பு சேர்மங்களில் முக்கியமானவை 
( a ) நாஃப்தலின் ( b ) ஆத்ந்ரசீன் ( c ) ஆந்த்ராகுயினோன் (d ) அலி 
சாரின் ( e ) ஃபினாந்திரீன் ( f ) ஃபினாந்த்ராகுயினோன் . 


249 


பலகரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


35-2 . ( a ) நாஃப்தலீன் ( Naphthalene ) C ,, Hy . 

தயாரிப்பு ; நிலக்கரிதாரில் நடுத்தரச் செறிவு எண்ணெ 
யிலிருந்து ( Middle oil ) கிடைக்கப்பெறுகிறது . ஒரு டன் நிலக் 
கரிக்கு 2 பவுண்டு வீதம் கிடைக்கிறது . நடுத்தரச் செறிவு 
எண்ணெயை குளிரவைத்தால் நாஃப்தலின் யாவும் படிகமாக 
படிகிறது . படிகத்தை 

பிரித்து விட்டு படிகத்தில் ஒட்டிக் 
கொண்டிருக்கும் எண்ணெயை நன்றாக அழுத்திப்பிழிந்து நீக்கு 
கிறார்கள் . இவ்வாறு கிடைத்த கச்சா நாஃப்தலீன் திண்மத்தை 
நீரிய சோடியம் ஹைட்ராக் சைடு கரைசலால் முதலில் கழுவி 
மாசுக்களான ஃபீனால்கள் நீக்கப்படுகின்றன . பிறகு சிறிது 
அடர்சல் ஃபூரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தி மற்ற மாசுக்கள் 
உப்பாகவும் , சல்ஃபானிக் அமிலமாகவும் நீக்கப்படுகின்றன . 
நாஃப்தலீனை மேலும் தூய்மையாக்க பதங்கமாக்கப்படுகிறது . 


ஐக்கிய அமெரிக்க நாட்டில் பெட்ரோலியம் பின்னத்தில் 
மெத்தில் நாஃப்தலீன் என்ற பொருள் , Co H ; ( CH3 ) 2 , அதிக 
மாக கிடைக்கிறது . இதை 750 ° ல் 70 வா . ம . அ.வில் ஹைட்ர 
ஜனேற்றம் செய்தால் நாஃப்தலீன் , C , H , கிடைக்கிறது . 


உள்ளமைப்பு 

மூலக்கூறு எடையிலிருந்தும் , பண்பறி , அளவறி சோதனை 
களிலிருந்தும் நாஃப்தலீனின் மூலக்கூறு வாய்பாடு C , H , என்று 
தெரியவந்தது . அது பென்சீனைப்போன்று அரோமேட்டிக் 
பண்புகளையுடையதாக விருக்கிறது . ( i ) அடர்சல் ஃபூரிக் அமி 
லம் நாஃப்தலீனை மெர்குரியின் முன்னிலையில் 300 C ல் ஆக்சி 
ஜனேற்றம் செய்கிறது . விளைவது தாலிக் அமிலம் . இதிலி 
ருந்து நாஃப்தலீன் ஒரு ஆர்த்தோ பதிலீட்டு பென் சீன் என்று 
தெளிவாகிறது . 


- 


CoHs +90 


COOH 

+ 2 C0 , + H , O 

co 
COOH 
தாலிக் அமிலம் 


நாஃபதவீன் 


( ii } கிரேப் ( Graebe ) என்பவர் 1869 ஆம் ஆண்டில் கீழ்க் 
கண்ட வினையால் இரு பென்சீன் வளையங்கள் 0 - இடங்களில் 
பிணைத்திருப்பதாக காட்டினார் . 

மனோ நைட்ரோ நாஃப்தலீனை குரோமிக் அமிலத்தால் ஆக் 
சிஜனோற்றம் செய்தால் -நைட்ரோ தாலிக் அமிலம் கிடைக் 


250 


கரிம வேதியியல் 


கிறது . நைட்ரோ தொகுதியையுடைய பென்சீன் கரு சிதைய 
வில்லை . நைட்ரோ நாஃப்தலீனை ஒடுக்கினால் அமீனோ நாஃப் 
தலீன் கிடைக்கிறது . இதை ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் 
அமிலம் கிடைக்கிறது . அதாவது அமீனோ தொகுதியையுடைய 
பென்சின் கரு சிதைகிறது . நைட்ரோ தொகுதியுடைய பென்சீன் 
கரு கிளர்வற்றது . ஆகையால் சிதையவில்லை . அமீனோ தொகு 
தியுடைய பென்சீன் கரு கிளர்வுடையது . ஆகையால் சிதை 
கிறது . காரபொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசல் மாத்திரம் 
மானோ நைட்ரோ நாஃப்தலீனை தாலிக் அமிலமாக மாற்றுகிறது . 
து எதிர்பாராதது . 


NO . 


HNOS 


( 0 ) 


NO, 

COOH 


1 


I 


11 


COOH 


நாஃப்தலீன் 


நைட்ரோ நாஃபதலீன் 


நைட்ரோ தாலிக் அமிலம் 


NH₂ LH 


( 0 ) 


COOH 


CooH 
தாலிக் அமிலம் 


அமீனோ நாஃப்தலீன் 


(iii) நீ -பென்சைலிடீன் புரொப்பியானிக் 

அமிலத்தை 
300 ° ல் காய்ச்சினால் - நாஃப்த்தால் கிடைக்கிறது . நாஃப் 
தால் சின்க்தூளுடன் சேர்த்து காய்ச்சி வடித்தால் நாஃப்தலின் 
கிடைகிறது . 


CHCH.CHz COOH 


CH 

CH 


300 * 


CHE 
CO 


* H , O 
தீ பென்சைலிடி புரொப்பியாளிக் 

அமிலம் 


OH 
d காஃப்த்தால் 


காஃப்தவின் 


4 - ஃபினைல் 

-பியூட்டிரினை பழுக்கக்காய்ச்சிய 
சோடாலைம் அல்லது கால்சியம் ஆக்சைடுவின் மேல் செலுத் 
தினால்நாப்தலீன் விளைகிறது . 


CH2 - CH2- CH = CH2 


- 


Cao 


4. ஃபினைல் - பியூட்டிலீன் 


நாஃப்தலீன் 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


251 


எர்லன் மேயர் ( Erlenmeyer ) என்பவர் 1866 - ம் ஆண்டில் 
பென்சீனைப் போன்ற அமைப்பை நாஃப்தலீனுக்கு தந்தார் . 
அது கீழ்வருமாறு . 


CH 


CH . 


CH 
CH 

அல்லது 
CH 
CH 


CH . 

CH 


( v ) 0 - சைலின் புரோமைடுவானது டைசோடியம் ஈத்தேன் 
டட்டராகார் பாக்சிலிக் எஸ்ட்டருடன் வினை புரிந்து டெட்ரா 
ஹைட்ரோ நாஃப்த்தலீன் டெட்ரா கார் பாக்சிலிக் எஸ்ட்டரை 
கொடுக்கிறது . இதை அமிலக்கரைசலுடன் ஆவிமீள் கொதிப் 
புக்குட்படுத்தினால் டெட்ராஹைட்ரோ நாஃப்த்தலீன் டைகார் 
பாக்சிலிக் அமிலம் விளைகிறது . இதன் சில்வர் உப்பை சூடுபடுத் 
தினால் நாஃப்தலீன் உண்டாகிறது . 


CHBr Na C { CooczHs ) , 

1 
CH2Br Nac (COOC2H5). 
- சைலீள்புரோமைடு டைசோடியோ ஈத்தேன் 

டெடரா கார்பாக்சிலிக் ஸ்ட்டா 


( 


- 


( CH : 

\ ctcooc : H ;), 

( cOOCH ), 
CH : 

டெட்ராஹைடரோ நாஃப்ததல்ல 
டெட்ரா கார்பாக்சிலிக் எஸ்டட் 


அமிலம் 


Ag உப்பு வை 


CH ? 


CH COOH 


சூடுபடுத்து 


காஃபதவின் 


H COOH 
CH ? 
டெடராஹைட்ரோ நா . பதவின் 
டை கார்பாக்சிலிக் அமிலம 


( vi ) ஹாவர்த் தொகுப்பு ( Havorth Synthesis ) ( 1932 ) 
பென்சீனை சக்சினிக் அமில நீரிலியுடன் 

அலுமினியம் 
குளோரைடுவின் முன்னிலையில் வினை புரிவித்தால் ஒரு கீட்டோ 
அமிலம் விளைகிறது . இதை கிளம்மன் சன் முறையால் ஒடுக்கி , 
ஒடுக்கிக் கிடைத்தப் பொருளை அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
சூடுபடுத்தினால் வளையம் மூடுபட்டு - டெட்ராலோன் ( c - tetra 
lone ) கிடைக்கிறது . இதை மறுபடியும் சின்க்ரசக் கலவை - 
அமிலக்கலவையால் ஒடுக்கினால் டெட்ரா ஹைட்ரோ நாஃப்த் 
தலீன் கிடைக்கிறது . இதை செலினியத்துடனாவது பல்லாடி 
யம் கலந்த மரக்கரியுடனாவது சூடுபடுத்தினால் நாஃப்த்தலீன் 


விளைகிறது . 


252 


கரிம வேதியியல் 


11 


CHe 

CH ,, 


Cra 


boom 


CH ? - CO 
AICI 

ICH : Zn /Hg 
+ | 

ப 
CH2 

HCI 
CHz -co 

CHZ 
பென்சீன் 
கக்சினிக் அமிலநீரிலி 

COOH 

COOH 

அடர் H , SO. 
CHA 
SELENIUM 

Zn / HB 

CH₂ 
செலினியம் 

CH2 
நாஃப்த்தலீன் 

CH ? 
டெட்ராஹைட்ரோ நாஃபத்தலீன் சி - டெடராலோன் . 


காக 


-CH₂ 


CH2 
] 


க . 


cc - H, 


குறிப்பு -டெட் ராலோன் சேர்மத்தை 1 : 1 NaOH - KOH 
கலவையுடன் 220 ° C ல் சூடுபடுத்தினால் 58 % வி ஜளச்சலில் 
நாஃப்தலீன் கிடைக்கிறது . 


( i ) லிருந்து ( vi ) வரையிலுள்ள தொகுப்புக்கள் சில 1869 ம் 
ஆண்டிலும் அதற்கு பின்னும் செய்யப்பட்டவை . இவையாவும் 
எர்லன் மேயர் வாய்பாடை உறுதிப்படுத்துகின்றன . பாம்பர் 
ஜர் ( Banberger ) என்பவர் நாஃப்தலீனுக்கு ஆர்ம்ஸ்டிராங்கும் 
பேயர் என்பவரும் பென் சீனுக்கு கொடுத்ததைப் போன்ற 
சென்டிரிக் ( Centric ) வாய்ப்பாடை தந்தார் . இது ஒத்துக்கொள் 
ளப்படவில்லை . இரட்டைப் பிணைப்புகள் வெவ்வேறு இடத்தி 
லுள்ள உடன் இசைவு கலப்பு வாய்ப்பாடு நாஃப்தலீனின் 
வினைக்கொப்ப இருப்பதாக கருதப்படுகிறது . அது கீழ்வரு 
மாறு . 


IL 


I 


TIL 


நாஃப்தலீன் பென் சீனைவிட கிளர்வு கொண்டது . நாஃப் 
தலீனிலுள்ள பிணைப்புகள் யாவும் சம நீளமுடையவையல்ல . 
சமன்பட்டவை ( equivalent ) யுமல்ல . பென் சீனில் எல்லா C- C 
பினைப்பும் 1.39A க்கு சமமானது . நாப்தலீனில் CI- C. 
1.36A ° = C - C = 1 • 40A ° C - C , = 1 • 42A ° C. - Ce = 1 • 39A °. 
பென்சீன் இரு அமைப்புகளின் உடன் இசைவு கலப்பு வாத 
லால் அதன் உடன் இசைவு ஆற்றல் 36 கி . காலரி / மோல் , 


253 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


சைவு ஆற் 


நாஃப்தலீன் மூன்று அமைப்புகளின் உடன் 
றல் 75 கி . காலரி / மோல் . 


நாஃப்தலீன் வழிப்பொருள்களின் ஐசோ மெரிசம் 

நாஃப்தலீன் பென்சீனை விட அதிக பதிலீட்டு சேர்மங் 
களைக்கொடுக்கிறது . 


B 


3 


6 


4 5 


7 இடங்களை 1,4,5,8 என்ற எண்களால் குறிக்கலாம் . 8 - இடங் 
களை 2,3,6,7 என்ற எண்களால் குறிக்கலாம் . ஒற்றை பதிலீட்டு 
சேர்மங்களில் - என்றும் B- என்றும் இருவகையுண்டு . இரண்டு 
பதிலீடுகள் ஒரே வளையத்திலிருந்தால் ஆர்த்தோ , மெட்டா , 
பாரா என்று கூறுவர் . வெவ்வேறு வளையங்களிலிருந்தால் 
எண்களால் குறிப்பது வழக்கம் . உதாரணமாக 4,5 , -அல்லது 

- டைகுளோரோ நாஃப்தலீன் . 1.4,5,8 எண்ணிக்கை 
யுள்ள இடங்களை பெரி (Peri ) என்றும் 2,3,6,7 என்ற இடங்களை 
ஆம்பி ( amphi ) என்றும் குறிப்பிடுவதும் உண்டு . நாஃப்தலீ 
னில் இடம் மிகவும் வினை வலிவுள்ளதாக கருதப்படுகிறது . 


. 


பண்புகள் 

நாஃப்தலீன் ஒரு தகடுபோன்ற திண்மமாகும் . அடர்த்தி 
எண் 1145. உருகு நிலை 80 ° . கொதிநிலை 218 , நீரில் கரை 
யாது . பென்சீன் , ஈதர் , சூடான 

சூடான ஆல்கஹால் முதலியவை 
களில் கரையும் , பிரகாசமான சுடருடன் எரிகிறது . நீராவியில் 
ஆவியாக மாறுகிறது . நாஃப்தலீன் பென்சீனைவிட வினை 
வலிவு ( active ) கொண்டது . ஹாலஜனேற்றம் , நைட்ரோ 
தொகுதிஏற்றம் , சல்ஃபான் ஏற்றம் முதலியவைகளுக்கு உட் 
படுகிறது நைட்ரோ தொகுதியை ஒடுக்கி அமினோதொகுதி 
யாக்கலாம் . அமீனோதொகுதி டைஆசோ ஆக்கலுக்கு உட் 
படுகிறது , சல்ஃபானிக் அமிலத்தை பொட்டாஷ் காரத்துடன் 
காய்ச்சினால் ஃபீனாலிக் சேர்மம் ( --OH தொகுதி ) கிடைக்கிறது . 
பிக்ரிக் அமிலத்துடனும் , 1,3,5 - டிரை நைட்ரோ பென் சீனுட 
னும் நாஃப்தலீன் அணைவுச் சேர்மங்களை கொடுக்கிறது , நாஃப்த 
லீனை கண்டுபிடிக்கவும் , நிர்ணயக்கவும் ( Estimation ) நாஃப் 


254 


கரிம வேதியியல் 


> 


தலீன் பிக்ரேட் பயன்படுகிறது . அதன் 

உருகு நிலை 

149 , 
அதன் வாய்ப்பாடு C.H;. C.Hz ( NO , } 3 OH நாஃப்தலீன் 
சோடியத்துடன் உலர்ந்த ஈதரில் வினை புரிந்து இருவித டை 
சோடியம் கூட்டுப் பொருள்களைக் கொடுக்கிறது . ஒன்று 1,2 
கூட்டுப்பொருள் , மற்றொன்று 1,4 - கூட்டுப்பொருள் , நாஃப் 
தலின் ஆவியை காற்றினால் வனாடியம் பென்ட்டாக் சைடு 
முன்னிலையில் ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் அயில நீரிலி 
கிடைக்கிறது . 

நாஃப்தலீன் ஒரு பூச்சிக்கொலியாகும் . ஆனால் வலிமை 
யுள்ள நச்சுக்கொல்லி ( aztiseptic ) யல்ல . நிலக்கரிவாயு எரியும் 
பொழுது அதன் ஒளியை அதிகமாக்குகிறது . 


( i ) நாஃப்தலீனில் ஹைட்ர ஜனேற்றம் 

பென்சீனை விட நாஃப்தலீன் சுலபமாக ஹைட்ரஜனேற்றம் 
அடைகிறது . நாஃப்லீனை சோடியம் - எத்தனால் கலவையால் 
ஒடுக்கினால் டெட்ராஹைட்ரோ நாஃப்தலீன் 

கிடைக்கிறது . 
இதை டெட்ராலின் ( Tetralin ) C.H. என்று கூறுவர் . நாப் 
தலீனை 10-15 வா ம அவில் நிக்கலின் முன்னிலையில் 240 ° C ல் 
ஹைட்ரஜனேற்றம் செய்தால் டெட்ராலின் கிடைக்கிறது . 
200 ° C இதேவினையை செய்தால் டெக்காலின் ( Decalin ) CH, 
கிடைக்கிறது . டெட்ராலினில் கூட்டு சேர்ந்த நான்கு ஹைட் 
ரஜன் அணுக்களும் ஒரே வளையத்தில் இருக்கின்றன . டெக்கா 
லினில் கூட்டு சேர்ந்த 10 ஹைட்ரஜன் அணுக்கள் இருவளையங் 
களிலும் இருக்கின்றன . 


CH2 

CHA 


CHA 

CH ? 
டெடராலின் ( கொதிநிலை 208 ° ) 


CH2 CH2 
CHA 

CH2 

CH 
CH2 

CH2 
CH , CH . 
டெக்காலின்சிஸ் 

( கொதிநிலை 193 ) 
டிரான்ஸ் ( கொதிநிலை 185 ° ) 


டெக்காலின் சிஸ்வடிவத்திலும் டிரான்ஸ் வடிவத்திலுமிருக் 
கிறது . இரண்டு ஐசோமர்களும் இரட்டை நாற்காலி உருவத் 
வத்தையுடையவை . நிக்கலை வினை வேகமாற்றியாக பயன் 
படுத்தினால் டிரான்ஸ்வடிவமும் , பிளாட்டினத்தை வினை வேக 
மாற்றியாக பயன்படுத் நினால் சிஸ் - வடிவடெக்காலினும் கிடைக் 
கிறது . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


255 


டெக்காலினை தயார் செய்வது கடினம் . செலவும் அதிக 
மாகும் . டெட்ராலின் வார்னிஷ் , பூச்சு வேலை முதலியவை 
களுக்கு கரைப்பானாக பயன்படுகிறது . 


(ii ) நாஃப்தலீனின் ஹாலஜனேற்றம் 

பென்சீனை விட நாஃப்தலீனை சுலபமாக ஹாலஜனேற்றம் 
செய்யலாம் , நாஃப்தலீனை குளோரோஃபார் மில்கரைத்துக் 
கொண்டு அதன் ஊடே உலர்ந்த குளோரினை அரை வெப்ப 
நிலையில் செலுத்தினால் முதலில் நாஃப்தலீன் டைகுளோரைடு 
வும் , CH , CI ,, பிறகு கடைசியாக நாஃப்தலீன் டெட்ராகுளோ 
ரைடு C1 , B , C , வும் கிடைக்கின்றன . இது ஒருதிண்மம் , உருகு 
நிலை 182C ° . இதை ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் அமிலம் . 


CHCI 
CHCI 

кон 

-- C10 HC 
CHCIL 

சூடுபடுத்து டைகுளோரோ 
CHCI 

நா ஃப்தலீன் 
நாஃப்த்தலீன் 
டெட்ராகுளோரைடு 


கிடைக்கிறது . பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் சூடு 
படுத்றினால் மூன்று ஐசோமர் டைகுளோரோ நாஃப்தலீனும் 
கிடைக்கின்றன , 


நாஃப்தலீனை அதனுடைய கொதி நிலையில் குளோரினேற் 
றமோ , புரோமினேற்றமோ செய்தால் 95 % - வழிப்பொருளும் 
5 % -வழிப்பொருளும் கிடைக்கின்றன . 80 ° C ல் இரும்பு வினை 
வேகமாற்றியின் முன்னிலையில் ஹாலஜனேற்றம் செய்தாலும் 
இதே விளைச்சல் கிடைக்கிறது . நாஃப்தலீன் சல்ஃபானிக் 
அமிலத்தை PCI , உடன் வினை புரிந்தால் குளோரோ நாப் 
தலீன் கிடைக்கும் . 


CIA 


வே 


நாஃப்த்தலீன் 


- குளோரோ 
நாஃப்த்லீன் 


256 


கரிம வேதியியல் 


குளோரோ நாஃப்தலீன் ஒரு நீர்மம் . கொதி நிலை 283 ° C . மசகு 
வாக பயன்படுகிறது . கொதிக்கும் காரமும் இதை பாதிக்காது . 
இறுதி நிலை (exhaustive ) குளோரினேற்றத்தால் எல்லா ஹைட் 
ரஜன் அணுக்களையும் குளோரினால் பதிலீடுசெய்து CL.C1 , என்ற 
திண்மத்தைப் பெறலாம் . பல்குளோரோ நாப்தலின்கள் 
ஹலோ வாக்ஸ் (Halowax ) என்ற பெயரால் மேல் பூச்சுக்கு 
பயன் படுகிறது . 


B-குளோரோ சேர்மத்தைப்பெற 8 - நாஃப்த்தாலை PCI, 
உடன் வினை புரியச்செய்ய வேண்டும் . அல்லது B- நாஃப்தைல் 
அமீனை டை அசோஆக்கலுக்குடப்படுத்தி சாண்ட் மேயர்வினை 
யால்பெறலாம் . அல்லது 8 - நாஃப்தலீன் சல்ஃபானிக் அமி 
லத்தை PC !, உடன் வினை புரிந்தும் பெறலாம் . 


OH 


20 


+ PCs 


* POCI, the HCI 


8.நா..பத்தால 


குளோரோ 
காஃபத்தலீன் 

SOCIA 


CI 


PCs 


SO , H 

+ PCIS 
8- நாஃப்த்தலீன 
சல்ஃபானிக் அமிலம் 


நா..பத்தலீன் சல் ...பானிக் 

குளோரைடு 


சகுளோரோ 

பதலீன 


B- குளோரோ நாஃப்தலீன் ஒருபடிகதிண்மம் . உருரு நிலை 56 ° C 


( iii ) நாஃப்தலீனில் நைட்ரோஏற்றம் 
-நைட்ரோ காஃப்தலீன் 

நாஃப்தலீனை அரை வெப்ப நிலையில் அடர் நைட்ரிக் அமி 
லத்துடன் வினைபுரியச்செய்தால் 95 சதவிகித விளைச்சலில் 
" நைட்ரோ நாஃப்தலீன் கிடைக்கிறது . வெப்ப நிலையை அதி 
கரித்து மேலும் அடர் நைட்ரிக் அமிலத்துடன் வினைபுரியச் 
செய்தால் 1,8 - டை நைட்ரோ நாஃ தலீன் விளைகிறது . 


- நைட்ரோ நாஃப்தலீன் ஒரு மஞ்சள் நிறபடிகதிண்மம் 
இருவடி வங்களிலிருக்கிறது . ஒன்றின் உருகு நிலை 

520 மற் 
றொன் றின் உருகு நிலை 58C ° . நீரில்கரையாது , நீராவியால் ஆவி 
யாக்க முடியாது . பென்சீன் , ஈதர் , சூடான ஆல்கஹால் 
முதலிய கரைப்பான்களில் கரையும் . -நைட்ரோ நாஃப்தலீணை 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் 0.நைட் ரோ தாலிக் அமிலம் கிடைக் 
கிறது . ஒடுக்கினால் -நாஃப் தைல் அமீன் கிடைக்கிறது . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


257 


NO , 


( 
O 
) 


NO , 
COOH 

COOH 
0 - நைட்ரோ தாலிக் அமிலம் 

NH , 


1 


. நைட்ரோ நாஃப்தலீன் 
NOR 

( H ) 


- நைட்ரோ நாஃப்தலீன் 


- நாஃப்தைல் அமீன் 


வினை புரிந்து 


பாஸ்பரஸ் பென்ட்டா குளோரைடுவுடன் 
-குளோரோ நாஃப்தலீனைக் கொடுக்கிறது . 


NO2 


CIL 


++ PC 


- குளோரோ 
நாஃப்தலீன் 


ந நைட்ரோ நாஃப்தலீன் 

" நைட்ரோ நாஃப்தலீனை நேராக பெற முடியாது . இதை 
8- நா ஃப்தைல் அமீன் அல்லது - நாஃப்தைல் அமீனிலிருந்து 
தான் பெற முடியும் . 


B- நாஃப்தைல் அமீன்நைட்ரேட்டை , சோடியம் நைட் 
ரைட்டுவுடன் முதலில் வினை புரிவித்தால் . -டை ஆசோ நாஃப் 
தலீன் நைட்ரைட் கிடைக்கிறது . அதை கூப்ரஸ் ஆக்சைடு 

வினை புரியச்செய்தால் p- நைட்ரோ நாஃப்தலீன் 
கிடைக்கும் . 


வுடன் 


NH , 


NarONO 


NO , 


Na NO , 


Cwao 


B- நாஃப்தைல் அமீன் 


5 - டைஆசோ நாஃப்தலீன் 

நைட்ரைட் 


-நைட்ரோ 
நாஃப்தலீன் 


-நைட்ரோ நாஃப்தலினைப் பெற -நாஃப்தைல் அமீனை முதல் 
நைட்ரோ ஏற்றம் செய்து கீழ்க்கண்டவாறு பெறலாம் . முதலில் 


17 


258 


கரிம வேதியியல் 


NE 

நீர்த்த HNO : 


NHE 
NO . 

Na NO2 + HCI 


N , CI 
NO , 

எத்தனாலுடன் 
கொதித்தல் 

NO . 


d- நாஃபதைல் அமீன் 


ந - நைடரோ - நாஃப 

தைல் அமீன் 


ந -நைட்ரோ நாஃப்தலீன் 


ஆல்க 


B- நைட்ரோ--நாஃப்தைல் அமீன் கிடைக்கும் . இதை சோடி 
யம் நைட்ரைட்டுவும் - ஹைட்ரஜன் குளோரைடுவின் 
ஹால்கரைசலும் சேர்ந்தகலவையால் டைஆசோ ஆக்கிப்பிறகு 
டை ஆசோதொகுதியை கொதிக்கும் எத்தில் ஆல்கஹாலால் 
நீக்கினால் நீ - நைட்ரோ நாப்தலீன் விளையும் . 


தீ - நைஃரோ நாப்தலீன் நிறமற்றதிண்மம் . உருகு நிலை 79 ° . 
நீராவியில் ஆவியா கும் தன்மையது . 
( iv ) நாஃப்தைல் அமீன் C , H , NAI , 
ஈ - நாஃப்தைல் அமீன் 
.நைட்ரோ 

நாப்தலீனை இரும்புத்தூள் - ஹைட்ரோ 
குளோரிக் அமிலக்கலவையால் 50 ° C ல் ஒடுக்கினால் -நாஃப் 
தைல் அமீன் கிடைக்கிறது : 


CH, NO2 + 6H .––– » GHNH2 + 2HO 
நைட்ரோ 

நாப் 
நாஃப்தலீன் 

தைல் 
அமீன் 


-நாஃப்த்தாலை அமோனியா-சின்க்குளோரைடு மூலக்கூறு 
அணைவுச்சேர்மத்துடன் 250 C ல் சூடுபடுத்தினால் -நாஃப்த் 
தைல் அமீன் விளைகிறது , 


NH2 


OH 


of his NHS 


+ HO 


- நாஃப்த்தால் 


- நாஃப்த்தைல் அமீன் 


நாஃப்தலீனை சோடமைடு, NaNH2 , வுடன் சேர்த்து காய்ச்சினா 
லும் - நாஃப்தைல் அமீன் விளைகிறது . 


-- 


Am 


1 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


259 


சுலபமாக 


தாலிக் 


< -நாஃப்தைல் அமீன் ஒரு திண்மம் . ஊசிபோன்று படிக 
மாகிறது . உருகுநிலை 50 ° C . பழுப்பு நிறமாக , காற்றில்பாட் 
டால் , மாறுகிறது . பதங்கமாகும் . நீராவியால் ஆவியாகும் . 
நீரில் கரையாது , ஆல்கஹாலிலும் பென் சீனிலும் 
கரையும் . கொதிக்கும் குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் 
செல்தால் -நாஃப்த்தாகுயினோன் ( -nephthaquinane ) 
கிடைக்கிறது . பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் 

அமிலம் கிடைக்கிறது . 
- நாஃப்தைல் அமீனின் உப்புக்கரைசலுடன் ஃபெர்ரிக்குளோ 
ரைடு அல்லது குரோமேட்டுபோன்ற ஆக்சிஜனேற்றும் கர 
ணியை சேர்த்தால் நீல நிற வீழ்ப்படிவுஉண்டாகிறது . இவ் 
வினையை . நாஃப்தைல் அமீன்கொடுப்பதில்லை . - நாஃப் 
தைல் அமீன் ஹைட்ரோ குளோரைடு நீரில் மிகக்குறைவாகவே 
கரைகிறது . அதிகஹைட்ரோகுளோரிக் அமிலத்தைச் சேர்த் 
தால் ஹைட்ரோகுளோரைடு வீழ்படிவாகிவிடுகிறது . - நாஃப் 
தைல் அமீனானது , சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபுரிந்து 
ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுவைக் கொடுக்கிறது . இதை 180 க்கு 
காய்ச்சினால் நாஃப்தயோனிக் அமிலம் ( Naphthionic acid ) 
அல்லது 1,4- நாஃப் தைல்அமீன் சல்ஃபானிக் " அமிலம் கிடைக் 
கிறது . இது ஆசோசாயம் செய்ய பெரிதும் பயன்படுகிறது . 


NH2 


NHS SO4H 

180 * 


- 


+ H20 


- நாஃப் தைல் அமின் 
ஹைட்ரஜன் சல்ஃபேட்டு 


SO3H 
நா பதயானிக் அமிலம் 


ஒளிப்படத்தயாரிப்பில் -நாஃப்தைல் அமீனைசிறிதளவு சேர்த 
தால் நீல நிறத்தைக் கொடுக்கிறது . 


நி - நாஃப்தைல் அமீன் : 


வியாபார முறையில் -நாஃப்த்தாலிலிருந்து தயாரிக்கப்படு 
கிறது , - நாஃப்த்தாலை அடர் அமோனியாவுடனும் அமோனியம் 
பைசல்ஃபைட்டுவின் நீரிய கரைசலுடனும் 150 ° C யில் 6 வா.ம. 
அ.வி.ல் வினைபுரிவித்தால் B- நாஃப்தைல் அமீன் கிடைக்கிறது . 
இதற்கு புக்கரர்வினை ( Bucherer reaction ) யெனப்பெயர் , 


260 


கரிம வேதியியல் 


OH 


NHS 1500 


NH2 


OH 


3.நாஃப்த்தால். 


8 நாஃப்தைல் அமீன் , 


B- நைட்ரோ- நாக்ப்தலீனை ஒடுக்கியும் -நாஃப்தைல் அமீனைப் 
பெறலாம் , 


இது மணமற்ற தகட்டுதிண்மம் . உருகு நிலை 112 ° , 

நீரா 
வியில் ஆவியாகும் புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது . 
ஆசேர் சாயத்தைசெய்ய பயன்படுகிறது . பொட்டாசியம்பர் 
மாங்கனேட்டு கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் 
அமிலத்தைக் கொடுக்கிறது , 


A 


(v) நாஃப்தலின் சல்ஃபானிக் அமிலங்கள் C , H , SO3H 

நாஃப்தலீனை அடர் சல்க்பூரிக் அமிலத்துடன் 80 ° C க்கு கீழ் 
வினைபுரிந்தால் -நாஃப்தலீன் சல்ஃபானிக் அமிலம் கிடைக் 
கிறது . இதன் உருகு நிலை 91 ° C . மிகை வெப்பமுடைய நீராவி 
-நாஃப்தலின் சல்ஃபானிக் அமிலத்தை நீராற்பகுத்து நாஃப் 
தலீனையும் சல்ஃபூரிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . -நாஃப் 
தலீன் சல்ஃபானிக் அமிலத்தை மேலும் சல்ஃபானேற்றம் செய் 
தால் 1,5 - நாஃப்தலீன் டை சல்ஃபானிக் அமிலம் கிடைக்கிறது . 


நாஃப்தலீன் அடர்சல்ஃபூரிக் அமிலத்துடன் 165 " ல் வினை 
புரியச்செய்தால் 85 % விளைச்சலில் - நாஃப்தலீன் சல்பானிக் 
அமிலம் விளைகிறது . இதன் உருகு நிலை 102 ° ஆகும் . மிகை 
வெப்பமுடைய நீராவி இதைபாதிப்பதில்லை . ஆகையால் இப் 
பண்பை பயன் படுத்தி இரண்டையும் பிரிக்கலாம் . - நாஃப்தலீன் 
சல்ஃபானிக் அமிலத்தை மேலும் சல்ஃபானேற்றத்திற்கு உட் 
படுத்தினால் முக்கிய 2,7 ,- நாஃப்தலீன் டைசல்ஃபானிக் அமிலம் 
விளைகிறது . 


பண்புகள் 

சல்ஃபானிக் அமிலங்கள் படிக் உருவமுடையவை . நீர் 
உறிஞ்சும் தன்மையை உடையவை . பொட்டாஷ்காாத்துடன் 
உருக்கினால் நாஃப்த்தாலை கொடுக்கின்றன . பொட்டாசியம் 
சயனைடுவுடன் காய்ச்சி வடித்தால் சயனைடுகளை 

கொடு 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


261 


கின்றன . -நாஃப்தலீன் சல்ஃபானிக் அமிலத்தின் கால்சியம் , 
லெட் உப்புக்கள் -சல்ஃபானேட்டுகளைவிட அதிகமாக நீரில் 
கரையும் தன்மையை உடையவை . 


SO , H 


에 


KOH 


-டா 


- 


c . நாஃப்தலீன் 
சல்ஃபானிக் அமிலம் 


KCN 


நாஃப்த்தால் 

CN 


- நா..ப்தலீன் 

சயனைடு 


( vi ) நாஃப்த்தால்கள் ( Naphthols) CLE , OH 
-நாஃப்த்தால் 

( அ ) - நாஃப்த்தைல் அமீனை , டைய சோவினைக்குட்படுத் 
திப் பிறகு விளைந்த பொருளை நீருடன் கொதிக்கவைத்தால் 
-நாஃப்த்தால் கிடைக்கிறது . 


( ஆ ) - நாஃப்த்தைல் அமீனை 10 % சல்பூரிக் அமிலத் 
துடன் 200 ° C ல் மினீக அழுத்தத்தில் வினை புரியச்செய்தால் 
- நாஃப்த்தால் அதிக விளைச்சலில் கிடைக்கிறது . 


+ 


OH 


NHA 

10 % H.SO. 
% : 200 

அழுத்தம் 
-நாஃப்த்தைல் அமீன் . 


நாஃப்த்தால் 


( இ ) வியாபார முறை : 

சோடியம் நாஃப்தலீன் ---சல்ஃபானேட்டுவை காரத் 
துடன் சேர்த்து 300 ° ல் சிறிது நீருடன் காய்ச்சினால் -நாஃப்த் 
தாலின் சோடியம் உப்பு விளைகிறது . விளை பொருளை நீருடன் 


252 


கரிம வேதியியல் 


கலந்து பிறகு கார்பன்டை ஆக்சைடு அல்லது நீர்த்த சல்க் 
பூரிக் அமிலத்துடன் வினைபுரியச்செய்தால் - நாஃப்த்தால் 
படிகிறது . இதை வடிகட்டிப் பிரித்தெடுத்து குறையழுத்தத்தில் 
காய்ச்சிவடித்தால் தூய -நாஃப்த்தால் கிடைக்கும் . 


SO . Na 


OH 


+ NaOH 


* iva : 30 


சோடியம் - நாஃப்தலீன் 

- சல்ஃபானேட்டு 


- நாஃப்த்தால் 





பண்புகள் 

-நாஃப்தால் ஊசிபோன்ற திண்ம படிகங்களில் படிகிறது 
அதன் உருகு நிலை 93 ° . நீரில் குறைந்து கரையும் . ஈதர் ஆல் 
கஹால் , பென்சீன் முதலிய கரைப்பான்களில் சுலபமாக கரை 
யும் . சிறிது வெப்பப்படுத்தினால் பதங்கமாகும் . நீராவியால் 
ஆவியாக மாறும் . காரக்கரைசலில் கரைகிறது . ஆனால் காரக் 
கார்பனேட்டு கரைசலில் கரையாது . சோடியம் ஹைட்ராக் 
சைடுவுடன் சோடியம் நாஃப்த்தாக்சைடுவை , C , H , ONa, த் 
தருகிறது . இதை CO2 வால்சிதைத்து நாஃபத்தாலைப்பெற 
லாம் . நாஃப்தாலின்ஹைட்ரஜன் அணுவை அசைல் தொகுதி 
யாலாவது , அல்க்கைல் தொகுதியாலாவது பதிலீடு செய்ய 
லாம் . நாஃப்த்தலின் - OH தொகுதியை ஹாலஜனால் பதலீடு 
செய்யலாம் . -நாஃப்த்தாலை நைட்ரோ ஏற்றமும் சல்ஃபா 
னேற்றமும் செய்யலாம் . -நாஃப்த்தாலை சின்க்குளோரைடு 
அமோனியா மூலக்கூறு சேர்மத்துடன் வினைபுரியச்செய்து 
- நாஃப்த்தைல் அமீனைப்பெறலாம் . * - நாஃப்த்தாலை ஆல் 
கஹாலுடனும் சல்ஃபூரிக் அமிலத்துடனும் சூடு செய்தால் 
ஈதர் கிடைக்கிறது . 


-நாஃப்த்தாவிலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கிய பட்டு , 
ரோமங்களுக்கான சாயங்கள் 

நாஃப்த்தால் மஞ்சள் ( Naphthol yellow ) அல்லது 2 , 4 - டை 
நைட்ரோ நாஃப்த்தால் 7 - சல்ஃபானிக் அமிலத்தின் பொட்டா 
சியம் உப்பு ; மார்ட்டியஸ் மஞ்சள் ( Martiu s yellow ) அல்லது 
2-4 - டை நைட்ரோ நாஃப்த்தாலின் சோடியம் உப்பு . 


பண்பறி சோதனைகள் 

1 . -நாஃப்த்தாலுடைய நீர்த்த ஆல்கஹால் கரைசல் 
சூடான ஃபெர்ரிக்குளோரைடு கரைசலுடன் ஊதா நிற - டை 


- 


an 


- 


to HCI 


animales . 


சோப்புடன் கலக்கும் 9 
பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 263 
நாஃப்த்தால் வீழ்ப்படிவைத் தருகிறது . -டை நாஃப்த்தா 
லின் ( s - dinaphthol) வாய்பாடு HOCID H.GOH OH . 2. - நா 
ஃப்த்தால் பிக்ரிக் அமில கரைசலுடன் ஆரஞ்சு நிற பிக்ரேட் 
டைத் தருகிறது . 3. -நாஃப்த்தாலின் நீர்த்த சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசல் கார்பன் டெட்ரா குளோரைடுவுட 
னும் காப்பர் தூளுடனும் சேர்த்து காய்ச்சினால் நீல நிறம் 
தோன்றுகிறது , 4. மாலிஷ் வினை ( Molisch reaction ) : கார்போ 
ஹைட்ரேட்டுவையுடைய புரதத்தின் கரைசலுடன் -நாஃப்த் 
தாலின் ஆல்கஹால் கரைசலையும் அடர்சல்ஃபூரிக் அமிலத்தை 
யும் ( சிறிதளவு ) கலந்தால் ஊதா நிறம் கூடுமிடத்தில் உண்டா 
கும் 5. டைய சோ உப்புவுடன் இணைந்து சாயத்தைக் கொடுக் 
கிறது . 4 - வது இடத்தில் இணை கிறது . 

OH 
OF 
C Hs tNCI 

N = N- Cat s 
நி - நாஃப்த்தால் 

( அ ) நாஃப்த்தலின் -சல்ஃபானிக் காரத்துடன் சேர்த்து 
காய்ச்சினால் - நாஃப்த்தால் கிடைக்கிறது . 

( ஆ ) F- நாஃப்த்தைல் அமீன் டையசோ வினைக்குட்படுத் 
திப் பிறகு நீருடன் சேர்ந்து கொதிக்கவைத்து த - நாஃப்த்தாலை 
பெறலாம் . 
பண்புகள் 

B- நாஃப்த்தால் பளபளப்பான ராம்பிக் படிகங்களாக படி 
கிறது . உருகு நிலை 123 ° . பதங்கமாகிறது . நீராவியில் ஆவி 
யாகிறது . சூடான ஃபெர்ரிக்குளோரைடு கரைசலுடன் -டை 
நாஃப்த்தாலை , HO G1 . H , CH , OH , க்கொடுக்கிறது . இது ஒரு 
பச்சை நிற வீழ்படிவு . -நாஃப்த்தால் டையசோ உப்புவுடன் 
1 வது இடத்தில் இணைகிறது . ( -நாஃப்த்தால் 4 - வது இடத் 
திலும் சில சமயம் 2 - வது இடத்திலும் இணை கிறது ) . -நாஃப்த் 
தாலும் , அதன் சாலி சிலிக் எஸ்ட்டரும் ( பெட்டால் , betol ) சிறு 
குடல் நச்சுக் கொல்லியாகும் . ந - நாஃப்த்தைல் எத்தில் ஈதர் 

நெரோலின் , 
Nerolin ), கோபால்ட்டை பண்பறி சோதனையில் கண்டுபிடிக்க 
-நைட்ரோசோ - நாஃப்த்தால் பயன்படுகிறது . அதன் வாய் 


264 


கரிம வேதியியல் 


பாடு Cg3 , ( NO ) OH , நிக்கலும் கோபால்ட்டும் சேர்ந்திருக் 
கும்பொழுது கோபால்ட்டை மாத்திரம் நிர்ணயிக்க -நைட் 
ரோ - நாஃப்த்தால் , G.H. ( NO. ) OH , என்ற சேர்மம் பயன்படு 
கிறது . டைநாஃப்த்தால்களின் அமைப்பு : 


OH 


OH 


HO 


OH 


- டை நாஃப்த்தால் 
( 4 , 4 - bis - I. NAPHTHOL ) 


B- டை நாஃப்த்தால் 
(1 , 1, bis - 2 - NAPHTHOL ) 


( vii ) நாஃப்தலீன் கார்பாக்சில் அமிலங்கள் 

நாஃப்தலீன் 1- கார்பாக்சிலிக் அமிலத்தை -நாஃப்த்தா 
யிக் அமிலம் ( -Naphthoic acid ) அல்லது 1 - நாஃப்த்தாயிக் 
அமிலம் என்று கூறலாம் . 


இதன் உருகு நிலை 161 ° . நாஃப்தலீன் 2 - கார்பாக்சிலிக் 
அமிலத்தை நீ - நாஃப்த்தாயிக் அமிலம் அல்லது 2- நாஃப்த் 
தாயிக் அமிலம் என்று கூறுவர் . அதன் உருகு நிலை 184 ° 


சார்புடைய சயனைடுகளை நீராற்பகுத்தால் அமிலம் கிடைக் 
கும் , அல்லது அசெட்டைல் நாஃப்தலீனை சோடியம் ஹைப் 
போகுளோரைட்டினால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் அமிலம் 
கிடைக்கும் . நா.பத்தைல் மெக்னீசியம் புரோமைடுவை 
உலர்ந்த ஈதரில் CO2 உடன் வினைபுரிவித்து பிறகு நீராற்பகுத் 
தாலும் அமிலம் கிடைக்கும் . 


( i ) ஈதர் 
-C.E , Mg Br + CO , --- > --CE, COOH + Mg Br ( OH ) 

( i ) நீராற்பகுப்பு 


e - s- நாஃப்த்தாயிக் அமிலங்கள் நீரில் கரையாதவை . 
சோடாலைம் உடன் காய்ச்சினால் நாஃப்த்தலீனைத்தருகின்றன . 
இரண்டும் கார்பாக்சி அமிலங்களின் மற்ற 

வினைகளை தரு 


கின்றன . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


265 


( viii ) நாஃப் த்தாகுயினோன்கள் ( Naphthaquinone ) C , H , 0 ,. 
அறிமுறைப்படி 1,2- ; 1,4- ; 1,5 -- ;1,7- ; 2,3- ; 2,6- என 

நா. பத்தாகுயினோன்கள் இருக்கவேண்டுமாயினும் 
1,2- ; 1,4- 2,6- ; என்ற மூன்று ஐசோமர்களே கிடைக்கப் 
பெற்றிருக்கின்றன . இவைகளின் பெயர்கள் முறையே 3 -நாப்த் 
தாகுயினோன் , -நா.பத்தாகுயினோன் , ஆம்ஃபி நாஃப்த் 
தாகுயினோன் ஆகும் . 
-நா . .பத்தாகுயினோன் ( 3 - Naphthaquinone ) 
ஃ - நாஃப்த்தாகுயினோன் சேர்மம் p- பென்சோகுயினோனைப் 

நாப்தலீனை அசெட்டிக் அமிலத்தில் கரைத்துக் 
கொண்டு கொதிக்கவைத்து , குரோமிக் அமிலத்தாலாவது , 
காற்றால் வனாடியம் பென்ட்டாக்சைடு முன்னிலையிலாவது , 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் , - நாஃப்த்தாகுயினோன் கிடைக் 
கிறது . - நா . . ப்தைல் அமீனையாவது , -அல்லது 1,4 
நாஃப்தலீன் வழிப்பொருளையாவது ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் நா.பத்தாகுயினோன் கிடைக்கிறது . 


போன்றது . 


NH2.HCI 


K.CraO . 


H2SO4 


OH 


1- அமீனோ-4 ஹைடராக்சி 

நாஃபதலீன் 


- நாஃப்த்தாகுயினோன் 


-நாஃப்த்தாகுயினோன் ஒரு மஞ்சள் நிற தகட்டுப்படிக 
மாகும் . உருகு நிலை 125. குயினோன்களுக்கான நெடியேறும் 
மனமுடையது . 100 ° C ல் பதங்கமாகிறது . நீராவியில் ஆவியா 
கிறது . சல் . . பூரஸ் அமிலத்தால் ஒடுக்கினால் 1,4 - டை ஹைட் 
ராக்சி நாப்தலீன் கிடைக்கிறது . நைட்ரிக் அமிலத்தால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் அமிலம் கிடைக்கிறது . இரத் 
தத்தை தோயவைக்கும் வைட்டமின் K. ம்K ம் - நா . பத்தாகு 
யினோனின் வழிப்பொருளாகும் இதன் வழிப்பொருள்கள் சாய 
மாகவும் பயன்படுகின்றன . 
ந - நா.பத்தாகுயினோன் . 

- அமினோ- நாஃப்த்தாலை குரோமிக் அமிலம் அல்லதுஃ 
பெர்ரிக்குளோரைடு 

வால் 

ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
F- நாஃப்த்தாகுயினோன் விளைகிறது . 


-த 


266 


கரிம வேதியியல் 


O 


NHA 


OH 


FeCl3 


பMaas 


- அமீனோ 


9 - நாஃபத்தாகுயினோன் 


3 நாஃப்த்தால் 


9 - நாஃப்த்தாகுயினோன் சிவப்பு ஊசிகளாக படியும் திண்ம 
மாகும் . 115 ° C ல் உருகாமலேயே சிதைகிறது . மணமற்றது . 
ஆவியாகமாறாது . ஒடுக்கினால் 1,2 - டைஹைட்ராக்சி நாஃப் 
தலீன் கிடைக்கிறது . ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் அமி 
லத்தைக் கொடுக்கிறது . குளோரின் நீராலாவது , ஹைப்போ 
குளோரஸ் அமிலத்தாலாவது ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
பினைல்கிளிசரிக் - 0 - கார்பாக்சிலிக் லாக்ட்டோன் கிடைக்கிறது . 

co 


HOCI 


. 


நாஃபத்தாகுயினோன் 


CH COOH 
CH 

OH 
ஃபினைல் - கிளிசரிக் - 8 
கார்பாக்சிலிக் 
லாக்டோன் 


B- நாஃப்த்தாகுயினோன் 0 - டை கீட்டோனைப் போன்ற வினை 
களைத் தருகிறது . 


ஆம்.. பிநாஃப்த்தாகுயினோன் : 

2,6 - டைஹைட்ராக்சி நாஃப்தலீனை பென்சீன் கரைசலில் 
எடுத்துக்கொண்டு வினைவலிவுள்ள லெட்டை ஆக்சைடுவால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆம்ஃபி நாஃப்த்தாகுயினோன் 
விளைகிறது . 


OH 


Pb02 


HO 
2 , 6. டை ஹைட்ராக்சி 

நா ஃப்தலீன் 


ஆம்ஃபி நா..பத்தா 

குயினோன் 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


267 


ஆம்ஃபி நா. ஃப்த்தாகுயினோன் ஆரஞ்சு நிற பட்டகத்தில் படி 
கிறது . உருகுநிலை 135 ° C . மணமற்றது . ஆவியாகாது . உருகு 
நிலை 135 ° C . அதன் ஐசோமர்களை விட சிறந்த ஆக்சிஜனேற் 
றும் கரணியாகும் . 


( ix ) நா . .ப்தலினின் படி வரிசை சேர்மங்கள் ( Elomologues of 

naphthalene ) 

மிகச்சிறிய அளவில் மெத்தில் -நாப்தலீனும் , எத்தில் - 
நாப்தலீனும் நிலக்கரிதாரில் 

கிடைக்கின்றன . 

இவைகளை 
ஃபிரைடல்- கிராஃப்ட்ஸ் வினையாலும் வுர்ட்ஸ் பிட்டிக் வினை 
யாலும் கீழ்க்கண்டவாறு தயாரிக்கலாம் . -மெத்தில் நாஃப் 
தலீன் ஒரு நீர்மம் . கொதி நிலை 242 ° C . -மெத்தில் ... நா ... ப் 
திலீன் ஒருதிண்மம் , உருகுநிலை 320. இவைகளின் சல் பனேட் 
டுகளை பஞ்சாலைகளில் நனைக்கும் கரணிகளாக ( Wetting agents ) 
பயன்படுத்துகிறார்கள் . அல்க்கைல் நாப்தலீனை ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் நாஃப்த்தாயிக் அமிலம் கிடைக்கிறது . எத்தில் 
நாஃப்தலீனையும் மெத்தில் நா . . ப்தலீனையும் கீழ்க்கண்டவாறு 
தயாரிக்கலாம் . 


( அ ) பிரைடல் கிரா ப்ட் ஸ்வினை 
நாப்தலீனை , அல்க்கைல் அயோடைடுவுடன் . அலுமினி 

குளோரைடுவின் முன்னிலையில் வினை புரியச்செய்தால் 
( குதைவெப்ப நிலையில் ) அல்க்கைல் 

நாஃப்த்தலீன் கிடைக் 
கிறது . உயர் 

வெப்ப நிலையில் நாஃப்தலீன் சிதை கிறது . 
மெத்தில் அயோடைடுவுடன் வினை புரியும் பொழுது 1.மெத் 
தில் நாஃப்தலீனும் , 2.மெத்தில் நாஃப்தலீனும் கிடைக்கின்றன . 
எத்தில் புரோமைடுவுடன் வினை புரியும் பொழுது 2 - எத்தில் 
நாப்தலீன் மாத்திரமே கிடைக்கிறது . 


Al Cl , 
Cods + C , H , Br -- CH, C2H + HBY 
நாப்தலீன் எத்தில் 

2 - எத்தில் 
புரோமைடு நாஃப்தலீன் 


( ஆ ) . புரோமோ நாஃப்தலீனை அல்க்கைல் அயோடைடு 
வுடன் சோடியத்தின் முன்னிலையில் வினைபுரியச் செய்தால் 
( வுர்ட்ஸ் - ஃபிட்டிக்வினை ) - எத்தில் நாஃப்தலீன் விளைகிறது . 
C.E , Br + C , H , I - + 2 Na ------C.H , C2H ; + NaBr + Nal 
-புரோமோ 

- எத்தில் 
நாப்தலீன் 

நாப்தலீன் 


268 


கரிம வேதியியல் 


( x ) ஆசி நாஃப்த்தீன் ( Acenaphthene ) CLE10 

நிலக்கரிதார் , பெட்ரோலியம் முதலியவைகளில் கிடைக் 
கிறது . 


தயாரிப்பு 

( அ ) -புரோமோ எத்தில் நாஃப்தலீனை பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவின் ஆல்கஹால் கரைசலுடலுடன் விளை புரி 
யச்செய்தால் ஆசி நாஃப்த்தலீன் கிடைக்கிறது . 


CH2 CH2 Br 


H2C 


CH2 


KOH ன் 
எத்தனால் 

கரைசல் 
- புரோமோ 

ஆசி நாஃபத்தலீன் 
எத்தில் நாஃப்தலீன் 


கலவையை 


( ஆ ) நாஃப்த்தலீன் , எத்திலீன் 

( அல்லது 
-எத்தில் நாஃப்த்தலீன் ) பழுக்கக்காய்ச்சிய பீங்கான் குழாய் 
வழியாக செலுத்தினால் ஆசி நாஃப்த்தலீன் கிடைக்கிறது . 


பண்புகள் : 

நிறமற்றபடிகம் . உருகு நிலை 95 ° C . ஆல்கஹாலில் கரையும் 
லெட்பர் ஆக்சைடுவுடன் பழுக்கக்காய்ச்சினால் ஆசிநாஃப்த் 
தலீன் கிடைக்கிறது . 


H2C- CH2 


HC - 


temap CH 


( 0 ) 
Pb02 


+ H20 


ஆசி நாஃப்த்தீன் 


ஆசி நாஃப்த்தலீன் 
( உருகுநிலை 93 * ) 


ஆசிநாஃப்த்தீனை அசெட்டிக் அமிலக்கரைசலில் எடுத்துக் 
கொண்டு குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
மஞ்சள் நிற ஆசிநாஃப்த்தாகுயினோன் 

விளை கிறது . 

பிறகு 
மேலும் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 1,8 - நாஃப்த்தலிக் அமில 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


25 


மும் அதன்பிறகு நாஃப்த்தலிக் அமில நீரிலியும் விளைகின்றன 
ஆசி நாஃப்த்தா குயினோன் சில வாட்சாயங்கள் ( Vat dyes ) 
தொகுக்க பயன் படுகிறது , 


6 


H2C - CH , 


CO 


HOOC 


COOH 


OC 


co 


( 0 ) 


( 0 ) 


-Hz0 | 


ஆசி நாஃப்த்தீன் 


ஆசி நாஃபந்தா 

1 , 8 , நாஃபத்தாலிக் அமிலம் 
குயியோன் 

( உருகுநிலை 266 ) 
{ உருகுநிலை 261 ° C ) 


நாஃப்த்தாலி 
அமிலாரி 


36-2 . ( b ) ஆந்த்ரசீன் ( Antharacene } C , Hi . 

அனேக சாயப்பொருள்களுக்கு மூலமாகவிருப்பது ஆந்த்ர 
சீன் ஆகும் . இது நிலக்கரிதாரில் 0.3-1 % வரையில் இருக் 
கிறது . இது ஒரு முன்று வளைய ஹைட்ரோ கார்பன் . 


தயாரிப்பு 

நிலக்கரியை காய்ச்சிவடிக்கும் பொழுது 270 ° -- 360 ° வரை 
யில் வடியும் எண்ணெயை ஆந்த்ரசீன் எண்ணெய் அல்லது 
- பச்சை எண்ணெய் ( green oil ) என அழைப்பர் . சிறிது நேரம் இவ் 
வெண்ணெயை அசையாமல் வைத்திருந்தால் அடியில் வீழ்படி 
வொன்று படிகிறது . வடிகட்டிப் பிரித்து வீழ்படிவு பிரிக்கப்படு 
படிகிறது . இதை கச்சா ஆந்த்ரசீன் படிவு ( crude anthracene 
cake) என்பர் . இதை 90 ல் இலேசு எண்ணெயுடன் ( light oil ) 
சேர்த்து குலுக்கினால் ஓட்டிக் கொண்டிருக்கும் மாசு எண்ணெய் 
கள் கரையும் . மறுபடியும் வடிகட்டிப் பிரித்தெடுத்து வீழ்படிவை 
100° C . க்கு சூடுபடுத்தி மையவிலக்குவிசையால் ( Centrifuge ) 
பிரித்தால் வீழ்படிவு 50 % ஆந்த்ரசீன் ஆகும் . 50 % அந்த்ர 
சீன் முதலில் நாத்தா கரைப்பானிலும் , பிறகு பிரிபீனிலும் 
கழுவப்படுகிறது . நா . பத்தாகரைப்பான் ஃபினாந்தரீனை 
( Phenanthrene ) நீக்குகிறது . பிரிடீன் , கார்பாசோலை நீக்குகிறது . 
கழுவப்பட்ட ஆந்த்ரசீனை பதங்கமாக்கினால் தூய்மையான 
ஆந்த்ரசீன் விளைகிறது . 


பண்புகள் : 

ஆந்த்ரசீன் ஒரு பளபளப்பான தகட்டுச்சேர்மமாகும். 
உருகு நிலை 216. கொதி நிலை 340° . நீல உறிஞ்சி ஒளிவீசலைக் 
கொடுக்கிறது . நீரில் கரையாது . ஆல்கஹாலிலும் , ஈதரிலும் 
குறைந்த கரைசலையுடையது . சூடான பென்சீனிலும் டொலு 


270 


கரிம வேதியியல் 


வீனிலும் சுலபமாக கரையும் , ஆந்த்ரசீனின் பென்சீன் அல்லது 
சைலீன் பூரிதக்கரைசல் சூரிய ஒளியில் வைத்தால் பாரா ஆந்த் 
ரசீன் அல்லது டை ஆந்ரசீன் ( para or cianthracene ) ( CL , H , ) 2 
விளைகிறது . இது ஒரு பாடிகசேர்மம் . உ.ருகு நிலை 244 ° . டைஆந்த் 
ரசீனை இருட்டில் பலமணி நேரங்கள் வைத்திருந்தாலோ உருக் 
கினாலோ சாதாரண ஆந்த்ரசீன் திருப்பிப் பெறப்படுகிறது . 
ஆந்த்ரசீனின் அசெட்டோன் அல்லது ஆல்கஹாலின் பூரித 
கரைசலை பிக்ரிக் அமிலத்தின் அசெட்டோன் அல்லது ஆல் 
கஹாலில் பூரிதக்கரைசலுடன் முறையே சேர்த்து குலுக்கினால் 
ஆந்ரசீன்பிக்ரேட்டு , CE , 0 , C , Hz ( Nd, ) , OH . , 

விளைகிறது . 
இதன் உருகு நிலை 138 ° . ஆந்தர சீனானது டிரை நைட்ரோபென் 
சீனுடன் ஒரு அணைவு சேர்மத்தைக் கொடுக்கிறது . இதன் உருகு 
நிலை 164 ° . 


ஆந்த்ரசீனின் உள்ளமைப்பு 

பண்பறி அளவறி சோதனைகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற 
மூலக்கூறு வாய்ப்பாடு CLH . ( i ) அதன் பண்புகள் பெரும் 
பாலும் நாஃப்தலீனையும் பென்சீனையும் போன்றது . புரோமினு 
டன் புரோமோ ஆந்த்ரசீனைக்கொடுக்கிறது . இதை பொட்டாஷ் 
காரத்துடன் உருக்கினால் ஹைட்ராக்சி ஆந்த்ரசீன் விளையும் . 
ஹைட்ராக்சி ஆந்த்ரசீனை ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் 
அமிலமும் , 0 - பென்சாயில் பென்சாயிக் அமிலமும் கிடைக்கும் . 


3r: 
c : 4He - Ciara B ! 


sear ) CisHori 


Scor + CS 


COOM 
தாலிக் அமிலம் 


COOH 
பொல் 
பென்சாயிக் அமிலம் 


( ii ) ஆந்த்ரசீனை ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆந்த்ராகுயி 
னை , விளைவிக்கிறது . ஆந்த்ரா குயினோனை பொட்டாஷ் . 
காரத்துடன் 250 ° C ல் உருக்கினால் இரு 

ரு பென்சாயிக் அமில 
மூலக்கூறுகள் கிடைக்கும் . 


( i ), ( ii) வினைகளிலிருந்தும் , 14 கார்பன் அணுக்களின் இணை 
திறனையும் பத்து ஹைட்ரஜன் அணுவின் இணை திறனை பூர்த்தி 
செய்யவும் மூன்று வளையங்கள் ஆந்த்ரசீன் மூலக் 

கூறுவில் 
இருக்கவேண்டுமென்பதாகிறது , இது கீழ்க்கண்ட தொகுப்பு 
முறைகளால் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது . 


271 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


( iii ) தொகுப்பு முறைகள் : 

( அ ) தாலிக் அமில நீரிலி, பென்சீன் , அலுமினியம் குளோ 
ரைடு இம்மூன்றையும் வினை படச்செய்தால் 0 - பென்சாயில் 
பென்சாயிக் அமிலம் கிடைக்கிறது . 0. பெசாயில் பென்சாயிக் 
அமிலத்தை பாஸ்பரஸ் பென்ட்டாக்சைடு அல்லது அடர் சல் : 
பூரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தினால் ஆந்த்ராகுயினோன் விளை 
கிறது . ஆந்த்ராகுயினோனை சின்க்தூளுடன் சேர்த்து சூடுபடுத் 
தினால் ஆக்சிஜன் ஒடுக்கம் ஏற்பட்டு ஆந்த்ரசீன் விளைகிறது . 


P , OH 


( H ) 


COOH 


ஆந்தாசீன் 


ஆந்த்ராகுயினோன் 


0 பென்சாயில் பென்சாயிக் அமிலம் 


( ஆ ) ஃபிரைடல் கிராப்ட்ஸ் வினையை பயன்படுத்தியும் 
ஆந்த்ர சீனைப்பெறலாம் .. எடுத்துக்காட்டாக பென்சீன் , 
அசெட்டலீன் டெட்ராபுரோமைடு அலுமினியம் குளோரைடு 
இம்மூன்றும் வினைபுரிந்தால் ஆந்த்ரசீன் விளைகிறது . 


CH 


-21 


C 


CH Br2 
| 

CH Bra 
பென்சீன் 

அசெட்டிலின் 
டெட்ராபுரோமைடு 


O 


CH 


ஆந்த்ரசீன் 


( இ ) 0 : புரோமோ 

பென்சைல் புரோமைடுவை ஈதரில் 
எடுத்துக்கொண்டு சோடியத்துடன் கொதிக்க வைத்தால் 
டைஹைட்ரோ ஆந்த்ரசீன் வீளைகிறது . இதை மெதுவாக 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆந்த்ரசீனும் மிகச் சிறிய அளவில் 
ஃபினாந்தரீனும் விளைகின்றன . 


CHzBr 


2CH 


* 4 Na 


வ 


CH2. 

( 0 ) 
CHA CHA 

CH2 
9. டைஹைட்ரோ 


Br 


ஆந்த்ரசீன் 


- புரோமோ பென்சைல் 

புரோமைடு 


ஆந்த்ரசீன் 


ஈ ) எல்ப்ஸ் வினை ( Elbs reaction ) 

0 மெத்தில் பென்சோ பினோனை 400 - 450 C ல் ஆகி 
கொதிப்புக்கு நீர் வெளிவருவது நிற்கும் வரை உட்படுத் 
குறைந்த விளைச்சல் ஆந்த்ரசீன் கிடைக்கிறது , 


272 


கரிம வேதியியல் 


CO 

--H2O 
CH3 

400-450 
- மெத்தில் பென்சோஃபினோன் 


ஆந்த்ரசீன் 


( உ ) நாஃப்த்தலீனிலிருந்து தயாரிப்பு 

1 , 4 , நாஃப்த்தா குயினோன் பியூட்டா டையீனுடன் 
டியல்ஸ் - ஆல்டர் 

வினைக்கு 

உட்படுகிறது . அப்பொழுது 
1 , 4 - டை ஹைட்ரோ ஆந்த்ரா குயினோன் விளைகிறது . இதை 
குரோமியம் டிரை ஆக்சைடுவின் அசெட்டிக் அமிலக் கரைச 
லால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஆந்த்ரா குயினோன் கிடைக் 
கிறது . ஆந்த்ரா குயினோனை சின்க் தூளுடன் காய்ச்சி வடித் 
தால் ஆந்த்ரசீன் கிடைக்கிறது . 


Chia 

CH 


CH 

1 
CH ? 


0 
1,4 நாஃப்த்தா 
குயினோன் 


114 , டை ஹைட்ரோ 
ஆந்த்ராகுயினோன் 


ஆந்த்ராகுயினோன் 


பியூட்டா 
டையின் 


ஆந்த்ரசீன் 


மேலே கொடுக்கப்பட்டுள்ள வினைகளிலிருந்து ஆந்த்ரசீனை 
நான்குவித அமைப்பு வாய்பாடுகளில் உணர்த்தலாம் . ஆனால் 
ஓவ்வொன்றும் தளியாக ஆந்த்ரசீனை உணர்த்த முடியாது . 
கீழேயுள்ள நான்கு வாய்ப்பாடுகளில் உடனிசைவு இனக் 
கலப்பு வாய்ப்பாடே அதன் உண்மை வாய்பாடு . 


X- கதிர் ஆய்விலிருந்து 14 கார்பன் அணுக்களும் ஒரே 
தளத்திலிருப்பதாக கொள்ளவேண்டும் . எலெக்ட்ரான் 
அடர்வு எல்லா இடங்களிலும் ஒன்று எனக் கருதப்படுகிறது . 
தானே முனைவு கொள்திறம் 9 - இடத்தில் அதிகமாகவிருப்பதால் 
அவ்விடம் கிளர்வுள்ளதாக கருதப்படுகிறது . அடுத்தது 1 - வது 
இடமாகும் . 


273 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 
ஆந்த்ரசின் வழிப்பொருள்களுல் ஐசோமெரிசமும் , 

பெயரிடுதலும் 


LA 


dI 


8 


7 


A 


3 


6 


-காக 


5 10 


2 


ஒற்றை பதிலீட்டு சேர்மங்களில் மூன்று ஐசோமர்கள் 
இருக்கின்றன . x , y , 7 ஆகும் . 9- , 10 - இடங்கள் வினை 
வலிவு 

உடைவை . ஆகையால் ஆந்த்ரசீன் சுலபமாக 
ஆந்த்ராகுயினோனாக ஆக்சிஜனேற்றம் அடைகிறது . 9. 10 
டைஹைட்ரோ ஆந்த்ரசீனாக ஒடுக்கமடைகிறது . இவ் விடங் 
களிலுள்ள ஹைட்ரஜனை சோடியம் சுலபமாக பதிலீடு 
செய்கிறது . 


பெயரிடுவதில் கிரேக்க எழுத்துக்களை பயன்படுத்தலாம் , 
அல்லது 

எண்களைப் பயன்படுத்தலாம் . பெரும்பாலும் 
எண்களே பயன்படுத்தப்படுகின்றன . 


- 


ஆந்த்ரசீனின் வினைகள் : 

( i ) ஆந்த்ரசீன் வெளிச்சத்தில் ஆக்சிஜன் மூலக் கூறுவு 
டன் சேர்ந்து ஒளி ஆக்சைடுவைத் ( photo oxide ) தருகிறது . 
து மடிப்பு வடிவமுடையதாக விருக்கவேண்டுமென கருதப் 
படுகிறது . இதன் வேதிப்பெயர் ஆந்த்ரசீன் பர் ஆக்சைடு 
வாகும் . 


( ii ) மெலியிக் நீரிலியுடன் ஆந்த்ரசீன் டியல்ஸ் ஆல்டர் 
வினைக்குட்பட்டு எண்டோ ஆந்த்ரசீன் மெலியிக் நீரில் 
( endoanthracene maleic anhydride) என்ற சேர்மத்தைக் கொடுக் 
கிறது . 


18 


கரிம வேதியியல் 


274 


CH -CO.I 
-co 

o 
CH -co / 
மெலியிக் அமில 

நீரிலி 


CH - CO . 
CH - co , 


o 


ஆந்த்ரசீன் 


எண்டோ ஆந்த்ரசீன் 
மெலியிக் நீரிலி 


, Sex 
, 

D 


(iii) ஹைட்ரஜன் ஏற்றம் :: 

ஆந்த்ரசினை சோடியம் ரசக்கலவையும் ஆல்கஹாலும் 
சேர்ந்த கலவையால் ஒடுக்கினால் 17 டைஹைட்ரோ 
ஆந்த்ரசீன் கிடைக்கிறது . ( CIL E ,,) இதன் உருகு நிலை 107 ° C 
அடர்சல்ஃபூரிக் அமிலத்துடன் இதை சூடுபடுத்தினால் 
ஆந்த்ரசீன் திருப்பிக்கிடைக்கிறது . 


CHg 


அடர் 


Hz SOA 


Na / Hg 
ஆல்கஹாலும் 


ஆந்த்ரசீன் 


ஆந்த்ரசீன் 


ஆந்த்ரசீன் 


ஆந்த்ர சீனை நிக்கல்வினை வேகமாற்றியின் முன்னிலையில் 
ஹைட்ரஜனேற்றம் செய்தால் டெட்ரா ஹைட்ரோ , ஆக்ட்டா 
ஹைட்ரோ , டெக்காஹைட்ரோ கடைசியாக பாஹைட்ரோ 
நாஃப்தலீன் கிடைக்கிறது . பாஹைட்ரோ நாஃப்தலீனில் 
ஒவ்வொரு கார்பனுக்கு ஒரு ஹைட்ரஜன் அதிகமாக சேர்க்கப் 
பட்டிருக்கிறது . அதன்வாய்பாடு C4 H ,. 


( vi ) குளோரின் ஏற்றம் 
குளோரினை , ஆந்த்ரசீனின் 

கார்பன்டை சல்ஃபைடு 
கரைசலின் வழியாக செலுத்தினால் 

ஆந்த்ரசீன் 
டைகுளோரைடு விளைகிறது . இது நிலையற்ற சேர்மமாதலால் 
தனியாக சூடுபடுத்தினாலோ அல்லது சோடாக்காரத்துடன் 
( caustic soda ) வெப்பப்படுத்தினாலோ 7 - மானோகுளோரோ 
G .. E.C1 ஆந்த்ரசீனைக் கொடுக்கிறது . 


CICIL 


NaOH 


Che 

CHCIL 
> .C.H . 

. 
CS2 கரைசலில் 

CHCIL 
Yr . டை ஆந்த்ரசீன் 

டைகுரோ மேட்டு 


" மானோகுளோரோ 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


275 


ஆந்த்ரசீனை குளோரினுடன் 100 ° C வெப்ப நிலையில் 
வினை படச்செய்தால் பதிலீடு ஏற்பட்டு ந - குளோரோ 
ஆந்த்ரசீனும் ? , ? - டைகுளோரோ ஆந்த்ரசீனும் கிடைக் 
கின்றன . புரோமினேற்றமும் இம்மாதிரியே நிகழ்கிறது . 


( v ) நைட்ரோ ஏற்றம் 

நைட்ரிக் அமிலம் ஆந்த்ரசீனுடன் வினைபுரிந்து ஆக்கிஜ 
னேற்றம் செய்து 9 , 10-- ஆந்த்ராகுயி னோனை விளைவிக் 
கிறது . 

நைட்ரிக் அமிலமும் அசெட்டிக் நீரிலியும் சேர்ந்த 
கலவையால்தான் ஆந்த்ரசீனை நைட்ரோ ஏற்றம் செய்ய 
முடியும் . இக்கலவை 15 ° C ல் 9 - நைட்ரோ ஆந்த்ரசீனையும் 
9 , 10- டைநைட்ரோ ஆந்திரசீனையும் 

வினைவிக்கிறது . 


NO , 


NO. 


HNO : / AC2O 


+ 


பகவான் 


15 ° C 


ஆந்த்ரசீன் 


9 - நைட்ரோ 
ஆந்த்ரசீன் 


NO , 
9,10- டைநைட்ரோ 

ஆந்த்ரசீன் 


(vi) சல்ஃபானேற்றம் 

ஆந்த்ரசீனை அடர்சல் ஃபூரிக் அமிலத்தின் அசெட்டிக் 
அமில கலவையுடன் வினைபுரியச் செய்தால் 95 C ல் 
ஆந்தரசீன் சல்ஃபானிக் அமிலத்தையும் B- ஆந்த்ரசீன் 
சல்ஃபானிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . B- அமிலத்தின் 
பேரியம் உப்பு நீரில் கரையாது . ஆகையால் இப்பண்பை 
பயன் படுத்தி - அமிலத்தையும் , -அமிலத்தையும் பிரிக்க 
லாம் . மேலும் சல்ஃபானேற்றம் செய்தால் டைசல்ஃபானிக் 
அமிலங்கள் கிடைக்கின்றன . 

சல் பானிக் அமிலங்களை 
பொட்டாஷ்காரத்துடன் 

உருக்கினால் அந்தந்த 
ஹைட்ராக்சி ஆந்த்ரசீன்கள் 

கிடைக்கின்றன . 

இவைகள் 
ஆந்த்ரால் ( anthrol ) என்று அழைக்கப்படுகின்றன . 


சேர்த்து 


SO.H 


சல்ஃபா 


ஃபானிக் 


SO3H 


( 


ஏற்றம் 


ஆந்த்ரசீன் 


- ஆந்த்ரசீன் 
சல்ஃபானிக் அமிலம் 


6. ஆந்த்ரசீன் 
சல்..பானிக் அமிலம் 


( vii ) ஹைட்ராக்சி ஆந்த்ரசீன்கள் 

-ஹைட்ராக்சி ஆந்த்ரசீனும் த- ஹைட்ராக்சி ஆந்த்ர 
சீனும் முறையே - ஆந்த்ரால் , 3 - ஆந்த்ரால் என அழைக்கப் 


276 


கரிம வேதியியல் 


படுகின்றன . அவைகளை அந்தந்த சல்ஃபானிக் அமிலங்களி 
லிருந்து பொட்டாஷ்காரத்துடன் உருக்கிப்பெறலாம் : 
ஹைட்ராக்சி ஆந்த்ரசீனை ஆந்த்ரனால் ( anthranol ) என 
அழைக்கிறார்கள் . 


ஆந்த்ரனால் ஒரு மஞ்சள் நிற நிலையற்ற திண்மம் . உருகு 
நிலை 120 ° C . வேகமாக சூடுபடுத்தினால் அதன் ஐ சோமரான 
ஆந்த்ரோன் ( anthrone ) என்ற கீட்டோனாக மாறுகிறது . இது 
நிலையுள்ளது நிறமற்றது . உருகு நிலை 150 ° C . 


OH 


சூடுபடுத்து 


-- 


CHA 


ஆந்த்ரனால் 

HT H 

ஆந்த்ரோன் 
36-2 ( e ) ஆந்த்ராகுயினோன் ( ANTHRA QUINONE ) 


Co Ha 


ஆந்த்ராகுயினோன் ஒரு முக்கிய சாயத்திற்கான இடைச் 
சேர்மமாகும் . 9 , 10- ஆந்த்ராகுயினோனே முக்கிய சேர்ம 
மாகும் . 1 , 2- ஐசோமரும் , 1 , 4. ஐசோமரும் முக்கியமான 
வையல்ல . 


தயாரிப்பு 
(i ) 10 கி . ஆந்த்ரசீனை 100 

கிளேசியல் 
அசெட்டிக் அமிலத்தில் கரைத்து குடுவையில் எடுத்துக் 
கொண்டு ஆவிமீள் கொதிப்புக்கான குளிர்கலத்தை அதன் 
வாயில் பொருத்தவேண்டும் . 20 கி . குரோமியம் 

டிரை 
ஆக்சைடு , 75 க . செ . மீ . கிளேசியல் அசெட்டிக் அமிலம் . 
20 க . செ . மீ . நீர் இவைகளைக் கலந்து ஒரு தொட்டி புனலில் 
எடுத்துக் கொள்ளவேண்டும் . ஆந்த்ரசீன் கரைசலை கொதிக்க 
வைத்து அத்துடன் குரோமியம் டிரை ஆக்சைடு கரைசலை 
சொட்டு சொட்டாக சேர்க்க வேண்டும் . சேர்த்த பிறகு 30 
நிமிடங்கள் கொதிக்க வைக்கவேண்டும் . குளிரவிட்டு 500 

செ . மீ . நீரில் ஊற்றினால் கச்சா ஆந்த்ராகுயினோன் 
பிரியும் . இதை வடிகட்டிப் பிரித்து நீர்த்த சூடான சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலால் கழுவ வேண்டும் . பிறகு 
நன்றாக அனேக தடவைகள் சுடு நீரால் கழுவவேண்டும் . 
உலர வைத்துப்பின் பதங்கமாக்கி தூய்மையாக்கவேண்டும் . 
கொதிக்கும் அசெட்டிக் அமிலத்திலிருந்து மறுபடிகமாக்கலாம் . 


க . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


277 


(ii ) தூய ஆந்தரசீனை சோடியம் டைகுரோமேட்டு -50 % 
அடர்சல்ஃபூரிக் அமிலக்கலவையால் 100 ° C ல் ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் ஆந்த்ராகுயினோன் கிடைக்கிறது . 


என்ற 


( iii ) தாலிக் அமில நீரிலி , உலர்ந்த பென்சீன் , அலுமினி 
யம் குளோரைடு முதலிய மூன்றையும் 1 : 1 : 2 
விகிதத்தில் 

50 ° C ல் சுருக்கவினைக்குட்படுத்தினால் 
0 - பெண் சாயில் பென் சாயிக் அமிலம் கிடைக்கிறது . இதை 
அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 150 ° C ல் வினைபுரிவித்தால் 
ஆந்த்ராகுயினோன் விளைகிறது . 


(vi ) தாலிக் அமில நீரிலியின் ஆவியையும் , உலர்ந்த 
பென்சீன் ஆவியையும் கலந்து அக்கலவையை , 350 - 400 ° C ல் 
சூடுபடுத்திய சிலிக்கா - அலுமினாவின் மேல் , செலுத்தினால் 
ஆந்த்ராகுயினோன் கிடைத்து விடுகிறது . 


Co 


M 


10 


CO 


Cs H4 


0+ Cecs - 


Cs H4 


Cs Hs 


* CoHo 


- 


co 


CH 
CO 
ஆந்த்ராகுயினோன் 


தாலிக் அமில நீரிலி 


COOH 
0- பொசாயில் 
பென்சாயிக் அமிலம் 


சுலபமாக 


பண்புகள் 

ஆந்த்ராகுயினோன் வெளிர் மஞ்சள் ஊசிகளில் படிகிறது . 
உருகு நிலை 286 ° C ; கொதிநிலை 382 ° C . சுலபமாக பதங்கமாகும் 
தன்மையது . 

நீரில் 

கரையாது . ஆல்கஹாலில் குறைத்து 
கரையும் கிளேசியல் அசெட்டிக் அமிலத்திலும் , சூடான 
பென்சீனிலும் 

கரையும் . சல்ஃபூரிக் அமிலத்தா 
லும் , நைட்ரிக் அமிலத்தாலும் சுலபமாக பாதிக்கப்படாதது . 
பென்சோகுயினோனையும் , நாஃப்த்தாகுயினோனையும் 

விட 
அதிக நிலையுள்ளது . நீரிய சல்ஃபர்டை ஆக்சைடுவால் 
ஒடுக்க முடியாது . பொட்டாசியம் அயோடைடு விலிருந்து 
அயோடினை பிரிக்காது . நீராவியில் ஆவியாகாது . ஆக்சைம் 
வழிப்பொருளைக் கொடுக்கிறது . அதன் பண்பு பெரும்பாலும் 
டைகீட்டோனைப் போன்றது . 


0.2 கி . ஆந்த்ராகுயினோனை 5 க . செ . மீ . 10% சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலுடனும் , சிறிதளவு சின்க்தூளுடனும் 
சேர்த்து சூடுபடுத்தினால் ஆக்சாந்த்ரோனின் (oxanthrone) 
சிவப்புநிறம் தோன்றுகிறது . இதை காற்றில் குலுக்கினால் 


18 


கரிம வேதியியல் 


சிவப்பு நிறம் மறைந்து விடுகிறது . இச்சோதனையை 
ஆந்தராகுயினோனில் பண்பறி சோதனையாகக் கொள்ளலாம் . 


வினைகள் 


( i ) ஆந்த்ராகுயினோனை சின்க்தூளுடனும் நீரில் சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலுடனும் சேர்த்து சூடுபடுத்தினால் 
ஆந்த்ராகுயினால் (anthraquinol ) சேர்மம் கிடைக்கிறது . இது 
ஆக்சாந்த்ரோனுடன் இயங்கு சமநிலையில் இருக்கிறது . 


OH 


.co 


- 


Zn + NaOH 
CH . 

CHA 
co . 
ஆந்த்ரா குயினோன் 


OH 
ஆந்த்ராகுயினால் 


OH 
ஆக்சாந்த்ரோன் 


(ii ) ஆத்த்ராகுயினோனை , டின் - ஹைட்ரோகுளோரிக் 
அமிலக்கவையால் , கிளேசியல் அசெட்டிக் அமில ஊடகத்தில் , 
ஒடுக்கினால் நிறமற்ற ஆந்த்ரோன் ( authrone ) விளைகிறது . 
காரக்கரைசலுடன் கொதிக்க வைத்தால் ஆந்த்ரோனானது 
ஈனால் வடிவமான ஆந்த்ரனாலைக் ( anthranol ) கொதிக்கிறது . 
ஆந்த்ரோனும் ஆந்த்ரனாலும் இயங்கு சமநிலையில் இருக் 


கின்றன . 


H 


co 


= 


CH 


வ 


Sn + HCIL 
CH , COOH 


CHA 


CO 


OH 
ஆந்த்ரனால் 


ஆந்த்ரா குயினோன் 


ஆந்த்ரோன் 


விளைகிறது . 


[iii ) ஆந்த்ராகுயினோனை சின்க்தூளுடன் காய்ச்சி வடித் 
தால் ஆந்த்ரசீன் விளைகிறது . ஹைட்ரயாடிக் அமிலத்தால் 
1500 ல் ஒடுக்கினாலும் 

ஆந்த்ரசீன் 
பயன் 

சாயங்கள் செய்வதில் பெரிதும் பயன்படுகிறது . ஹைட்ர 
ஜன் பர் ஆக்சைடுவை செய்வதில் அதிகமாக சமீபத்தில் பயன் 
பட்டு வருகிறது . 2 - எத்தில் ஆந்த்ராகுயினோனை வினைவேக 
மாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜனேற்றம் செய்தால் 
2 - எத்தில் ஆந்த்ராகுயினால் கிடைக்கிறது . இதை காற்றின் 
உதவியால் 

ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஹைட்ரஜன் 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் - வழிப்பொருள்களும் 


279 


பர் ஆக்சைடுவும் 2 - எத்தில் ஆந்த்ராகுயினோனும் 


கிடைக் 


கின்றன . 


36 - 2 (d ) அலிசாரின் (Alizarin ) , G , H, O, (OH )2 

அலிசாரின் ஒரு முக்கிய சாயப் பொருளாகும் . பர்புரின் 
( purpurin ) என்றே சேர்மத்துடன் சேர்ந்து குளூகோசைடுவாக 
மாடர் ( madder ) என்ற தாவரத்தின் வேரில் அகப்படுகிறது . 
இந்தியாவில் முற்காலத்தில் டர்க்கி சிவப்பு ( Turkey red ) 
சாயத்தை மாடர் தாவரத்தின் வேரின் உதவியால் தயாரித்து 
வந்தார்கள் . மாடர் வேரிலுள்ள குளுக்கோசைடுவின் பெயர் 
ருபரித்ரிக் அமிலம் ( Ruberythric gacid ) ஆகும் . என்சைம் 
நீராற்பகுப்பில் ருபரித்ரிக் அமிலமானது அலிசாரினாகவும் , 
பிரைம் வரோஸ் ( primeverose) ஆகவும் பிரிகிறது . பிரைம் 
வரோஸ் என்பது குளூக்கோசும் , சைலோசும் ( xylose ) சேர்ந்த 
டைசக்கரைடுவாகவும் . 


தயாரிப்பு 

ஆந்த்ரசீனிலிருந்து ஆந்த்ராகுயினோனை தயாரித்துக் 
கொள்ள வேண்டும் . ஆந்த்ராகுயினோனை புகையும் சல்ஃபூரிக் 
அமிலத்துடன் 160 ° C ல் சூடுபடுத்தினால் -மானோசல்ஃபானிக் 
அமிலம் விளைகிறது . இதை நீரில் கரைத்துக்கொண்டு சோடி 
யம் கார்பனேட்டுவால் நடுநிலையாக்கினால் குறைந்த கரை 
திறனையுடைய சோடியம் உப்பு பிரிகிறது . 


சோடியம் சல்ஃபானேட்டுவை பிரித்தெடுத்து திட சோடி 
யம் ஹைட்ராக்சைடுவுடனும் வேண்டிய அளவு பொட்டாசியம் 


புகையும் 
H2S04 


SH 

Naicos 


SOsNa 


ஆந்திராகுயினோன் 
F -சல்பாரிக் அமில் 


ஆந்திராதுமினேன் 
சோடியம் -சல் , பாபோட்டு 


NaOH 


OH 
OHI 

நீர்த்த 
Has04 


ONa 
ONG 

[ 0 ] 
NaOH 


ONa 


அலிசாரின் 


சோடியம் அலிசாரேட் 


- 


சேர்த்து 


தத் 
280 

கரிம வேதியியல் 
குளோரேட்டுவுடனும் கலந்து 1806 ல் அதி அழுத்தத்தில் 
காய்ச்சப்படுகிறது . --SO , H தொகுதி OH தொகுதியால் 
பதிலீடு செய்யப்படுகிறது . மற்றொரு -- OH தொகுதி 1 - இடத் 
தில் தோன்றுகிறது . உருகிய நிலையிலுள்ள சிவப்புப் பொருளை 
நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபுரியச் 

செய்தால் 
அலிசாரின் ஆரஞ்சு மஞ்சள் நிற தகடுகளாக பிரிகிறது . 
இதை வடிகட்டிப் பிரிக்கவேண்டும் . 
அலிசாரின் அமைப்பு 

அலிசாரின் மூலக்கூறு வாய்பாடு அதன் பகுப்பாய் 
விலிருந்து CL , H , 0 , எனத்தெரிகிறது . 

( i ) அலிசாரினை சின்க்பொடியுடன் கொதிக்க வைத்தால் 
ஆந்த்ரசீன் விளைகிறது . இதிலிருந்து அலிசாரினின் கார்பன் 
அமைப்பும் ஆந்த்ரசீனின் கார்பன் அமைப்பும் ஒன்றெனத் 
தெரிகிறது . 

( ii ) தாலிக் நீரிலியையும் கேட்டிக்காலையும் 
சல்ஃ பூரிக் அமிலத்துடன் 130 ° C ல் சூடுபடுத்தினால் 
அலிசாரின் உண்டாகிறது . இதிலிருந்து அலிசாரினிலுள்ள 
இரண்டு - OH தொகுதிகளும் அடுத்தடுத்து இருக்கின்றன 
என்பது தெளிவாகிறது . அலிசாரினுடன் அதன் ஐ சோமரான 
ஹிஸ்ட்டாசாரின் ( hystazaruin ) சேர்மமும் சிறிதளவு 
உண்டாகிறது . 

அலிசாரின் 

ஹிஸ்ட்டாசாரின் 
( iii ) அலிசாரினை நைட்ரோ ஏற்றம் செய்தால் இரண்டு 
மானோ நைட்ரோ வழிப்பொருள் கிடைக்கின்றன . இதில் 
OH தொகுதியும் --NO , தொகுதியும் ஒரே வளையத்திலிருக் 

1 , 2-- இடங்களில் - OH தொகுதியிருந்தால்தான் 
இது சாத்தியமாகும் . 

( vi ) கிரேப் (Graebe) என்பவரும் லைபர்மன் ( Liebermann ) 
என்பவரும் 

முதலில் அலிசாரினை 
அந்த்ராகுயினோனை வேண்டியளவு புரோமினுடன் வினைபுரி 
வித்தார்கள் . டைபுரோமோ ஆந்த்ராகுயினோன் விளைந்தது . 


OH 


OH 


o 
கேட்டிக்காக் 


காலிக நீரின் 


கின்றன . 


281 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ...வழிப்பொருள் களும் 


இதை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் உருக்கினால் 
அலிசாரின் 

உண்டாயிற்று . இத்தொகுப்பு அலிசாரின் 
சேர்மம் டைஹைட்ராக்சி ஆந்த்ராகுயினோன் 

என்பதை 
உறுதிப்படுத்துகிறது . 


தாலிக் 


( v ) அலிசாரினை கிளர்வு கொண்ட ஆக்சிஜனேற்றத்திற்கு 
உட்படுத்தினால் 

அமிலம் 

விளைகிறது . இவ்வினை 
அலிசாரினிலுள்ள இரு ஹைட்ராக்சி தொகுதிகளும் ஒரே 
வளையத்திலிருப்பதைக் காட்டுகிறது . 


( vi) அடுத்தடுத்து விருக்கும் ஹைட்ராக்சி தொகுதிகள் 
அலிசாரினில் 1 , 2 - இடங்களில் இருக்கின்றனவா அல்லது 
2. 3 - இடங்களில் இருக்கின்றனவா 

கீழ்க்கண்ட 
சோதினையால் கண்டு பிடிக்கப்பட்டது . 


வென்பதை 


* 


அலிசாரினை மாங்கனீசு டை ஆக்சைடு சல்ஃபூரிக் 
அமிலக் கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் பர்புரின் 
கிடைக்கிறது . பர்புரின் ( purpurin ) ஒரு டிரைஹைட்ராக்சி 
ஆந்த்ராகுயினோன் . அதில் மூன்று ஹைட்ராக்சி தொகுதிகளும் 
ஒரே வளையத்திலிருப்பதாகத் தெரிகிறது . ஏனெனில் பர்புரினை 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் அமிலம் கிடைக்கிறது . 
பர்புரினிலுள்ள ஹைட்ராக்சி தொகுதிகள் 1 , 2 , 4- இடங்களி 
லிருக்கின்றன . ஆகையால் 1 , 2- இடங்களில் தான் அலிசாரி 
னில் ஹைட்ராக்சி 

தொகுதிகள் இருக்கின்றனவென்பது 
புலனாகிறது . 


OH 

OH 


OH 


புர்புரின் 


( vi ) அலிசாரின் இருவித மானோ அசெட்டைல் வழிப் 

சேர்மம் , 
பொருளை கொடுக்கிறது . ஒன்று 1 - அசெட்டைல் 
மற்றொன்று 2 - அசெட்டைல் சேர்மம் மேலே கூறிய காரணங் 


482 


கரிம வேதியியல் 


அமைப்பு வாய்பாடு கீழ்கண்டதென 


களால் அலிசாரினின் 
நிர்ணயிக்கப்பட்டது . 


OH 


OH 


que 


பூ 


அவிசாரின் 


பண்புகள் 

அலிசாரின் சிவப்பு படிக நிலையிலிருக்கிறது . உருக நிலை 
290 ° C நீரில் கரையாது . ஆல்கஹாலில் கரைகிறது . காரக் 
கரைசலில் கரைந்து 

சிவப்பு நிறத்தைக் கொடுக்கிறது . 
பதங்கமாகும் இயல்புடையது . 

ஒரு நிறம் ஊன்றி 
( mordant ) சாயம் . 


சாயத்தின் நிறம் அத்துடன் பயன் படுத்தப்படும் . 
உலோகத்திற்கு தகுந்தவாறு மாறுகிறது . அலுமினியத்துடன் 
டர்க்கி சிவப்பு தோய்வையும் ( Turkey red lake ) குரோமியத் 
துடன் பழுப்பு கலந்த ஊதா தோய்வையும் , பொரிக் இரும்பு 
டன் கருப்பு கலந்த ஊதா தோய்வையும் கொடுக்கிறது . அலு 
மினியம் தோய்வும் இரும்புத் தோய்வும் பருத்தி சாயங்களாக 
வும் , அலுமினியம் தோய்வும் குரோமியம் தோய்வும் மரச் 
சாயங்களாகவும் பயன்படுகின்றன . 


பருத்தி முதலிய தாவர நாற்பொருள்கள் அலிசாரினுடன் 
கவர்ச்சிகொள்வதில்லை . ஆகையால் இப்பொருள்கள் முதலில் 
உலோக உப்புக்களின் ( அலுமினியம் அசெட்டேட்டு 
போன்றவை ) கரைசலில் நினைத்து நீராவியால் சூடுபடுத்தப் 
படுகின்றன . உலோக ஹைட்ராக்சைடுகள் நூலில் படிகின்றன . 
பிறகு அலிசரின் நீர் தொங்கலில் இவைகளை அமுக்கினால் 
சாயம் நூலுடன் படிந்து ஒட்டிக்கொள்ளுகிறது . அலிசாரின் 
சிறிது அமிலத்தன்மை உடையதாகையால் வீரியமற்ற கார 
உலோக ஹைட்ராக்சைடுகளை நிறம் ஊன்றியாக 

பயன் 
படுத்துகின்றனர் . மெஜென்ட்டா ( megental) போன்ற சாயப் 
பொருள்கள் சிறிது காரத்தன்மையை உடையதாகையால் 


283 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


டானிக் அமிலத்தை (Tannic acid ) நிறம் ஊன்றியாக பயன் 
படுத்துகிறார்கள் . 


நிறம் ஊன்றி + சார்புசாயம் ( adjective dye ) -- + தோய்வு lake 


36-2 ( e ) ஃபினாந்த்ரீன் ( Phenanthrene ) C , H .. 

ஃ பினாந்த்ரீன் சேர்மம் ஆனந்த்ர சீனின் ஐசோமர் ஆகும் . 
கோணபல் கருஹைட்ரோகார்பனுக்கு ( avgular polynuclear 
hydrocarbon ) ஒரு எடுத்துக்காட்டு . நிலக்கரிதாரில் ஆந்த்ரசீன் 
எண்ணெய் பின்னத்தில் கிடைக்கிறது . ஃபினாந்த்ரீன் 
நாஃப்த்தா கரைப்பானில் கரைவதால் , அவ்வாறு கரைத்து 
ஆந்த்ரசீனிலிருந்து பிரிக்கப்படுகிறது . ஃபினாந்த்ரீன் , மார் 
ஃபைன் போன்ற ஆல்க்கலாய்டுகளுடனும் , கொலெஸ்ட்டரால் 
( cholesterol) போன்ற ஸ்டிராய்டு ( steroid )களுடனும் அமைப்புச் 
சார்புடையது . 
தொகுப்பு முறைகள் 

( i ) டைபென்சில் ஆவி அல்லது டைஃபினைலும் எத்தலீ 
னும் கலந்த கலவையின் 

ஆவியை 

பழுக்கக் காய்ச்சிய 
குழாயின் வழியாக செலுத்தினால் ஃபினாந்த்ரீன் கிடைக்கிறது . 
ஸ்டில்பின் ஆவியை இம்மாதிரி செலுத்தினாலும் ஃபினாந்த்ரீன் 
விளைகிறது . 


CH2 


- 


CH ) 


7 


+ 212 


டைலன்சில் 


பிருந்தரீன் 


(ii ) மென் சிலை அலுமினியம் குளோரைடுவுடன் 120 ° ல் 
வினை புரியச் செய்தால் ஃபினாந்த்ராகுயினோன் விளை கிறது . 
இதை சின் பொடியுடன் சேர்த்துக் காய்ச்சினால்ஃபினாந்தரின் 
கிடைக்கிறது . 


co- co . 


co - co . 


21 


Actz 
120 ° 


பென்சில் 


பிறந்த்ரீன் 


பிருந்தராதுமினோன் 


( iii ) 0- புரோமோ பென் சைல்புரோமைடுவை சோடியத் 
துடன் வினை புரியச் செய்தால் ஆந்த்ரசீனும் ஃபினாந்தரீனும் 
விளைகின்றன ( ஆந்த்ரசீன் தொகுப்பை பார்க்கவும் ) . 


284 


கரிம வேதியியல் 


( iv ) ஷார் (Pschorr ) முறை: 

0 - நைட் ரோஸன் சால்டிஹைடுவை சோடியம் நஃபினைல் 
அசெட்டேட்டுவுடன் , அசெட்டிக் அமில நீரிலியின் முன்னிலை 
யில் காய்ச்சினால் 

- பினைல் -0 - நைட்ரோ சின்னமிக் 
அமிலம் கிடைக்கிறது . 

இதை ஒடுக்கிக் கிடைத்த அமீன் 
வழிப்பொருளை டைய சோ 

ஆக்கினால் டையசோ 

வழிப் 
பொருள் கிடைக்கும் டைய சோ உப்பையும் காப்பர் தூளையும் 
சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினைபுரியச் செய்தால்ஃபினாந்த்ரீன் 
- 9 - கார்பாக் சிலிக் அமிலம் கிடைக்கிறது . இதை நன்றாக 
சூடுபடுத்தினால் ஃபினாந்த்ரீன் வினைகிறது . 


CH= C - COOH 


CHO 


அசெட்டிக் நீரில் 


NO2 

+ C5HCHI2COONa 

சோடியம் -ஃபிணல் 
-நைட்ரோ 

அசெட்டேட்டு 
பென் சால்டிஹைடு 


( -- 


NO2 


d - ஃபினால் -- ரைட்ரோ 

சீன்னிறிக் அயினம் 


டையசோஆக்கனும் 


கரிSS 


CHEC - COOH 


CH 


- 


CCOOH 


பாக 


C 
H2304 


INDHS04 


--- 


க 


இங்குந்தரீன் 


இபினாந்தான் - 9 - கார் 
பாக்சிலிக் அமிலம் 


( ii) ஷாவொர்த் ( Haworth ) முறை 

நாஃப்தலீன் சக்சினிக் நீரிலியுடன் அலுமினியம் குளோ 
ரைடுவின் முன்னிலையில் 

சுருக்க வினையில் ஈடுபட்டு கீட் 
டோனிக் அமிலமொன்றைக் கொடுக்கிறது . இதை கிளெமென் 
சன் முறையால் ஒடுக்கிப்பின் அடர்கந்தக அமிலத்துடன் 
வினை புரியச் செய்தால் வளையம் மூடிக்கொண்டு கீட்டோன் 
சேர்மம் ஒன்று 

விளைகிறது . 

இதையும் முன்போலவே 
ஒடுக்கிப் பிறகு செலினியத்துடன் காய்ச்சினால் ஃபினாந்த்ரீன் 
விளைகிறது . 

CH2 
CH2 


- 


CH2 


m 


ALcts 


CHp - co . 
+ | 

CHp - co 
சக்சினிக் நீரில் 


CHE 

zn /Hg 

HCE. 
COOH 


COOH 


நாஃப்தகன் 


Hz504 


வி 


ZH / HG 


HCE 


* பினாந்தரின் 


ஃபினாந்த்ரீனின் அமைப்பு : 

பகுப்பாய்விலிருந்து பினாந்தரனீன் மூலக்கூறு வாய்பாடு 
C1 , H10 என்று தெரிகிறது . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


285 


( i ) பினாந்த்ரீனை சோடியம் டைகுரோமேட்டு அசெட்டிக் 
அமிலக்கலவையால் ஆக்சினேற்றம் செய்தால் ஃபினாந்த்ராகு 
யினோன் விளைகிறது . இதை மேலும் அதே கரணியால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் டைஃபீனிக் அமிலம் கிடைக்கிறது . 
டைப்ஃபீனிக் அமிலத்தை சோடாலைமுடன் காய்ச்சி வடித் 
தால் டைஃபினைல் கிடைக்கிறது . கடைசி இரண்டு சேர்மங் 
களின் அமைப்பும் தெரிந்ததே . ஆகையால் ஃபினாந்த்ரீனில் 
கீழ்க்கண்ட வடிவம் இருத்தல் வேண்டும் . 


C 


இவ்வடிவத்தின் வாய்பாடு C , H , ஃபினாந்தரீனின் GLHI .. 
ஆகையால் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்களை சேர்த்தால் 
இவ்வடிவம் கீழ்க்கண்ட பினாந்த்ரீன் வடிவமாகி விடுகிறது . 


(ii) மேலே தொகுப்பு முறைகளில் கொடுக்கப்பட்ட ஐந்து 
முறைகளும் இவ்வாய்பாட்டையும் அமைப்பையும் வலியறுத்து 


கின்றன . 


இரட்டை பிணைப்பின் இடம் : 

ஃபினாந்த்ரீனின் அமைப்பு கீழ்க்கண்ட 5 உடனிசைவு 
அமைப்புகளின் கலப்பு என கருதப்படுகிறது . அதன் உடனி 
சைவு ஆற்றல் 92.5 கி , காலரி மோல் ஆகும் . ஒவ்வொரு 
அமைப்பிலும் இரட்டைப் பிணைல்புகளின் இடம் மாறியிருப் 
பதைக் காண்க . 


286 


கரிம வேதியியல் 


ஃபினார்த்ரீன் வழிப்பொருள்களின் ஐசோமெரிசம் 


4 


10 


5 


10 


8 


6 


* 


9 


5 


4 


8 


9.lo 


5 


6 


8 


ஃபினாந்த்ரீனை மூன்று வழிகளிலே எழுதலாம் . ஒற்றை 
பதிலீட்டு 

சேர்மங்களில் 5 ஐசோமர்கள் ( 1 , 2 , 3 , 4 , 9 ) 
உள்ளன இரண்டு பதிலீடுகளும் ஒரே மாதிரியிருப்பின் 25 
ரட்டை பதிலீட்டு ஐசோமர்கள் கிடைக்கின்றன . 


பண்புகள் 

ஃபினாத்த்ரீன் ஒரு வெள்ளை திண்மம் . உருகு நிலை 99 ° C 
அதன் பென்சீன் கரைசல் நீல நிற உறிஞ்சி ஒளி வீசலைத் 
தருகிறது . 9. 10 - இடங்களில் அதிக கிளர்வுள்ளதாக நடந்து 
கொள்ளுகிறது . வினைவேகமாற்றியின் உதவியால் ஒடுக்கினால் 
சுலபமாக 9 , 10- டைஹைட்ரோ ஃபினாந்த்ரீனைக் கொடுக் 

புரோமினுடன் ஃபினாந்த்ரீன் கூட்டு வினையில் 
ஈடுபட்டு 9 , 10 - ஃபினாந்த்ரீன் டைபுரோமைடுவைத் தருகிறது 
டைகுரோமேட்டு அசெட்டிக் அமிலக்கலவை ஃபினாந்த்ரீன் 
ஆக்சிஜனேற்றம் செய்து ஃபினாந்த்ராகுயினோனைத் தருகிறது . 


கிறது . 


பொழுது , 


ஃபினாந்த்ரீனின் கார்பன் டெட்ரா குளோரைடு 
கரைசலை ஆவிமீன் 

கொதிப்புக்குட்படுத்தும் 
புரோமினை சேர்த்தால் 9 - புரோமோ ஃபினாந்த்ரீன் விளைகிறது . 
இதை கூப்ரஸ் சயனைடுவுடன் 26 ° C ல் சூடுபத்தினால் 
9.சயானோ ஃபினாந்தரீன் கிடைக்கிறது . - இதை நீராற்பகுத் 
தால் ஃபினாந்த்ரீன் -- கார் பாக்சிலிக் அமிலம் கிடைக்கிறது . 


ஃபினாந்த்ரீனை நைட்ரோ ஏற்றம் செய்தால் மானோ 
நைட்ரோ வழிப்பொருளின் ஐசோமர் கலவை கிடைக்கிறது . 
சல்ஃபானேற்றம் செய்தால் .. பினாந்தரீன் சல் பானிக் 
அமிலத்தின் ஐசோமர் 

கிடைக்கிறது . ஒவ்வொரு 
ஐசோமரின் விகிதமும் வெப்ப நிலையைச் சார்ந்தாகும் . 


கலவை 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


287 


1955 ஆம் ஆண்டின் ஹீமிட் ( Schmitt ) என்பவர் ஃபினாந்த் 
ரீனின் மானோ ஓசோனைடுவைத் தயாரித்தார் . இது ஒரு 
9 , 10 -இட சேர்மம் + என்பது அதிலிருத்து 

டை : பீனிக் 
அமிலம் கிடைத்ததால் தெரியவந்தது . 


CH 


CHO 

HMhO4 


ICOOH 


H20 


CH 


CHO 


COOH 


பினாந்த்ரீன் 


டை ஃபீனிக் 
அமிலம் 


hMnO4 


36-2( f) - : ஃபினாந்த்ரா குயினோன் ( Phenanthraquinone ) C ,, H , O , 

( i ) ஃபினாந்த்ரீனை கிளே சியல் அசெட்டிக் அமிலமும் 
குரோமிக் அமிலமும் கலந்த கலவையால் 100 ° C ல் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் ஃபினாந்த்ராகுயினோன் கிடைக்கிறது . 


(ii) பென்ரில் சேர்மத்தை ( C , B.CO . CO.C.H. ) அலுமினி 
யம் குளோரைடுவுடன் 120 ° C ல் காய்ச்சினால் ஃபினாந்தரா 
யினோன் விளைகிறது . 


இயல்புகள் 

ஃபினாந்தராகுயினோன் மணமற்ற ஆரஞ்சு ஊசிகளாக 
படிகமாகிறது . அதன் உருகு நிலை 207 ° C நீராவியால் ஆவி 
யாக்க முடியாது . இது - நாஃப்த்தாகுயினோனை 
இயல்புகளை உடையது . 

டைகீட்டோனின் வினைகளை 
உதாரணமாக 

பைசல் ஃபைட்டு சேர்மத்தையும் , ஆக்சைடு 
முவையும் விளை விக்கிறது . சல் ஃபூரஸ் அமிலத்தால் ஒடுக்கி 
னால் 9 , 10 டைஹைட்ராக்சி ஃபினாந்த்ரீன் கிடைக்கிறது . 


யொத்த 


HO 


OH 


H2SO3 


[ 0 ] 
பினாந்த்ராகுகோள் 

9,10 - டைஹைட்ராக்சி 

ஃபினாந்தரீன் - 
ஃபினாந்தரா குயினோனை சின்க் பொடியுடன் சேர்த்து 
காய்ச்சினால் ஃபினாந்தரீன் கிடைக்கிறது . ஃபினந்த்ராகு 


288 


கரிம வேதியியல் 


யினோனை காரக்கரைசலுடன் சுடவைத்தால் பென்சிலிக் 
அமில அமைப்புமாற்றம் ( Benzilic acid rearrangement ) ஏற்பட்டு 
9 - ஹைட்ராக்சி ஃபுளோரீன் - 9 - கார்பாக்சிலிக் அமிலத்தைக் 


OH 


COOH 


KOH 


--- 


பினாந்த்ராகுயினோன் 


ஓ 9 - ஹைட்ராக்சிஃபுளோரீன் - 
-9 - கார்பாக்சிலிக் அமிலம் 


கொடுக்கிறது . இவ்வமிலத்தை காற்றுடன் சூடுபடுத்தினால் 
CO , நீக்கப்பட்டு ஃபுளோரினால் ( Fluorenol ) விளைகிறது . 


OH 


COOH 


மே 


-- 


CO2 


புளோரினோன் 


ஃபுளோரினால் 


9- ஹைட்ராக்சி புளோரின் 3 
கார்பாக்சிலிக் அழிலழ் 


ஃபுளோரினாலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஃபுளோரி 
னோன் விளைகிறது . 


ஃபினாந்த்ராகுயினோனை ஹைட்ரஜன் பர் ஆக்சைடுவின் 
அசெட்டிக் அமிலக் கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
டை பீனிக் அமிலம் ((Diphenic acid ) 

கிடைக்கிறது . 
டைஃபீனிக் அமிலத்தை சோடாலைமுடன் காய்ச்சிவடித்தால் 
டை ஃபினைல் கிடைக்கிறது . 


HOOC 


COOK 


[ ] 


சோடாகமம் 


பினார்த்ராகுயினோன் 


கடஃபீனிக் அமிலம் 


டைம் ; கோல் 


ஃபினாந்த்ராகுயினோனை நைட்ரோ ஏற்றம் செய்தால் 
2- நைட்ரோ ஃபினாந்தராகுயினோனும் 4- நைட்ரோ ஃபினாந்தரா 
குயினோனும் விளைகின்றன . மேலும் வினை வலிவுடன் நைட்ரோ 
ஏற்றம் செய்தால் 2 , 7- டைநைட்ரோ பினாந்தராகுயினோனும் 
4 , 5 - டை நைட்ரோ ஃபினாந்த்ராகுயினோனும் விளைகின்றன . 


பல்கரு ஹைட்ரோ கார்பன்களும் ... வழிப்பொருள்களும் 


289 


NO2 


2,7- டைநைட்ரோ பினந்தரா 

குயினோன் 


NO2 

N02 
4.5- டைரைட்ரோ . பிரார்த்ரா 

துயினோன் 


வினாக்கள் 


அவைகளை 


தயாரிப்பது 


( 1 ) நாப்த்தால் யாவை ? 
எப்படி ? பயன் என்ன ? 


( 2 ) நாஃப்த்தலீனை வியாபார முறையில் தயாரிப்பது 
எப்படி ? அதன்தொகுப்பு என்ன ? அமைப்பு என்ன ? 


( 3 ) ஆந்த்ரசீனை தயாரிப்பது எப்படி ? ஆந்த்ரசீனின் 
அமைப்பு எவ்வாறு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது . 


( 4 ) கீழ்க்கண்டவைகளை தயாரிப்பது எப்படி ? 
( a ) தாலிக் அமிலம் ( b ) ஃபினால்ப்தாலின் ( c ) அலி 

சாரின் ( d ) ஃபினாந்த்ராகுயினோன் . 


( 5 ) கீழ்க்கண்டவைகளின் அமைப்பு எவ்வாறு நிரூபிக்கட் 
டுள்ளது ? 

( a ) நாஃப்த்தலீன் ( b ) ஃபினாந்த்ரீன் ( c ) அலிசாரின் 


( 6 ) பென்சீன் ,நாப்தலீன் , ஆந்தரசீன் , ஃபினாந்த்ரீன் 
முதலியவைகளை ஒப்பிடுக . 


! 


வாய 
37. பலவிதக் கண்ணிவளையச் 

சேர்மங்கள் 

( Heterocyclic Compounds) 
இதுவரையில் நமது விவாதத்திற்கு உரியதாகவிருந்தது 
ஒரே மாதிரியான கண்ணிகளையுடைய 

வளைய சேர்மங் 
களாகும் . கார்பன் அணுமாத்திரமே வளையத்தின் முக்கிய 
உருப்பாகவிருந்தது . கார்பனுடன் ஆக்சிஜன் , சல்ஃபர் , 
நைட்ரஜன் முதலிய அணுக்கள் வளையத்திலிருந்தால் அச் 
சேர்மங்களை பல்விதக் கண்ணி வளையச்சேர்மங்களென 
கூறுவது வழக்கம் . இவைகளில் சில ஐந்து உறுப்பு வளையங் 
களாகவும் , ஆறு உறுப்பு வளையங்களாகவும் 

உடனி 
சைவினால் நிலைத்தன்மை பெற்று அரோமேட்டிக் சேர்மங்களை 
யொத்த 

பண்பினை பெற்றவைகளாக பலவிதக் கண்ணி 
வளையச் 

சேர்மங்கள்உள. குளோரோஃபில் ( chlorophyll ), 
ஆல்க்கலாய்டு , ஆந்த்தோசயானின் போன்ற தாவரசேர்மங் 
களும் , அனேய சாயவகைகளும் இச்சேர்மங்களை சேர்ந்தவை 
களே . எத்திலீன் ஆக்சைடு , தாலிக் நீரிலி , குளூக்கோசு , 
யூரிக் அமிலம் போன்றவை வளையத்தின் உறுப்பாக ஆக்சி 
நைட்ரஜனையோ 

பெற்றிருப்பினும் அவைகளை 
பல்வித கண்ணி வளைய சேர்மங்களாக கருதுவதில்லை . 

ஆக்சிஜன் , சல்ஃபர் , நைட்ரஜன் முதலியவைகளையுடைய 
கண்ணி வளைய சேர்மங்களில் முக்கியமானவை நைட்ரஜனை 
யுடைய கண்ணிவளைய சேர்மங்களேயாகும் . ஐந்து உறுப்பு 

சேர்மங்களில் முக்கியமானவை ஃபியூரான் 
(furan ) , தயோஃபீன் (thiophene ), பிர்ரோல் ( pyrrole ) முதலி 
யவை .. 


உள . 


ஜனையோ 


291 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


( 


- 


எ.பியூரான் 
C4.H4O 


( 


NH 
பிர்ரோல் 
C4H5N 


தபோஃபீன் 
C4HAS 


37-1- பிர்ரோல் ( Pyrrole ) C.H.NH. 

குளோரோஃபில் , இண்டிகோ , ஹெமின் , பித்த நீரின் 
நிறப்பொருள் , வைட்டமின் B.2 முதலிய பிர்ரோலின் வழிப் 
பொருள்கள் . 


. 


நிலக்கரிதாரில் மிக மிகச் சிறிய அளவில் பிர்ரோல் 
கிடைக்கிறது . எலும்பு எண்ணெயிலும் , எலும்புத்தூளை உலர் 
காய்ச்சி வடித்து கிடைக்கப்பெற்ற டிப்பல் எண்ணெய் (Dippel s 
oil ) யிலும் , பிர்ரோல் கிடைக்கிறது . 


தயாரிப்பு 

எலும்பு எண்ணெயை பின்னக்காய்ச்சி வடித்தால் 100 
150 ° C ல் கிடைப்பது பிர்ரோலாகும் இத்துடன் சிறிது பிரிடீனும் , 
அமில நைட்ரைல்களும் வடிகின்றன . நீர்த்தசல்ஃபூரிக் 
அமிலத்துடன் குலுக்கினால் பிரிடீன் நீங்கிவிடும் . பிறகு பொட் 
டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் கொதிக்க வைத்தால் 
நைட்ரைல்கள் அமிலமாகி நீங்கிவிடும் நீர்மத்திலுள்ள நீரைப் 
போக்கிய பிறகு திண்ம பொட்டாஷ்காரத்துடன் கொதிக்க 
வைக்கப்படுகிறது . C.S.NK என்ற திண்ம சேர்மம் பிரிகிறது . 
தை நீராவியால் 

காய்ச்சி வடித்து பிர்ரோல் கிடைக்கப் 
பெறுகிறது . 


தொகுப்பு முறைகள் 
(i ) அசெட்டிலினையும் அமோனியாவையும் 

கலந்து 
பழுக்கக் காய்ச்சிய குழாயின் வழியாக செலுத்தினால் பிர்ரோல் 
கிடைக்கிறது . 


CH = CH 


» NH 


2CH = CH + NHS 
அசெட்டியின் 


CHCH ? 
பீர்ரோல் 


கரிம வேதியியல் 


292 


( ii ) ஃபியூரானை அதிக அளவு அமோனியாவுடன் கலந்து 
450 ° C ல் வைக்கப்பட்டுள்ள அலுமினா மீது செலுத்தினால் 
பிர்ரோல் கிடைக்கிறது . 


-HEITHI 


-- NH3 


NH + H2O 


ஃபியூரான் 


பிர்ரோல் 


( iii ) சக்சினிமைடுவை 
கினாலோ சின்க்தூளுடன் 
கிடைக்கிறது . 


மின் பகுப்பு முறையால் ஒடுக் 
காய்ச்சி வடித்தாலே பிர்ரோல் 


CH2 


CH = Cc++ ) . 


CH = CH 


zh நூன் 


NH - 


| 


HH . + 2znO 


CH2 - 


CH = C ( OH ) 


CH = CH 
பிர்ரோல் 


( iv ) அமோனியம் மியூக்கேட்டை ( ammonium mucate ) 
யாவது அமோனியம் சாக்கரேட்டையாவது கிளிசராலுடன் 
200 ° C சூடுபடுத்தினால் 40 சதவிகித விளைச்சலில் பிர்ரோல் 
உண்டாகிறது . 


CHOH --CHOH . 


COONHA 


CHSCH 


கிளிசரால் 

200 ° 


* 


NR + NHS +2002 

+ 4H2O 


.com 


- 


СИОН CHOH COONH4 

அமோனியம் மியூக்கேட் 


CH = CH : 
பிர்ரோல் 


( v ) பால் - நார் தொகுப்பு ( Paal - Knorr Syntheis ) 

சக்கின் ஆல்டிஹைடுவை அமோனியாவுடன் வினைபுரியச் 
செய்தால் பிர்ரோல் கிடைக்கிறது . 


NH3 


NH 


11 


CH - CH 

H 
CH CH 


CH2CH2 
| 
CHO CHO 
சக்சின் ஆல்டிஹைடு 


- 


பிர்ரோல் 


OH 


OH 


சக்சின் " ஆல்டிஹைடுவுக்கு பதில் 1 , 4 - டைகார் போனைல் 
சேர்மம் எதுவாகிலும் பயன்படுத்தலாம் . அமோனியாவுக்கு 
பதில் ஓரிணை அமீன் அல்லது ஹைட்ரசீனைப் பயன்படுத்தலாம் . 
இவைகளைப் பயன்படுத்தும் பொழுது பதிலீட்டு பிர்ரோல்கள் 
கிடைக்கின்றன . 


293 


பலவீதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


( vi ) நார் தொகுப்பு ( Knorr synthesis) 

இத்தொகுப்பில் -அமீனோ கீட்டோனும் நீ - டைக்கீட் 
டோன் அல்லது B- கீட்டோ எஸ்ட்டரும் சுருக்கவினையில் 
ஈடுபடுகின்றன . 


zn + cHycooH 

ஒடுக்கம் 


CHECO - che CooC2H + HNO CHECO.c - cooceHs 
அசெட்டோ அசெட்டிக் எண்ட்டர் 

NOH 


CH 


R 


CHECO CHRINE 

COOC2H5 


CH3CO : CHNH2COOC2H5 + RCHA COCHE 


C2Hzooc 


CH . 


( vii ) ஹான்ட்ச் தொகுப்பு ( Hantzsch synthesis ) 

குளோரோ அசெட்டோன் ந - கீட்டோ எஸ்ட்டருடன் 
அமோனியாவின் முன்னிலையில் வினைபுரிந்து பிர்ரோல் வழிப் 
பொருளைக் கொடுக்கிறது . 


COOC2H 


NH 


ப 


HSC 


+ HC --- 2420 


CH3 
HH 


CH2CECOCHE 
குளோரோ அசெட்டோன் 


* CHCOCH2COoc2Hs 
அசெட்டோ அசெட்டிக் எஸ்ட்டர் 


பிர்ரோலுடைய பண்புகளும் வினைகளும் 

பிர்ரோல் ஒரு நிறமற்ற நீர்மம் . கொதி நிலை 130 ° C ல் காற்று 
டன் சேர்ந்து கருப்பாகிறது . சுலபமாக பிசினாக மாறிவிடு 
கிறது . குளோரோஃபார்மைப் 

போன்ற 

மணமுடையது . 
நீரில் சொற்பமாக கரையும் . ஆல்கஹாலிலும் , ஈதரிலும் 
சுலபமாக கரையும் . வீரியமற்ற அமிலமாகவும் காரமாகவும் 
நடந்து கொள்ளுகிறது . நீர்த்தகனிம அமிலங்களில் மெதுவாக 
கரைகிறது . பொட்டாசியம் உலோகத்துடன் பெட்ரோலியம் 
ஈதர் ஊடகத்தில் வினை புரிகிறது . பொட்டாசியம் ஹைட்ராக் 
சைடுவின் அடர்கரைசலுடன் சூடுபடுத்தினால் பொட்டா 
சியோ பிர்ரோல் சேர்மத்தை தருகிறது . 


CH , NH + KOH 
பிர்ரோல் 


> CHNKO + H , O 
பொட்டாசியோபிர்ரோல் 

( potassiopyrrole ) 


பொட்டாசியோ பிர்ரோல் அல்க்கைல் அயோடைடுவுடன் 
வினை புரிந்து N- அல்க்கைல் பிர்ரோலை 60 ° C ல் தருகிறது . 
மேலும் 200 ° க்கு சூடுபடுத்தினால் அல்க்கைல் தொகுதி இ 
மாறி 2 -இடத்தை அடைகிறது . 


194 


கரிம வேதியியல் 


5 
C4 HANKRI 

அல்க்கைன் 
அயோடைடு 


* C4H4NR + KI 


200 
% 


ப 


R 
NH 


பிர்ரோல் ஈரிணை அமீன் 

ஆனதால் நைட்ரோசோ 
அமின் வினையைத் தருகிறது . சின்க்தூள் - அசெட்டிக் அமிலக் 
கலவையால் ஒடுக்கினால் பிர்ரோலின் ( pyrroline ) கிடைக்கிறது . 
இதை மேலும் சிவப்பு பாஸ்பரஸ் ஹைட்ரயாடிக் அமிலக் 
கலவையால் ஒடுக்கினால் பிர்ரோலிடீன் ( pyrrolidine ) விளை 
கிறது . சிவப்பு பாஸ்பரஸ் - ஹைட்ரயாடிக் அமிலக் கலவைக்கு 
பதில் ஹைட்ரஜனால் நிக்கலின் முன்னிலையில் 200 ° C ல் ஒடுக் 
கலாம் . 


CH 


CH 


CHCH 


CH2 - CH2 


[ H ] 


- 


= 


E 


CH 


CH 


CH2 CH2 


CH2 


CHA 


NH 
பிர்ரோல் 


NH 
பிரரோலின் 


NH 
பிர்ரோலிடீன் 


பிர்ரோலை சுலபமாக நைட்ரோ ஏற்றமோ சல்பான் 
ஏற்றமோ செய்யமுடியாது . அடர்சல்ஃபூரிக் அமிலம் அல்லது 
நைட்ரிக் அமிலமானது வளையத்தை பிரித்து விடுகிறது . 
வீரயமுள்ள அமிலங்கள் முன்னிலையில் பிர்ரோல் சுலபமாக 

படியாகி திண்ம நிலையிலுள்ள பிர்ரோல் சிவப்பைத் 
( Pyrrole Red ) தருகிறது . நைட்ரிக் அமிலமும் அசெட்டிக் 
நீரிலியும் பிர்ரோலுடன் -106 ல் வினைபுரிந்து 2- நைட்ரோ 
பிர்ரோலைத் தருகின்றன . 


பல 


* 


பொட்டாசியோ பிர்ரோலை , குளோரோஃபார்முடனும் , 
சோடியம் எத்தாக்சைடுவுடனும் , நீரற்ற நிலையில் சூடுபடுத்தி 
னால் ந - குளோரோ பிரிடீன் விளைகிறது . 


அயோடினும் , பிர்ரோலும் , சோடியம் ஹைட்ராக்சைடுவின் 
நீர்த்த ஆல்கஹால் கரைசலில் வினை புரிந்து அயோ டோ 
பிர்ரோல் அல்லது அயோடாலைத் ( Iodol) தருகின்றன . இது 


பலவிதக் கண்ணீவளையச் சேர்மங்கள் 


295 


CH 


- 


ceć 


CH 


C2H5ONA 


CH - CH 

* ++ CHCIS 
CH 


| 


3 


HC 


CH 


CH 


N 


NK 
பொட்டாசியோபிர்ரோல் 


-குளோரோபிரிடீன் 


மணமற்றது . அயோடோ பார்முக்கு பதில் ரண சிகிச்சையில் 
பயன்படுகிறது . 


-CH 


CI - CT 


CH 


- 


|| 


|| 


I2 
NaOH + C2H5OH 


-- 


|| 


CI 


CI 


CH 


CH 


NH 


NH 
பிர்ரோல் 


அயோடால் 


புரோமினுடன் இதே வினையைத் தருகிறது . குளோரினு 
டன் பென்ட்டாகுளோரோ பிர்ரோலைத்தருகிறது . குளோரினும் 
புரோமினும் பிர்ரோலுடன் வினைவலிவுடன் வினைபுரிகின்றன . 
அயோடின் அவ்வாறில்லை . டையசோ உப்புகளுடன் 
இணைகிறது . 


CH 


CH 


CH 


- 


CH 


- 


காரக்கரைசல் 


|| 


| + AcNgce 


1 


CH 


CH 


CH 


CN = N - A8 


NH 


NH 
பிர்ரோல் 


பிர்ரோலை குரோமியம் டிரை ஆக்சைடுவின் அசெட்டிக் 
அமிலக் கலவையால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் மெலியினி 
மைடு ( maleinimide ) விளைகிறது . 


காரஹைப்போ குளோரைட்டு பிர்ரோலை டைகுளோரோ 
மெலியினிமைடுவாக மாற்றுகிறது . 


296 


கரிம வேதியியல் 


CH 


CH 


[ 0 ] 


|| 


கையை 


CH 


CH 


Co 


NH 

NH 
பிர்ரோல் 

மெலியினிமைடு 
பிர்ரோலை ஹைட்ராக்சில் அமீனின் எத்தனால் கரைசலு 
டன் ஆவிமீள் கொதிப்புக்குட் படுத்தினால் வளையம் திறக்கப் 
பட்டு சக்சினால் டிஹைடுடை ஆக்சைம் விளைகிறது . 


- 


- 


CH == CH . 

CH2CH = NOH 
NH + 2NH2OH 

+ NHS 
CHE CH 

CH2CH = NOH 
பிர்ரோல் 

சக்சினால்டிஹைடு 

டை ஆக்சைம் 
பிர்ரோல் சேர்மம் பிக்ரிக் அமிலத்துடன் பிக்ரேட்டைத் 
தருகிறது , இதன் உருகு நிலை 69 ° C ல் பிர்ரோல் ஒரு உடன் 
இசைவு கலப்பு சேர்மமாக நடந்து கொள்ளுகிறது . கீழ்க் 
கண்ட மூன்று அமைப்புகளும் பிரதான அமைப்புகளாகும் . 
CH CH CH == C 

CH = CH 
| 
CH CH CH CH : 

- CH 

CH 


பை 


| 


நைட்ரஜன் தனது இரண்டு எலெக்ட்ரான்களை வளையத்தை 
தோற்றுவிக்க கொடுத்திருப்பதால் ஒவ்வொரு கார்பன் 
அணுவின் மேலுள்ள 

மின்சுமை 

அடர்த்தி ஒன்றுக்குமேல் 
உள்ளது . < - இடத்தில் -இடத்தைவிட அதிகமாகவிருப்பதால் 
எலெக்ட்ரான்கவர் தாக்குதல் -இடத்தில் அதிகமாகவுள்ளது . 
டங்களின் பெயர்களை கீழே பார்க்கவும் . 


F CH 


CHP 


1 


| 


THAT 


- 


2 
4 CH 

CHO 
1 
NH 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


பிர்ரோல் வழிப்பொருள்களில் முக்கியமானவை ( a ). இண் 
டோல் (Indale ) ( b ) இண்டாக்சில் ( c) ஆக்சிண்டோல் 
( d ) ஐசாடின் ( Isatin ) ( e ) இண்டிகோ ( Indigo ) முதலியனவாகும் . 


37-1 ( a ) இண்டோல் (Indole ) CE ,N 

ண்டோலில் பென்சீன் கருவும் பிர்ரோல் கருவும் இணைந் 
திருக்கின்றன . 

இண்டிகோவின் மூலப்பொருளாகும் . 
மல்லிகைப்பூ எண்ணெயிலும் , நீரோலி எண்ணை ( Neroli oil ) 
யிலும் , நிலக்கரிதாரின் காய்ச்சி வடித்தலாலும் கிடைக்கும் . 
மிகச்செறிவு எண்ணெயிலும் ( heavy oil ) 

கிடைக்கிறது . 
டிரிப்ட்டோ ஃபேன் (Teryptophan ) என்ற புரதப்பொருள் 
சிதைவினால் இண்டோல் ஏற்படுவதால் , மலத்திலும் , இண் 
டோல் - 3 - அசெட்டிக் அமிலமாக சிறுநீரிலும் வெளிவருகிறது . 


தயாரிப்பு 

( i ) 0 - நைட்ரோ ஃபினைல் அசெட்டிக் அமிலத்தை சோடி 
யம் ஹைட்ராக்சைடுவுடனும் இரும்புத் தூள்களுடனும் உருக் 
கினால் இண்டோல் கிடைக்கிறது . 


CH2COOH 


Fe + NaOH 
உருக்கு 


NH 


NO2 


இண்டோல் 


0- நைட்ரோஃபிணல் 
அசெட்டிக் அமிலம் 


( ii ) ஆக்சின்டோலை ( oxindole ) சின்க்தூளுடன் காய்ச்சி 
வடித்தால் இண்டோல் 

விளைகிறது . 

( ஐ சாடினை ஒடுக்கி 
ஆக்சிண்டோல் பெறப்படுகிறது . ) 


CH 


CHE 


zn தூள் 


( 


CH 


CO 
NH 
ஆக்சிண்டோல் 


இண்டோல் 


(iii ) 0 - ஆல் டிஹைடோ - ஃபினைல் கிளை சீனை அசெட்டிக் 
நீரிலியுடன் சூடுபடுத்தினால் இண்டோல் கிடைக்கிறது . 


198 


கரிம வேதியியல் 


CHO 


( CHyCO) 20 


B8 


NH - CH2 - COOH 
0- ஆல்டிஹைடோ ஃபினைல் 

கினாசீன் 


இண்டோல் - 


(iv ) அனிலீன் ஆவியையும் அசெட்டிலீனையும் 600 
700 ° க்கு காய்ச்சிய 

வழியே செலுத்தினால் 
இண்டோல் விளைகிறது . 


குழாயின் 


600-700 


CHz • NH2 + C2H2 
அனிலீன் 

அசெட்டிலின் 


இண்டோல் 


( v ) லிப்தொகுப்பு ( Lipp Synthessis ) 

0 - அமீனோ W- குளோரோ ஸ்டைரீனை சோடியம் ஈத்தாக் 
சைடுவுடன் சூடுபடுத்தினால் இண்டோல் கிடைக்கிறது . 


-CH = CHCR 


C2HBONa 


NH2 
0 - அமீனோய - குளோரோ 

இண்டோல் 
ஸ்டைரீன் 
( vi ) ஃபிரீட்மன் தொகுப்பு ( Friedmany Synthesis ) 

ஃபார்மைல் - 0 - டொலுயிடைடுவையும் பொட்டாசியம் 
ஆல்காக்சைடுவையும் சூடுபடுத்தினால் இண்டோல் கிடைக் 


கிறது . 


CHE 


ROK 


NH • CHO 
ஃபார்மைல் - 0- டொலுமிடைடு 
( formy / -0- toluidide ) 


உண்டோன் 


( vii) குளோரோ அசெட்டால்டிஹைடுவையும் அனிலீனை 
யும் பொட்டாசியம் கார்பனேட்டுவின் முன்னிலையில் சூடு 
படுத்தினால் இண்டோல் கிடைக்கிறது . 


199 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


K2COZ 

-H2O 
C6H5NH2 + c ( CH2 CHÓ --HC 

» C6H5 : NH - CH2 CHO 
அனிலின் குளோரோ 

அசெட்டான்டிவைதி 


இண்டொல், 


( viii ) ஃபிஷர் தொகுப்பு ( Fischer Synthesis ) 

இண்டோல் வழிப்பொருள்களை இம்முறையால் தொகுக்க 
லாம் . வேண்டிய ஆல்டிஹைடு அல்லது கீட்டோன் அல்லது 
கீட்டோனிக் அமிலத்தின் ஃபினைல் ஹைட்ரசோனையாது , 
பதிலீட்டு ஃபினைல் ஹைட்ரசோனையாவது , சின்க்குளோரைடு 
வுடன் சூடுபடுத்தினால் இண்டோல் வழிப்பொருள் கிடைக் 
கிறது . 

சின்க்குளோரைடுக்கு பதிலாக பல் பாஸ்பாரிக் 
அமிலத்தை ( polyphosphoric acid ) பயன்படுத்தலாம் . 


zices 


CHNH • N = c ( CHE ) 2 = clizNH -- KIA -c = CHz 
அசெட்டோனின் ஃபிஜால் 

ஹைட்ரசோன் 


CHS 


* -CH 
NHA 


H 


-NHS 


• CH3 
e - CH3 


- மெத்தில் இண்டால் 


e 


( ix ) ரீசர்ட் தொகுப்பு ( Reissert Synthesis ) 

0 - நைட்ரோ டொலுவீன் அல்லது அதன் பதிலீட்டுப் 
பொருளை எத்தில் ஆக்சலேட்டுவுடன் கீழ்க்கண்ட முறையில் 
வினை புரிவித்தால் இண்டோல் கிடைக்கிறது . 


CH3 


cooc2H ; 


C2HSONG 


- 


INO 


CHECO.COocy 

Hct 
நீராற்பதப்பு 


NO2 


NO2 
0 - நைட்ரோ 
டொறுவின் 


cooC2H5 
எத்தில் 
ஆக்சலேட்டு 


|checo COoH 


CHz co - cooH 


CH = C ( OH ) COOH 


R 


O 


NO2 


CH3COOH 


INHE 


NH2 


-H20 


இடுபடுத்து 

( 92 


COON 


பண்புகள் 


இண்டோல் 


ம 


300 


கரிம வேதியியல் 


இண்டோல் தகட்டு படிகத்திலுள்ள திண்மம் . உருகு நிலை 
52 C . நீராவியில் ஆவியாகும் கொதிக்கும் நீரில் கரையும் . 

. 
தூய்மையாக இல்லாவிடில் மலத்தின் மணமுடியது . தூய்மை 
யாக்கி மிக அதிக நீர்த்தலுக்கு பிறகு பூ மணத்தை பெறு 
கிறது . 

ஓசோன் அல்லது காரோ அமிலத்தால் ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் இண்டிகோ கிடைக்கிறது . பதிலீடுகள் -இடத் 
தையே அடைகின்றன . B- இடம் பென்சீன் வளையத்தால் 
கிளர்வு பெற்றிருக்கிறது . பைன் மரத்தூளை 

ஆல்கஹால் 
ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தால் நனைத்து இண்டோலுடன் 
சேர்த்தால் செர்ரி - சிவப்பு நிறத்தைக் கொடுக்கிறது . பிர்ரோ 
லைப் போன்று சோடியம் உப்பையும் பொட்டாசியம் உப்பை 
யும் தருகிறது . இண்டோல் மிக வீரியமற்ற காரம் . அசெட் 
டைல் வழிப்பொருளைக் கொடுக்கிறது . சிவப்பு படிக 
பிக்ரேட்டை பிக்ரிக் அமிலத்துடன் சேர்ந்து கொடுக்கிறது . 
நீ - மெத்தில் இண்டோலின் பெயர் ஸ்காட்டோல் ( Skato !e ) 
இதுவே மலத்தின் நாற்றத்திற்குக் காரணம் . இது ஒரு படிக 
திண்மம் . உருகுநிலை 95 ° G . -மெத்தில் இண்டோல் மண 
மற்றது . 
37-1 ( b ) இண்டாக்சில் ( Indoxyl ), C.H , ( OH ) N. 

இது P- ஹைட்ராக்சி இண்டோலாகும் . அவுரிச்செடியில் 
ண்டிகன் ( Indican ) என்ற குளுக்கோ சைடுவாகவும் , கால் 
நடைகளின் சிறு நீரில் பொட்டாசியம் இண்டாக்சைல் 
சல் ஃபேட்டுவாகவும் கிடைக்கிறது . இண்டிகனை என்சைம் 
நீராற் பகுப்புக்குட்படுத்தினால் இண்டாக்சில் கிடைக்கிறது , 
நிலையற்ற சேர்மம் . 

இண்டிகோவை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் 
உருக்கினால் இண்டாக்சில் 

விளை கிறது . 

பினைல்கிளைசீன் 
0 - கார்பாக்சிலிக் அமிலத்தை காற்றுப்படாமல் பொட்டாசி 
யம் ஹைட்ராக்சைடுவுடன் உருக்கினாலும் இண்டாக்சில் 
கிடைக்கிறது . கீழே பார்க்க : 
coQH 

-C02 

co 
உருக்குதல் 
NH • CH2COOH 

ACHCOOH 
ஃபினால் கிகான் - 0 - கார் 
இண்டாக்சிலிக் அமிலம் 

இண்டாக்சில் 


Co 


KOH 


பாக்சிலிக் அமிலம் 


இண்டாக்சில் ஈனால் வடிவத்தினும் கீட்டோ வடிவத்திலுமிருக்கிறது . 


C - OH 


CH2 . 


CH 


இண்டாக்சில் 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


301 


இண்டாக்சில் பள பளப்பான மஞ்சள் நிற பட்டகத்தில் 
படிகிறது . உருகு நிலை 

உருகு நிலை 85 ° C . நீரிலும் காரக்கரைசலிலும் 
கரையும் . ஃபெர்ரிக்குளோரைடு கரைசலுடன் சிவப்பு நிறத் 
தைக் கொடுக்கிறது . காரக்கரைசலில் காற்றால் 
இண்டிகோவாக ஆக்சிஜனேற்றமடைகிறது . சின்க்தூள் - 
காரக்கலவையால் இண்டோலாக ஒடுக்கப்படுகிறது . 


சுலபமாக 


37-1 ( c ) ஆக்சிண்டோல் ( oxindole ) C , H ,ON . 

ஆக்சிண்டோல் இண்டாக்சிலின் ஐசோமர் ஆகும் . 
இதை 0 - அமீனோ ஃபினைல் அசெட்டிக் அமிலத்தின் லாக்ட்டம் 
என்று கருதலாம் . து 2 - ஹைட்ராக்சி இண்டோலின் கீட்டோ 
வடிவமாகும் . 


0 - நைட்ரோ ஃபினைல் அசெட்டிக் அமிலத்தை சின்க் 
பொடி - ஹைட்ரோகுளோரிக் அமிலக்கலவையால் ஒடுக்கினால் 
0 - அமீனோ ஃபினைல் அசெட்டிக் அமிலம் கிடைக்கிறது . 
இதை சூடுபடுத்தினால் ஆக்சிண்டோல் கிடைக்கிறது . 


NO2 


zn + HcU 


+ 


INH 


-CH₂ 


Csh + _chacooH 


CH2COOH 
- நைட்ரோ . மணல் 
அசெட்டிக் அமிலம் 


சூடுபடுத்து 
PCHDCOOH 
0- அமீனோ ஃபீனைல் 
அசெட்டிக் அமிலம் 


ஆக்சிண்டோல் 


CHA 


CH 


CCOH ) 


கீட்டோவடிலும் 


அதல் வடிவம் 


ஆக்சிண்டோல் ஊசி வடிவத்தில் படிகமாகிறது . 
நிலை 126 ° C . அமிலத்திலும் , காரக்கரைசலிலும் கரைகிறது . 
இமினோஹைட்ரஜனை நைட்ரோசோ தொகுதியாலும் , அல்க் 
கைல் தொகுதியாலும் , அசெட்டைல் தொகுதியாலும் பதிலீடு 
செய்யலாம் . சுலபமாக ஆக்சினேற்றம் செய்து 2 , 3 - டை 
ஹைட்ராக்சி , இண்டோலைப் பெறலாம் . இதன் உருகு நிலை 
180 ° C . 


37-1 ( d ) ஐசாட்டின் ( Isatin ) C , H , OAN . 

இது டைகீட்டோ இண்டோல் ஆகும் . இண்டிகோவை 
நைட்ரிக் அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஐசாட்டின் 
கிடைக்கிறது . இது 0 - அமீனோ பென்சாயில் 

ஃபார்மிக் 


302 


கரிம வேதியியல் 


என 


அமிலத்தின் லாக்டம் ஆகும் . இதுலாக்டம் , லாக்டிம் 
இரண்டு இயங்கு சமநிலைகளில் இருக்கிறது . 


NH2 


-H2O 


cocoOH 


ப 


( OH ) 


0- அமீனே பென்சாயில் 

ஃபார்மிக் அமிலம் 


லாகடம் வடிவம் 
flactam formi 


ஜாக்ழம் வடிவம் 
( lactin form ) 


இசாட்டின் 


தயாரிப்பு 

( i ) 0 - நைட்ரோ ஃபினைல் புரொப்பியாலிக் அமிலத்தை 
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் வினைபுரிவித் 
தால் ஐசாட்டின் கிடைக்கிறது . 


C = c • COOH 


CO 


CO2 


வ 


Кон 
உருக்குதல் 


( 


C - COOH 


-N02 
-நைட்ரோ ..பினன் 
புரொப்பியாலிக் அமிலம் 


ஐசாட்டின் 


ஐசாடோஜெனிக் அமிலம் 
( Isatogenic acid ) 


( ii ) ஆக்சின்ண்டோல் நைட்ரஸ் அமிலத்துடன் வினை 
புரிந்து ஐசோ நைட்ரோசோ வழிப்பொருளைக் கொடுக்கிறது .. 
இதை ஒடுக்கினால் அமீனோ ஆக்சிண்டோல் 

கிடைக்கிறது . 
அமீனோ 

ஆக்சிண்டோலை ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
ஐசாட்டின் விளை கிறது . 


C - NOH 


CHANHg , [ QY 


-CH₂ 


HNO2 


( 


( 


-Co 


சாட்டின் 


ஆக்சின்டோல் 


ஐசோரைட்ரோசோ 
ஆக்சின்டோல் 


-ருகு நிலை 


வுடன் 


ஐசாட்டின் ஆரஞ்சு சிவப்பு பட்டகங்களாக படிகிறது . 

200 ° C . நீரில் குறைந்த கரைதிறனையுடையது . 
ஆல்கஹாலிலும் , பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலி 
லும் சுலபமாக கரையும் . பாஸ்பரஸ்பெண்டா குளோரைடு 
ஐசாட்டின் குளோரைடுவைத் தருகிறது . 

இதை 
சின்க்தூள் அசெட்டிக் அமில கலவையால் ஒடுக்கினால் 
இண்டிகோ விளைகிறது . ஐசாட்டினுடன் அடர்சல்ஃபூரிக் 
அமிலத்தையும் மிக நுண்ணிய அளவில் தயோ ஃபீனையும் 
சேர்த்தால் கரு நீல நிறமான இண்டோஃபெனின் ( Indophenin ) 
கிடைக்கிறது இதற்கு இண்டோ ஃபெனின் வினையெனப் 


303 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


ப : 


பெயர் . ஐசாட்டினையும் , தயோ ஃபினையும் கண்டுபிடிக்க 

வ்வினை பயன் படுகிறது . 
37-1 ( c ) இண்டிகோ ( Indigo ) CLE, O , N , 

பழங்காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த கரிமசாய 
மாகும் இண்டிகோ. இதை அவுரி நீலம் என்றும் 

கூறுவர் . 
அவுரிச் செடியிலிருந்து எடுக்கப்பட்டு வந்த சாயப் பொருளாத 
லால் இப்பெயர் வந்தது . இந்தியா , ஜர்வா , சைனா முதலிய 
நாடுகளில் இண்டிகோசெடி ( Indigofera tinctoria ) வளர்க்கப் 
பட்டு வருகிறது . ஐரோப்பாவில் வளர்ந்திருக்கும் ஒட் ( Isatis 
tinctoria ) என்ற செடியின் இலையிலும் இண்டி 

இண்டிகோ 

கிடைக் 
கிறது . 
தயாரிப்பு 

அவுரிச்செடியின் இலைகளும் கிளைகளும் பூப்பதற்கு முன் 
ண்டுக்கு இரண்டு , மூன்று தடவைகள் வெட்டப்படுகின்றன . 
அப்பொழுதுதான் அவைகளில் இண்டோகோவின் இருப்பு 
அதிகமாக விருப்பதாக கருதப்படுகிறது . பெரிய மரப்பாத் 
திரங்களில் தண்ணீரின் கீழ் அமுக்கிவைக்கப்படுகின்றன . 
என் சைமினால் நீராற்பகுப்பு ஏற்பட்டு சுமார் 14 மணி நேரம் 
கழித்து இண்டிகனானது குளுக்கோசாகவும் , இண்டாக்சிலாக 
வும் மாறுகிறது . இதே நீராற்பகுப்பை நீர்த்த கனிம அமிலத் 
தாலும் வருவிக்கலாம் . 

நொதித்தலின் பொழுது அமோனியா வெளி வந்து 
இண்டாக்சிலுடன் மஞ்சள் நிற கரைசலைக் கொடுக்கிறது . 
இந்தக் கரைசலை எடுத்து காற்றுடன் குலுக்கினால் இண்டிகோ 
நீலம் ( Indigo Blue ) கிடைக்கிறது . இண்டிகோ நீலம் ஒரு 
தகட்டுப் படிகம் . நன்றாக கழுவி நீருடன் கொதிக்க வைத்து 
மாசுகளை நீக்கி , வடிகட்டி உலர்த்தவேண்டும் கச்சா 
இண்டிகோ நீலத்தில் இண்டிகோ சிவப்பு , இண்டிகோ பழுப்பு, 
கனிமப்பொருள்கள் முதலியவை கலந்திருக்கும் , செடியில் 
இண்டிகோவின் இருப்பு சுமார் 8-9 % ஆகும் . 
c - o - CHIO5 

CQ 
++ H20 

+ C6H2O6 
CH2 

d- குளுக்கோசு 


NN 


CH 

NH 
கண்டிகள் 


இன்டாக்சிற் 


NH 


+ 2H20 


2 


H 


NH 


cd . 


வ 


கன்டாக்சில் 


இண்டிகோ சலித்து 


304 


கரிம வேதியியல் 


இண்டிகோவின் அமைப்பும் தொகுப்பும் 

இண்டிகோவின் அமைப்பையும் தொகுப்பையும் முதலில் 
செய்து முடித்தவர் ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானியாக பேயர் 
( Baeyer ) ஆவர் . அதன் பயனாக ஜெர்மனி இண்டிகோவை 
செயற்கை முறையில் தயாரிக்க ஆரம்பித்தது . ( 1870 ) . 
அதன் பயனாக இந்தியாவின் இண்டிகோ தயாரிப்பு தொழில் 
( அவுரி செடியிலிருந்து ) நசித்தது . ஜெர்மனியில் வியாபார 
முறையில் இண்டிகோ மலிவாக தயாரித்து விற்க ஆரம்பித்தது 
1897 ம் ஆண்டில் . 1880 ஆம் ஆண்டில் இந்தியாவில் 2800 
இண்டிகோ தொழிற்சாலைகள் இருந்தன . 8433 டன் இண் 
டிகோ உற்பத்தியாயிற்று . 1934-35ஆம் ஆண்டில் 510 டன் 
தான் உற்பத்தியாயிற்று . 


( i ) இண்டிகோவின் விகித வாய்பாடை ( empirical formula ) 
1841 ஆம் ஆண்டில் டூமா என்ற விஞ்ஞானி CH , NO என்று 
கண்டறிந்தார் . அதன் ஆவி அடர்த்தியிலிருந்து 

அதன் 
மூலக்கூறு வாய்பாடு G , H1.N , 0 , ஆகும் . 


(ii) ஏ . லாரென்ட் ( A. Laurent ) என்பரும் ஓ . எல் . எர்டு 
மன் ( O. L. Erdmann ) என்பவரும் 1841 ஆம் ஆண்டில் ஒரு 
மோல் இண்டிகோவை ஆக்சிஜனேற்றம் செய்து இருமோல்கள் 
ஐசாட்டினை பெற்றனர் . ஐசாட்டினை ஒடுக்கினால் இண்டோல் 
கிடைக்கிறதென்பதை பேயர் ( Baeyer ) கண்டறிந்தார் . இண் 
டோலின் அமைப்பு தெரிந்தது . ஐசாட்டினின் அமைப்பு 
0 - நைட்ரோ ஃபினைல் புரொப்பியாலிக் அமிலத்திலிருந்து 
தொகுக்கப்பட்டு தெரிந்திருந்தது . 


(iii ) ஐசாட்டினையும் பாஸ்பரஸ் பென்ட்டாகுளோரைடு 
வையும் வினைபுரியச் செய்தால் ஐசாட்டின் குளோரைடு 


PCs 


CO 


[ H ) 


co 

. 

c ( OH ) 
இசாட்டின் 


( 


N = Cce 


CHA 
NH 
இண்டாக்சில் 


ஐசாட்டின் 
குளோரைடு 


காற்று 0 


* 


CI 


CO 
இன்டிகோ 


கிடைக்கிறது . இதை சின்க்தூள் - அசெட்டிக் அமிலகலவை 
யால் ஒடுக்கினால் இண்டாக்சில் கிடைக்கிறது . இண்டாக்சிலை 


305 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


காற்றினால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் இண்டிகோ விளை கிற 
தென்பதை முதலில் கண்டறிந்தவர் பேயரும் 

எம்மர்லிங்கும் 
( Baeyer and Emmerling ) ( 1870 ) ஆவர் . இண்டிகோ சிஸ் 
வடிவத்திலும் , டிரான்ஸ் வடிவத்திலும் இருக்கிறது . டிரான்ஸ் 
வடிவமே நிலையானது . 

இண்டிகோவின் அமைப்பைக் கீழ்க்கண்ட தொகுப்பு 
முறைகளால் உறுதிப்படுத்தலாம் : 
( i ) பேயர் தொகுப்பு ( 1882 ) 

0 - நைட்ரோ பென்சால் டிஹைடுவை அசெட்டோனுடன் 
சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் சூடுபடுத்தி வினை 
புரியச் செய்தால் இண்டிகோ கிடைக்கிறது . 


CH ( OH ) CH -CO - CHA 


+ CH3COCHE 


Naon 
சூடுபடுத்து 


- 


T 


NO2 


NO . 


CO 


NH 


NH 
இண்டிகோ 


(ii ) ஹியூமன் தொகுப்பு ( 1890 ) 

இம்முறை மிகவும் மலிவானது . இம்முறையால்தான் மலி 
வான முறையில் இண்டிகோவைத் தயார் செய்து ஜெர்மனியால் 
விற்க முடிந்தது . நாஃப்தலீனிலிருந்து ஆந்த்ரனிலிக் அமி 
லத்தைச் சுலபமாகத் தயாரிக்கலாமாதலால் இம்முறை மலிவான 
தாகிறது . இம்முறையில் ஆந்த்ரனிலிக் அமிலமும் குளோரோ 
அசெட்டிக் அமிலமும் மூலப்பொருள்களாகும் . 


COOH c { CHacoos 


COo1 


( NAOH 


Co 


காலை 


2000 


INH2 


INH - CHp.COoH (ii } NANH2 
மணல் கினாசீன் - 0 
கார்பாக்சிலிக் அமிலம் 


CH COOH 

NHI 
இன்டாக்சில் -2- கார் 
பாக்சிலிக் அமிலம் 


ஆந்திரனிலிக் 
அமிலம் 


-CO2 | சூடுபடுத்து 


NH 


காற்று வெ 


பயான 


CH2 


இண்டாக்சிம் 


இன்டிகோட்டில் 


20 


306 


கரிம வேதியியல் 


( iii ) ஹியூமனின் ( K. Heumann ) புதிய முறை 
அனிலீன் , ஃபார்மால்டிஹைடு , 

சோடியம் சயனைடு 
முதலிய மூன்றையும் வினை புரியச் செய்தால் ஃபினைல் கிளை சீன் 
நைட்ரைல் கிடைக்கிறது . இதை நீராற் பகுத்தால் ஃபினைல் 
கிளைசின் கிடைக்கிறது . இதை சோடமைடுடன் 200 C- ல் 
வினை புரிவித்தால் வளையச் சேர்மமான இண்டாக்சில் கிடைக் 
கிறது . இண்டாக்சிலைக் காரக்கரைசலில் எடுத்துக்கொண்டு 
காற்றிலுள்ள ஆக்சிஜனால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் இண்டி 
கோட்டின் விளைகிறது . 


1.| 


co 


- 


சோடமைடு 

200 ° c 


HO 
CHE NH • CH ? CN ------ CHENHCH , COOH 
ஃபினால் காசீன் 

ஃபினைல் கினாசின் 
நைட்ரைல் 


CH2 


இண்டாக்சில் 


NH 


ப 


- 


காரக்கரைசல் 
காற்றிலுள்ள 02 


இண்டிகோ 


( iv ) அனிலீனை எத்திலீன் ஆக்சைடுடன் வினைபுரியச் 
செய்தால் N-ஃபினைல் - 2 - ஹைட்ராக்சி எத்தில் அமீன் கிடைக் 
கிறது . இச் சேர்மத்தை சோடியம் ஹைட்ராக்சைடு - பொட்டா 


c 


கா 


C6H5NH CH2 CH2ONG 


CHỊ NHA + CH3 - CH2 
அதிதீன் எத்தின் 

ஆக்சைடு 


C6H5NH CH2 CH2OH 

Naos / KOH 

" 
N- பினைல் - 2- ஹைட்ராக்சி 

2009 
எத்தில் அமீர் 


NaOH / H6H 
200 

[ NENH2 


H29/ காற்று 


Clona ) 


இன்டிகோ 


WHT 


[ 3009 
{ iil235 


C6H5N (NO ) CH2 CH2 ONO 
- சோடியோ வழிப்பொருள் 


CH 


இண்டாக்சிலின் 
சோடியம் உப்பு 


( 


- 


சியம் ஹைட்ராக்சைடு கலவையுடன் 200 ° C- க்குச் சூடுபடுத்தி 
னால் சோடியம் ( பொட்டாசியம் ) ஆல்காக்சைடு கிடைக் 
கிறது . இந்த ஆல்காக்சைடு கலவையை மறுபடியும் சோடி 
யம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 
கலவையுடனும் சோடமைடுவுடனும் 200C- ல் காய்ச்சினால் 
N- சோடியோ வழிப்பொருள் ஒன்று 

விளைகிறது . இதை 
300 ° C- க்குத் திடீரெனச் சூடுபடுத்தித் திடீரென 235 ° C- க்குக் 
குளிர வைத்தால் ஹைட்ரஜன் நீக்கப்பட்டு , வளையம் மூடுபட்டு 


டை 


ருங்கும் 
பலவி தக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 

307 
ண்டாக்சிலின் சோடியம் உப்பு தோன்றுகிறது . இதை 
நீருடன் கலந்து காற்றுப் படவைத்தால் இண்டிகோட்டின் 
விளை கிறது . 
ண்டிகோ வின் பண்புகள் 

இண்டிகோ நீலம் அல்லது இண்டிகோட்டின் என்பது 
நீல நிற் பளபளப்பான தூளாகும் . உருகு நிலை 390 ° C - 92 ° C , 
அனேக கரைப்பான்களில் கரைவதில்லை . குளோரோஃபார்ம் , 
நைட் ரோபென்சீன் , அனிலீன் முதலிய கரைப்பான்களில் 
கரையும் . அதனுடைய ஆவியும் பாரஃபின் கரைசலும் செம் 
பழுப்பு நிறம் கொண்டவை . குளிர்ந்த அடர்ந்த சல்ஃபூரிக் 
அமிலத்தில் கரைகிறது . நீரால் நீர்த்தால் திரும்பியும் வீழ்படி 
வாகிறது . சூடான அடர் சல்ஃபூரிக் அமிலம் இண்டிகோவை , 
இண்டிகோ 

மானோ சல்ஃபானிக் அமிலமாகவும் , இண்டி 
கோடைசல் ஃபானிக் அமிலமாகவும் மாற்றுகிறது . இண்டிகோ 

சல்ஃபானிக் அமிலத்தின் சோடியம் உப்பு இண்டிகோ 
கார்மின் ( Indigo carmine ) என்று அழைக்கப்படு கிறது .. இது 
நீரில் கரையும் . நைட்ரிக் அமிலத்தால் இண்டிகோவை 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஐசாட்டின் கிடைக்கிறது . இண் 
டிகோவை உலர்ந்து காய்ச்சி வடித்தால் அனிலீன் கிடைக் 
கிறது . சின்க் தூளுடன் காய்ச்சினால் இண்டோல் விளைகிறது . 
இண்டிகோட்டின் சிஸ் வடிவத்திலும் டிரான்ஸ் வடிவத்திலும் 
இருக்கிறது . டிரான்ஸ் வடிவமே அதிகமாகக் கிடைப்பதும் 
நிலையுள்ளதும் ஆகும் . 

co 
NH 

NH 
சிஸ்வடிவம் 

மூரான்ஸ் வடிவம் 
பருத்தி டைகளைச் சாயம் பிடிக்க 

சாயம் பிடிக்க இண்டிகோட்டினை 
இண்டிகோ வெள் ளை (( Indigo white ) சேர்மமாக மாற்றிக் 
கொள்ள வேண்டும் . இதை ஆங்கிலத்தில் leuco- சேர்மம் 

று கூறுவர் . இண்டிகோட்டினை ஃபெர்ரீஸ் சல்ஃபேட்டு 
--சுண்ணாம்புக் கலவையாலாவது , சின்க் தூள் - சோடியம் 
பைசல்ஃபைட்டு கலவையாலாவது , ஒடுக்கினால் இண்டிகோ 
வெள்ளை 

கிடைக்கிறது . காரக் கரைசலால் ஒடுக்குவதால் 
அதிலேயே இண்டிகோ வெள்ளை . சாயம் 
நனைக்கவேண்டிய பருத்தி ஆடையை இதில் நனைத்துக் காற்றில் 
உலரவைத்தால் துணி நீல நிறமாகிவிடும் . இம்மாதிரி சாயம் 


1 


NH 


- 


NH . 


308 


கரிம வேதியியல் 


போடுவதற்கு வாட்சாய மேற்றல் { var dyeing ) எனப் பெயர் . 
இண்டிகோ ஒரு கெட்டிச் சாயமாகும் . சுலபமாக மாறாது . 


11 


37-2 . பிரிடீன் (Pyridine ) - C , E , N 

பிரிடீன் ஓர் ஆறுறுப்பு ! வளையச் சேர்மம் . பென்சீனி 
லுள்ள ஒரு - CH = தொகுதிக்கு பதில் ஒரு -N = தொகுதியிருப் 
பது பிரிடீன் ஆகும் . 1849 ஆம் ஆண்டில் ஆண்டர்சன் என் 
பவர் பிரிடீனை எலும்பு எண்ணெயில் கண்டுபிடித்தார் . நிலக் 
கரித்தாரின் குறைசெறிவு எண்ணெயில் பிரிடீன் இருக்கிறது . 
குறைசெறிவு எண்ணெயை நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
லெட் சுவர் பாத்திரங்களில் குலுக்கினால் பிரிடீனும் மற்றக்காரங் 
களும் சல்ஃபேட்டாக மாறி நீரிய அடுக்கில் இருக்கின்றன . 
இதைப் பிரித்தெடுத்து அதிக அளவு அடர்ந்த சோடியம் 
ஹைட்ராக்சைடு கரைசலுடன் குலுக்கினால் பிரிடீனும் மற்ற 
காரங்களும் கரும்பழுப்பு நிற எண்ணெயாகப் பிரிகின்றன . 
இதைப் பின்னக் காய்ச்சி வடித்தலுக்குட்படுத்தி பிரிடீன் 
தனித்தெடுக்கப்படுகிறது . 


இரண்டாவது மகாயுத்தத்திற்குப் பிறகு பிரிடீன் நிலக்கரி 
வாயுவிலிருந்து ( coal gas ) எடுக்கப்படுகிறது . நிலக்கரி வாயுவை 
நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்தின் வழியாகச் 

வழியாகச் செலுத்தினால் 
அமோனியம் சல்ஃபேட்டு படிகிறது . பிரிடீன் சல்ஃபேட்டு 
கரைசலாக விருக்கிறது . அமோனியம் சல்ஃபேட்டுவை வடி 
கட்டி நீக்கிவிட்டுக் கரைசலின் வழியாக அமோனியாவைச் 
செலுத்தினால் பிரிடீன் இடப்பெயர்ச்சி 

செய்யப்பட்டுப் 


பிரிகிறது . 


தொகுப்பு முறைகள் 

( i ) அல்லைல் எத்தில் அமீனை சூடுபடுத்திய லித்தார்ஜ் 
( litharge ) வழியாகச் செலுத்தினால் பிரிடீன் விளைகிறது . 


CH2 = CH - CH - NH - C2H5 + 3 Po 
அல்லல் எத்தில் அமீன் 

வித்தார்ஜ் 


. 


+ 3 H2O + 3Pb 


பரடின் 


(ii) ஹைட்ரோசயனிக் அமிலத்தின் ஆவியைய அசெட் 
டிலீனையும் பழுக்கக் காய்ச்சிய குழாயின் வழியாகச் செலுத்தி 
னால் பிரிடீன் குறைந்த விளைச்சலில் கிடைக்கிறது . 


3009 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


CH 


- 


CH 


N 


2 C2H2 + HCN 


-- 


HIC 


CH CH 
பிரிடீன் 


(iii ) -புரோமோ அமைல் அமீனைக் காரத்துடன் சேர்த்துக் 
காய்ச்சினால் பிப்பரிடீன் கிடைக்கிறது . பென்ட்டா மெத்திலீன் 
டை அமீன் ஹைட்ரோ குளோரைடை உலர்ந்த காய்ச்சி 
வடித்தலுக்குட்படுத்தினாலும் பிப்பரிடீன் விளைகிறது . பிப்பரி 
டீனை அடர் சல்ஃபூரிக் அமிலத்தால் 300 ° C- ல் ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் பிரிடீன் கிடைக்கிறது . 


[ 0 ] 


Na.OH 


( + 


+ 3HOO 


NH 


CH2 - CH2 
CH2 

CH- CH2 


CHp - CHONH2 
Hac 

CH2 : CH2BF 
ப புரோமோ அமைல அமீன் 


--HBr 


திரிடீன 


( iv) பிர்ரோலை மெத்திலீன் அயோடைடுடன் 

சோடி 
யம் மீத்தாக்சைடு முன்னிலையில் சூடுபடுத்தினால் பிரிடீன் 
விளைகிறது . 


t 


CHSONG 
+ Cri2I2 

மெத்திலின் 
NH 

அயோடைடு 
பிர்ரோல் 

பிரிடீன் 
( v ) ஃபார்மால் டிஹைடு 1 பாகம் , அசெட்டால் டிஹைடு 
2 பாகங்கள் (கன அளவில்) , அமோனியா 1 பாகம்- இம்மூன் 
றும் கலந்த ஆவியைச் சூடுபடுத்திய அலுமினா மீது செலுத் 
தினால் பிரிடீனும் மற்ற பொருள்களும் கிடைக்கின்றன . 


( vi ) ஹான்ட்ஷ் முறை ( Hantzsch method ) 

இம்முறையால் பிரிடீன் வழிப்பொருள்களைத் தயாரிக்கலாம் . 
இரண்டு மூலக்கூறுகள் தடைகார்போனைல் 

சேர்மம் , ஒரு 
மூலக்கூறு ஆல்டிஹைடு , ஒரு மூலக்கூறு அமோனியா - இம் 
மூன்றையும் சுருக்கு வினைக்குட்படுத்தினால் டைஹைட்ரோ பிரி 
டீன் வழிப்பொருள் ஒன்று கிடைக்கிறது . இதை நைட்ரிக் 
அமிலத்தால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் பிரிடீன் வழிப் 
பொருள் கிடைக்கிறது . 


பாம் 


CHSS 


it Hs COCH2cooc2Hs -- CHz CHO + NH3 
எத்தில் அமிரட் டோ 

அசெட்டேட்டு 


Celgood 


COOC2H5 


Ics 


( Hy 
chsoo : cooCaHs 
[ 0 ] 

பக்க 


ICH 


NT 


HsCL 

N 
டெஹைட்ரோபரியள் 

வழிப்பொருள் 


வழி பாரேன் 


கிறது . 


அமிலம் 
3td 

கரிம வேதியியல் 
பண் புகன் 

அறுவறுக்கத்தக்க மணமுள்ள நீர்மம் . நீரை உறிஞ்சும் 
தன்மையது . கொதி நிலை 115 C . நீர் , ஆல்கஹால் , ஈதர் 
முதலியவைகளுடன் சுலபமாகக் கரையும் . 43 % நீருடன் கொதி 
நிலை மாறாக் கலவையைக் கொடுக்கிறது . அக் கலவையின் 
கொதி நிலை 92.6 ° C . லிட்மசுக்குக் காரமாகக் காட்டும் வீரிய 
மற்ற காரமாகும் . மூவிணை காரமாகும் . அமோனியாவைவிட 
வீரியம் குறைந்தது . அனிலீனையும் பிர்ரோலையும்விட வீரியம் 
அதிகமானது . அல்க்கைல் யோடைடுடன் 

நான்கினை 
( quaternary ) சேர்மத்தைக் கொடுக்கிறது . மெத்தில் பிரிடீன் 
அயோடைடை நனைந்த சில்வர் ஆக்சைடுடன் வினை புரியச் 
செய்தால் வீரியகாரமான நான்கிணை ஹைட்ராக்சைடு கிடைக் 
CHIN ( CH3) 18 + AgOH --- CH , N ( CH3 ) OH + AgI 

நான் கிணை பிரிடீன் 

ஹைட்ராக்சைடு 
பிரிடீனை அசெட்டைல் ஏற்றம் செய்யமுடியாது . நைட்ரஸ் 
அமிலத்துடன் வினை புரிவதில்லை . கார்பைல் அமீன் வினையை 
யும் கொடுப்பதில்லை . அமிலத்துடன் வினைபுரிந்து நீரில் 
கரையும் உப்புகளைப் பெரும்பாலும் கொடுக்கிறது . உதாரணம் , 
C , H , N , HCI . ஃபெர் ரோசயனைடு உப்பும் , பர்குளோரேட்டு 
உப்பும் நீரில் கரைவதில்லை . பிளாட்டினிக் குளோரைடுடன் 
( CH.N.HCI ) 2 PICI என்ற இரட்டை உப்பும் (உருகு நிலை 
240 ° C ) பிக்ரிக் அமிலத்துடன் பிக்ரேட்டையும் ( உருகுநிலை 
167 ° C ) கொடுக்கிறது . கொதிக்கும் நைட்ரிக் அமிலமும் , 
குரோமிக் அமிலமும் , பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக் 
கரைசலும் அத்துடன் வினை புரிவதில்லை . 
வினைகள் 

( i ) 30 % நீரிய ஹைட்ரஜன் பர் ஆக்சைடால் அசெட் 
டிக் அமில ஊடகத்தில் 70C- ல் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 

அசெட்டிக் 
& H2O2 

- H2O 


பிரிடீன் 


பிரிழன் 
ஆக்சைடு 


311 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


N- ஆக்சைடு கிடைக்கிறது . 

பர்பென்சாயிக் அமிலத்தை 
ஆக்சிஜனேற்றம் செய்யும் கரணியாகப் பயன்படுத்தினாலும் 
N- ஆக்சைடு கிடைக்கிறது . 


விளைகிறது . 


( ii ) பிரிடீனை சோடியம் - எத்தனால் கலவையாலாவது , மின் 
பகுப்பினாலாவது , நிக்கலின் முன்னிலையில் ஹைட்ரஜனைப் 
பயன்படுத்தியாவது ஒடுக்கினால் பிப்பரிடீன் 
சோடியம் -- நீர்ம அமோனியா கலவையால் எத்தனால் ஊடகத் 
தில் ஒடுக்கினால் 1 , 4 - டைஹைட்ரோ பிரிடீன் கிடைக்கிறது . 
பிரிடீனை 300 ° C- ல் ஹைட்ரஜன் அடோடைடால் ஒடுக்கினால் 
பிரிடீன் வளையம் திறக்கப்பட்டு 1 - பென்ட்டேனும் அமோனி 
யாவும் கிடைக்கின்றன . 


( iii ) பிரிடீனைப் பொட்டாசியம் நைட்ரேட்டு - புகையும் 
சல்ஃபூரிக் அமிலக் கலவையால் 350 ° C- ல் நைட்ரோ ஏற்றம் 
செய்தால் -நைட்ரோ பிரிடீன் விளைகிறது . 


INGL 


HNOS + புகையும் H2SO4 


பா 


300 ° 


பிரிடீன் 


F : நைட்ரோ 
பிரிடீன் 


(iv ) அடர் சல்ஃபூரிக் அமிலத்தையும் பிரிடீனையும் பல 
மணி நேரங்கள் 350 ° C- ல் சூடுபடுத்தினால் ந - பிரிடீன் 
சல்ஃபானிக் அமிலம் கிடைக்கிறது . 
OILř H2S04 

SO3H 


350 ° 


fie ar 


F. பிரிடீன் 
சல் , போனிக் அமிலம் 


( v ) பிரிடீனையும் சோடமைடையும் டொலுவீன் கரை 
சலில் சூடுபடுத்தினால் -அமீனோ பிரிடீன் 

கிடைக்கிறது . 
இந்த அமீனை அனிலீனைப் போன்று டையசோ வினைக்கு 
ஆளாக்கலாம் . 


+ NaNH2 -கைகள் 


NaNO2 

+ HCt 


INH2 


INICE 


பிரிடீன் 


8- அமினோ பிரிமீன் 


டைய சோ 
பிரியன் குளோரைடு 


* 


312 


கரிம வேதியியல் 


( vi ) பிரிடீனை சோடியத்துடன் வினை புரியச் செய்தால் 
} டைசோடியோ வழிப்பொருள் ஒன்று கிடைக்கிறது . இதைக் 
காற்றின் உதவியால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 4 4 - டை 
பிரிடைல் கிடைக்கிறது . 


{ 0 } 
NNU வகையை 


கன ைNAN 


- 


4 - டைப்படல் 


பிரிமன 


( vii ) அல்க்கைல் பிரிடீன்கள் 

இவை எலும்பு எண்ணெயிலும் நிலக்கரித்தாரிலும் கிடைக் 
கின்றன . மெத்தில் பிரிடீன்களைப் பிக்கொலின்கள் ( picolines) 
என்பர் . மூன்று " ஐசோழர்கள் உள . டைமெத்தில் பிரிடீன் 
களை , லூடிடின் (latidines ) என்பர் . டிரைமெத்தில் பிரிடீன் 
களைக் கொல்லிடின் (collidine ) என்பர் . பிரிடீனில் ஃபிரைடல் 
கிராஃப்ட்ஸ் வினை சாத்தியமன்று . அலுமினியம் குளோரைடு 
நைட்ரஜனுடன் வினை புரிவதால் அல்க்கைல் பிரிடீன்களை 
இவ் வினையால் தயாரிக்க முடியாது . 

நான் கிணை பிரிடினியம் அயோடைடைச் சூடுபடுத்தினால் 
-அல்க்கைல் பிரிடீன் கிடைக்கிறது . கொதி நிலை 129 ° C . 


CH3 H 


CH3 


300 


KOH 


Ca. 


- 


CHS 


1 
பிரிடீனியம் மெத்தில் 

அயோடைடு 


- பிக்கொலின் 
ஹைட்ரயடைடு 


- பிக்கொல்ல 


ஸ்டிரிக்னீன் ( strychnine ) ETSİT P ஆல்க்கலாய்டைச் 
சுண்ணாம்புடன் சேர்த்துச் சூடு படுத்தினால் - -பிக்கோலின் 
( கொதிநிலை 142° C ) கிடைக்கிறது . பிக்கொலின்கள் நீர்மங்கள் . 
அறுவறுப்பானவை . 

ரப்பரை 

வலக்கனை சேஷன் செய்யும் 
பொழுது வினையைத் துரிதமாக்கப் பிக்கொலின்கள் சேர்க்கப் 
படுகின்றன . இவை பூச்சி நாசினிகளாகும் . 


( viii ) பிரிடீன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் 

அல்க்கை பிரிடீன்களை பொட்டாசியம் பர்மாங்கனேட் 
டின் காரக்கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் பிரிடீன் 
கார்பாக்சிலிக் அமிலங்கள் விளைகின்றன . இவை படிகங்கள் . 
நீரில் கரை பவை . 9 - அமிலங்கள் நிலையானவை . அமிலத்து 
டனும் காரத்துடனும் உப்புகளைக் கொடுக்கின்றன . 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


313 


9. 7 என மூன்று பிரிடீன் கார்பாக்சிலிக் அமில 
ஐசோமர்கள் 

-அமிலத்தை பிக்கோலினிக் அமிலம் 
( picolinic acid ) என்றும் , -அமிலத்தை நிகொட்டினிக் அமிலம் 
( nicotinic acid ) என்றும் , 7 - அமிலத்தை ஐசோ நிகொட்டினிக் 
அமிலம் (isonicotinic acid ) என்றும் கூறுவர் . 


COOH 


coOH 


Q.com 


Droon 


COOH 
பிக்கொதினிக் அமிலம் 

உருகுநிலை 136 


நிக்கொட்டினிக் அமிலம் 

உருகுநிலை 231 


ஐசோரிக்கொட்டினிக் அமிலம் 

உருகுநிக 300 


பிக்கொலினிக் அமிலத்தைச் சூடுபடுத்தினால் CO2 நீக்கப்படு 
கிறது . பெர்ரஸ் சல்ஃபேட்டுக் கரைசலுடன் ஆரஞ்சு நிறத்தைக் 
கொடுக்கிறது . கொனைன் ( conine ) என்ற ஆல்கலாய்டுவை 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் பிக்கொலினிக் அமிலம் கிடைக் 
கிறது . 


நிக்கொட்டீன் (nicotine ) என்ற ஆல்க்கலாய்டுவை ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் நிகொட்டினிக் அமிலம் அல்லது நயாசின் 
(aiacin ) கிடைக்கிறது . வைட்டமின் - அணைவின் ஒரு கூறான 
இது பெல்லக்ரா { pellagra ) என்ற வியாதியைப் போக்கு 
கிறது . நிக்கோடினிக் அமிலத்தின் டைஎத்தில் அமைடு 
கோரமின் ( coramine ) என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது . 
கோரமின் சுவாசத்தையும் இருதயத்தையும் ஊக்குவிக்கும் 
மருந்தாகப் பயன்படுகிறது . இது பிரிட்டீனிலிருந்தும் , குயினோ 
லினிலிருந்தும் தயாரிக்கப்படுகிறது . 


KCN 

H2O 
C , H , N- + C , H , N (SO3K ). CHAN ( CN) : 

---+ C, H, N ( COOH ) 
பிரிடீன் பொட்டாசியம் 

HCL நிகொட்டினிக் 
தி -சல் பானேட்டு 

அமிலம் 


COO 


கொதிக்கும் H2504 


Se02 


குயினோவின் 

கொட்டினிக் 

அமிலம் 
ஐசோகுயினோலினை ஆக்சிஜனேற்றம் செய்தால் சிங்கோ 
மரோனிக் அமிலம் கிடைக்கிறது . இவ்வமிலத்தைச் சூடுபடுத் 


314 


கரிம வேதியியல் 


தினால் நிகொட்டினிக் அமிலமும் , ஐசோ நிகொட்டினிக் 
அமிலமும் கிடைக்கின்றன . ஐசோ நிகொட்டினிக் அமிலத் 
தின் ஹைட்ரசைடு க்ஷயரோகத்திற்கு மருந்தாகப் பயன்படு 
கிறது . 7 - பிக்கொலினை ஆக்சிஜனேற்றம் செய்தும் ஐசோ 
நிகொட்டினிக் அமிலத்தைப் பெறலாம் . 


பிரிடீன் டை கார்பாக்சிலிக் அமிலங்களில் குயினோலினிக் 
அமிலமும் , சிங்கோமரோனிக் அமிலமும் முக்கியமானவை . 
இவை முறையே குயினோலினையும் , ஐசோ குயினோலினையும் 
பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுக் கரைசலால் ஆக்சிஜனேற் 
றம் செய்து கிடைக்கப்பெறுகின்றன . இரண்டிலும் அடுத் 
தடுத்துக் கார்பாக்சில் தொகுதிகளிருப்பதால் அசெட்டிக் நீரிலி 
யுடன் சூடுபடுத்தினால் நீரிலிகளைக் கொடுக்கின்றன . சுண்ணாம்பு 
டன் சேர்த்துக் காய்ச்சினால் இரண்டும் பிரிடீனையே தருகின்றன . 
இரண்டும் திண்மங்கள் ; சூடுபடுத்தினால் CO2- ஐ இழக்கின் 
றன . குயினோலினிக் அமிலத்தைச் சூடுசெய்தால் CO2- ஐ 
இழந்து திகொட்டினிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 
சிங்கோமரோனிக் அமிலத்தைச் சூடு செய்தால் CO2- ஐ 
இழந்து நிகொட்டினிக் அமிலத்தையும் ஐசோ நிக்கொட்டி 
னிக் அமிலத்தையும் கொடுக்கிறது . குயினோலினிக் அமிலம் 
பிக்கொலினிக் அமிலத்தைப்போன்று ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டுக் 
கரைசலுடன் ஆரஞ்சு நிறத்தைக் கொடுக்கிறது . 


[ 0 ) 


COOH 


COOH 


[ 0 ] 


குயினோலின் 


COOH 
தமிதேவிக் அமிலம் 

உருகுநிலை 192 


ஐசோகுயினோயின் 


cooH 
சிறுகோமரோனிக் அமிலம் 

உருகுநிலை 29 


பிரிடீனின் அமைப்பு 

( i ) பிரிடீனின் மூலக்கூறு வாய்பாடு C , H , N என்பது 
பகுப்பு முறைகளிலிருந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றாகும் . 


( ii ) பிரிடீன் ஒரு மூவிணை காரம் . மெத்தில் அயோடை 
டுடன் 

மெத்தில் பிரிடீனியம் அயோடைடைக் கொடுக் 


கிறது . 


( iii ) பென்சீனைப் போன்ற பண்புடையதாகையால் பென் 
சீனைப் போன்ற வளைய அமைப்பைக் கார்னர் (Korner ) என்பவர் 
1869 ஆம் ஆண்டில் பிரிடீனுக்குக் கொடுத்தார் . 


315 


பட்டது . 


மடை 
பலவீ தக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 

( iv ) இவ்வமைப்பு மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்பு 
முறைகளாலும் வினைகளாலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது . 
பிரிடீனுக்கு சென்ட்ரிக் வாய்பாடு ஒன்றும் கொடுக்கப் 

ஆனால் , இப்பொழுது ஒப்புக்கொள்ளப்பட்டது 
கீழேயுள்ள நான்கு அமைப்புகளின் உடன் சைவுக் கலப் 
பாகும் . 

நைட்ரஜனின் தனி இரட்டை எலெக்ட்ரான் சுலபமாகப் 
புரொட்டானுடன் சேரவல்லது . ஆகையால் , பிரிடீன் சுலப 

ம் 
வதில்லை . பிரிடீனின் இருமுனைத் திருப்புதிறம் 2 • 25D என்று 
அளந்திருப்பதால் கடைசி இரண்டு அமைப்புகளும் சரியெனக் 
கருத வேண்டியிருக்கிறது . 


- 


- 


* 


Y 


8 


5 


* , * இடங்கள் ஒரே மாதிரியானவை . 9 , B 
இடங்களும் அம்மாதிரியேயாகும் . 

8 , 7 

p 
போன்ற 

இடங்கள் பென்சீனின் , முறையே 
ஆர்த்தோ , மெட்டா , பாரா போன்ற இடங்க 
ளுக்குச் சமமானவை , மூன்று ஒற்றைப் பதிலீட்டுச் 
சேர்மங்கள் சாத்தியமாகும் . இரட்டைப் பதிலீட்டுச் சேர்மங் 
களில் 6 ஐசோமர்கள் சாத்தியமாகும் ( இரண்டு பதிலீடுகளும் 
ஒரே மாதிரியாக விருத்தல் வேண்டும் ) . அவையாவன 2 , 3 . 
2 , 4- , 2 , 5- , 2 , 6- , 3 , 4- , 3 , 5 - முதலியன . 


பயன்கள் 


பூச்சிக் 


சில வைட்டமின்கள் செய்யவும் , ரப்பர் பொருள்கள் 
செய்யவும் பிரிடீனும் அதைச் சார்ந்த சேர்மங்களும் பயன் 
படுகின்றன . பிரிடீன் ஒரு முக்கியக் கரைப்பான் . எத்தனாலை 
விஷத்தன்மையதாக்க 

சேர்க்கப்படுகிறது . 
கொல்லியாகும் . நான்கினை அல்க்கைல் பிரிடீனியம் உப்புகள் 
எதிர்மின் அயனித்தன்மையுள்ள நுரைப்பானாகப் பயன் 
படுகிறது . அனேக 

வினைகளில் வினைவேகமாற்றியாகவும் 
காரக்கரைப்பானாகவும் பயன் படுகிறது . 

. 


316 


கரிம வேதியியல் 


பிப்பரிடீன் ( Piperidine ) C , HIN 

து ஒரு நீர்மம் . கொதி நிலை 106 ° C . பிப்பரீன் ( piperine ) 
என்ற மிளகிலிருக்கும் ஆல்க்கலாய்டுவைக் காரத்துடன் 
சேர்த்துக் காய்ச்சிக் கிடைக்கப்பெற்றதால் இப் பெயர் வந்தது . 
நீர் , ஆல்கஹால் , ஈதர் , பென்சீன் முதலிய கரைப்பான்களில் 
சுலபமாகக் கரையும் வீரியமுள்ள ஈரிணை காரமாகும் . 
Kz = 1-6.x.1073 . காற்றிலிருந்து CO , ஐ உறிஞ்சும் அசெட் 
டைல் வழிப்பொருளையும் , நைட்ரோசோ வழிப்பொருளையும் 
கொடுக்கிறது . ரப்பர் வல்க்கனைசேஷனைத் துரிதமாக்கப் பயன் 
படுகிறது . பிரிடீனை நிக்கல் உதவியால் 200 ° C- ல் ஹைட்ரஜ 
னேற்றம் செய்தால் பிப்பரிடீன் கிடைக்கிறது . இதன் நீரிய 
கரைசல் உலோக 

அயனிகளை 

ஹைட்ராக்சைடாக்கி 
வீழ்படிவாக்குகிறது . 


பிப்பரிடீனைத் தொகுக்க ம - புரோமோ அமைல் அமீனைக் 
காரத்துடன் வினைபுரியச் செய்யப்படுகிறது . 
CH2 - Br 

КОН 
CH2 

CH2 - CH2 - CH2NH2 
ய - புரோமோ அமைல் அமீன் 

பிப்பரிடீன் 
பென்ட்டாமெத்திலீன் டையமீன் ஹைட்ரோகுளோரைடை 
( Pentamethylene diamine hydrochloride ) சூடுபடுத்தினால் 
பிப்பரிடீன் கிடைக்கிறது . 
CHy : CH ? NH2•HC 

CH₂ - CH2 
சூடுபடுத்து 

NH + NH4c8 + HC 
CH2 CH2 N Hz.HCE 

CH2 - CH2 
பிப்பரிடீன் 


CH2 


CH2 


பிப்பரிடீன் அடர் சல்ஃபூரிக் அமிலத்துடன் 300 ° C- ல் 
சூடுபடுத்தினால் ஆக்சிஜனேற்றமடைந்து பிரிடீனைத் தருகிறது 
3 % ஹைட்ரஜன் பர் ஆக்சைடுடன் வினை புரிந்து 8 - அமீனோ 
வாலரால் டிஹைடுவைத் தருகிறது . 


CH2 - CHO 


CH ? -CH2 


H202 


CH2 


NH 


CH2 


CH2- CH2 


CH2 - CH ? - NH2 
- அமீனோ வாலரால்டிஹைடு 


பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 


317 


பிப்பரிடீனை ஹைட்ரயாடிக் அமிலத்துடன் 300 ° C- ல் சூடு 
படுத்தினால் n- பென்ட்டேனும் அமோனியாவும் கிடைக்கின்றன . 


HI 300c 


CHamar Chan 
CH2 

NH 
CH2 - CH2 
பிப்பரிடீன் 


CHS ( CH2 ) 3 CH3 + -NH3 
n . பென்ட்டேன் 


37-3 . குயினோலின் ( Quinoline ) C , H , N 

இண்டோல் , குயினோலின் , ஐசோ குயினோலின் போன்ற 
சேர்மங்கள் சுருக்கப்பட்ட வளைய அமைப்புகள் என்று கூறப் 
படுகின்றன . 


குயினோலின் , ஐசோகுயினோலினுடன் சேர்ந்து நிலக்கரித் 
தாரிலும் , எலும்பு எண்ணெயிலும் கிடைக்கிறது . இரண்டின் 
கொதி நிலையும் ஒன்றாக விருப்பதால் பிரிப்பது கடினம் . 

யினைன் சேர்மத்தை பொட்டாஷ் காரத்துடன் சேர்த்துக் 
காய்ச்சி வடித்தால் குயினோலின் கிடைக்கிறது . குயின் என்ற 
பெயர் குயினைனிலிருந்து விளைந்ததையும் ஒலின் 
எண்ணெய்த் தன்மையையும் காட்டுகிறது . 


என்பது 


{ i ) ஸ்கிராப் தொகுப்பு ( Skraup synthesis ) 

இது ஒரு பொதுமுறை . இதன் வாயிலாக அனேகக் குயிலே 
லின் வழிப்பொருள்களைப் பெறலாம் . ஆர்த்தோ இடத்தை 
வெற்றிடமாகக் கொண்ட எந்த ஓரிணை அரோமேட்டிக் 
அமீனும் , -அடைபடாத ஆல்டிஹைடு அல்லது கீட்டோ 
னுடன் சுருக்கவினையில் ஈடுபடுவதே இத் தொகுப்பு . 


படப்பட்டது 


இம்முறையில் குயினோலின் கீழ்வருமாறு தொகுக்கப் 
படுகிறது : அனிலீன் , நீரற்ற கிளிசரால் , அடர் சல்ஃபூரிக் 
அமிலம் , வீரியமற்ற ஆக்சிஜனேற்றும் கரணியான ஃபெர்ரிக் 
குளோரைடு , அல்லது நைட்ரோ பென்சீன் அல்லது ஆர்சனிக் 
அமிலம் - முதலியவைகளைச் சேர்த்து ஆவிமீள் கொதிப்புக் 
குட்படுத்தினால் குயினோலின் விளைகிறது . வினை மிகத் தீவிரமாக 
ஆகிவிட்டால் ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டையாவது 

போரிக் 
அமிலத்தையாவது சேர்க்கலாம் . வினைமுடிந்த பிறகு கலவை 
யுடன் காரக்கரைசலைச் சேர்த்து நீராவியால் காய்ச்சி வடித் 
தால் அனிலீனும் குயினோலினும் வடிகின்றன . 

இவைகளைப் 
பின்னக் காய்ச்சி வடித்தல் மூலம் பிரிக்கலாம் . 


318 


கரிம வேதியியல் 


இவ் வினையில் முதலில் கிளிசரால் நீரகற்றப்பட்டு அக்ரோ 
லினாக மாறுகிறது . நீரகற்ற , அடர் சல்ஃபூரிக் அமிலம் பயன் 
படுகிறது . அனிலீனும் அக்ரோலினும் சேர்ந்து வினையுற்று 
1 , 2 - டைஹட்ரோ குயினோலினை விளைவிக்கின்றன . இது ஆக் 
சிஜனேற்றமடைந்து குயினோலினைத் தருகிறது . 


CHO 

CH ) - H2O 


[ 0 ] 


Có HN2 + CH2 = CHCH3 vs NHÀ - 
சுரியின் அத்ரோயின் 


-a 


ScH 
|| 
CH2 


CHE 
NA 


N 


H 


NN 
காஜேலிம் 


1.2எடைஹைட்ரோ 

குபோன் 


அனிலீனுக்குப் பதில் 0 - அமீனாஃபீனாலைப் பயன்படுத்தினால் 
8- ஹைட்ராக்சி குயினோலின் கிடைக்கிறது . 


( ii ) ஃபிரீட்லாண்டர் தொகுப்பு ( Friedlander s synthesis ) 

0- அமீனோ பென்சால் டிஹைடையும் , அசெட்டால் 
டிஹைடையும் நீர்த்த NaOH. முன்னிலையில் வினை புரியச் 
செய்தால் குயினோலின் விளைகிறது . 


Na.OH 


+ 2 H2O 


CHO 

+ CHSCHO 
NH2 
o- அமினோ பென்சால்டிஹைடு 


குயினோலின் 


பேயர் , 0 - நைட்ரோ சின்னமிக் ஆல்டிஹைடை ஒடுக்கிக் 
குயினாவினைப் பெற்றார் . 0 - நைட்ரோ சின்னமிக் அமிலம் ஒடுக் 
கப்பட்டு 0 - அமீனோ சின்னமிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 
இது நீரை அகற்றிக் குயினோலினை விளைவிக்கிறது . இது ஃபிரீட் 
லாண்டர் தொகுப்பை ஒத்ததாகும் . 


CH = CH - CHO 


CH 


[ H ] 


"CH 


( 


NO2 
- ரைட்ரோ சின்ளியிக் ஆல்டிஹைடு 


CHO 

NHAI 
் . அமினோ சின்னமிக் 

ஆகடிவைடு 


குயினோலின் 


(iii ) குயினோலினின் படி வரிசை சேர்மங்களை டாப்னர் - 
மில்லர் தொகுப்பு முறையால் தயாரிக்கலாம் . உதாரணமாக 
அனிலீனையும் பாரால் டிஹைடையும் சல்ஃபூரிக் அமிலத் 
துடன் சூடுபடுத்தினால் 2- மெத்தில் குயினோலின் விளைகிறது . 
இதன் மறு பெயர் குயினால்டீன் ( quinaldine). 


CON" 


CHES 


(CH , N ) , H , Cro , என்ற சேர்மம் கிடைக்கிறது . ஹைட்ரோ 
குயினோலினுடன் வினை புரிந்து 5 - நைட்ரோ குயினோலினையும் , 
பலவிதக் கண்ணிவளையச் சேர்மங்கள் 

319 
NHO 

H2504 
+ 2CHSCHO 

N 
அனிலின் 

குயினால்டீன் 
பண்புகள் 

குயினோலின் ஓர் எண்ணெய் நீர்மம் . கொதி நிலை 237 ° C . 
நீரில் கரையாது . ஆல்கஹால் , ஈதர் முதலிய கரைப்பான்களில் 
கரையும் . பிரிடீனைப் போன்ற மணமுடையது . வீரியமற்ற 
மூவிணை காரமாகும் . 
வினைகள் 
( i ) ஹைட்ரோ குளோரிக் 

ளோரிக் அமிலத்துடன் குயினோலின் 
ஹைட்ரோகுளோரைடு , C , H.N.HCI என்ற உப்பைத் தரு 
கிறது . இந்த உப்பைப் பொட்டாசியம் குரோமெட்டுடன் 
வினை புரியச்செய்தால் கரையாத குயினோலின் குரோமேட்டு 
குளோரிக் அமிலத்தைத் தவிர மற்றக் கனிம அமிலங்களும் 
இம்மாதிரி உப்பைத் தருகின்றன . மெத்தில் அயோடைடு 
மெத்தில் குயினோலோனியம் அயோடைடை , C , H , N CH , I- ஐ 
தருகிறது . 

( ii ) நைட்ரோ ஏற்றமும் , சல்ஃபான் ஏற்றமும் பென்சீன் 
வளையத்தில்தான் ஏற்படுகிறது . புகையும் நைட்டிரிக் அமிலம் 


8 - நைட்ரோகுயினோலினையும் தருகிறது . 


i 


NO2 


8 


- 


+ புகையும் HNO த 


குயிதோலின் 


5- நைட்ரோ 
குயிக்குவின் 


NOZ 
8- ரைட்ரோ 
குயினோவின் 


( iii ) நிக்கல் வினைவேகமாற்றியின் முன்னிலையில் ஹைட்ரஜ 
னேற்றம் 

செய்தாலும் , டின் - ஹைட்ரோகுளோரிக் அமிலக் 
கலவையால் ஹைட்ரஜனேற்றம் செய்தாலும் , முதலில் பிரிடீன் 
வளையம் பாதிக்கப்பட்டு 1,2,3,4 - டெட்ராஹைட்ரோ குயினோ 
லின் விளை கிறது . பிறகு பென்சீன் வளையமும் பாதிக்கப்பட்டு 
டெக்காஹைட்ரோ குயினோலின் விளைகிறது . 


320 


கரிம வேதியியல் 


குயினோலினை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடுவால் 
ஒடுக்கினால் 1 , 2 - டை ஹைட்ரோ குயினோலின் கிடைக்கிறது . 


( iv ) ஹைட்ரஜன் பர் ஆக்சைடு அல்லது கார பொட்டா 
சியம் பர்மாங்னேட்டுக் கரைசலால் குயினோலினை ஆக்சிஜனேற் 
றம் செய்தால் ஆக்சாலிக் அமிலமும் , குயினோலினிக் அமிலமும் 
கிடைக்கின்றன . குயினோலினிக் அமிலத்தைச் சூடுபடுத்தினால் 
நிகொட்டினிக் அமிலம் கிடைக்கிறது . பென்சின் வளையமே 
இந்த ஆக்சிஜனேற்றத்தில் பாதிக்கப்படுகிறது . 


COOH 


ப 


OH 


-- 


Deco 


ஆர். 


குயினோவின் 


COOH 
குயினோலினிக் 

அமிலம் 


நிகொட்டினிக் 
அழிமை . 


2 - ஃபினைல் குயினோலினைப் பர்மாங்கனேட்டுக் கரைசலால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் பென்சாயில் 

ஆன்த்ரனிலிக் 
அமிலம் விளைகிறது . 


OH 


HMmO4 


M 


PCGH5 


NHCOCH5 
பென்சாயில் 
ஆந்தரனிலிக் அமிலம் 


யினோலினின் அமைப்பு 


( i) குயினோலின் மூலக்கூறுவாய் பாடு C , H , N என அளவறி 
பகுப்பு முறையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது . 


(ii ) மேலே கூறப்பட்ட தொகுப்பு முறைகளிலிருந்தும் , 
வினைகளிலிருந்தும் , குயினோலின் சேர்மத்தில் பென்சீன் வளை 
யமும் பிரிடீன் வளையமும் ஆர்த்தோ இடத்தில் பிணைக்கப் 
பட்டுள் ளனவென்று தெரிய வருகிறது . 


உட 


கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஐந்து அமைப்புகள் 
னிசைவுக் கலப்பு எனக் கருதப்படுகிறது . அதன் உடனிசைவுக் 
கலப்பு ஆற்றல் 47 கி . காலரி/ மோல் ஆகும் . 


321 


பலவித கண்ணிவளையச் சேர்மங்கள் 


0 


தமிவேல்ன் வழிப்பொருளகம்- பொரிடுதல் : 


5 


L 


பொதுவாக வளையத்திலுள்ள இடத்தை எண்ணால் குறிப் 
பது வழக்கம் , சமயங்களில் பிரிடின் வளையத்திலுள்ள 
இடத்தை . 6 , 7 என்றும் , பென்சீன் வளையத்திலுள்ள 
இடத்தை ஆர்த்தோ , மெட்டா , பாரா ; ஆனா ( ana ) என்றும் 
குறிப்பது வழக்கத்திலிருக்கிறது . ஏழு மெத்தில் குயிலோன் 
கள் கிடைக்கின்றன . - மெத்தில் குயினோலினை குயிலினால்டின் 
என்று கூறுவர் . 


பயன்கள் 


குயினோலின் ஒரு கரைப்பான் , குயினால்டினிலிருந்து குயினோ 
லின் மஞ்சள் ( quinoline yellow ) என்ற சாயம் தயாரிக்கப்படுகிறது . 
பிளாஸ் மோகுயின் ( plasmo quine ) என்ற மலேரியா மருந்து 
குயினோலினின் வழிப்பொருளாகும் . அமீபாகொல்லியானவயோ 
ஃபார்ம் ( nioform ) என்னும் மருந்து அடோடே குளோரோ 
ஹைட்ராக்சி குயினோலின் ஆகும் 8 - ஹைட்ராக்சி குயினோலின் 
என்ற சேர்மத்தை காப்பர் சின்க் முதலிய உலோகத்தை அள 
வறிமுறையால் நிர்ணயிக்க பயன் படுத்துகிறார்கள் , 


37-4 . ஐசோகுயினோலின் ( Isoquinoline) C,H ,N 

ஐசோகுயினோலினில் பென்சீன் வளையமும் பிரிடீன் 
வளைமும் 3 , 7 - இடங்களில் ஒன்றிணைக்கப் பட்டிருக்கின்றன . 
பெட்ரோலியத்தில் கிடைக்கிறது . குயினோலினுடன் நிலக்கரி 
தாரில் கிடைக்கிறது , கச்சா குயினோலின் பின்னத்தில் சுமார் 
1 % ஐசோகுயினோலின் உள்ளது . ஐசோகுயினோலின் சல்ஃ 
பேட்டு எத்தில் ஆல்கஹாலில் கரையாது . இப்பண்பை பயன் 
படுத்தி ஐசோ குயினோலினும் குயினோலினும் பிரிக்கப்படு 
கின்றன . மார்கிபின் , நார் கோடின் , பாப்பாவரைன் போன்ற 
ஆல்க்கா லாய்டுகள் 

குயினோலினின் 

கருவை 
தன்னிடத்தே உடையவை , 
தொகுப்பு 

( i) அமோனியம் ஹோமோதா லேட்டை சூடுபடுத்தினால் 
ஹோமோ தாலிமைடு கிடைக்கிறது . ( ஹோமோ என்றால் மேல் 


ஐசோ 


21 


கரிம வேதியியல் 


322 


படி வரிசை . நார் என்றால் கீழ்ப்படி வரிசை ) இதை பாஸ் பரஸ் 
ஆக்சிகுளோரைடுவுடன் வினை புரிவித்தால் டைகுளோரோ 
ஐசோ குயினோலின் விளை கிறது . இதை சிவப்பு பாஸ்பரஸ் - 
ஹைட்ரயாடிக் அமிலக் கலவையால் ஹைட்ரஜனேற்றம் செய்து 
ஐசோ குயினோலின் பெறப்படுகிறது . 


CH2 

Co 


CH 

C (OH ) 


|CH3COONH4 


சூடுபடுத்து 


s 


NH 


Co 


COONH4 
அமோனியம் 
ஹோமோதாவேட்டு 


ஹோமோதாலிமைடு 


(OH ) 


* 


C 


Poces 


HI 


CR 


N 


C 


ஐசோகுயிஜேவின் 


டைகுளோரோ 
ஐசோதயிதேவின் 


( i ) சின்னமால்டிஹைடு ( cianamaldehyde ) வின் ஆக்சை 
முவை பாஸ்பரஸ் பென் டாக்சைடுவுடன் சேர்த்து குடுபடுத்தி 
னால் ஐசோகுயினோலின் விளைகிறது . குயினோலின் விளையாமல் 
ஐசோ குயினோலின் விளைவதன் கரணம் ஆக்சைம் முதலில் 
பெக்மன் அமைப்பு மாற்றம் அடைவதேயாகும் . 


CHECH - CHEN - OH 


- H2O 

P.05 


சின்னமால்டிஹைடு ஆக்சைம் 


ஐசோகுயினோலின் 


(ii ) பென்சைலிடீன் எத்தில் அமீன் ஆவியை பழுக்கக் 
காய்ச்சிய குழாயின் வழியாக செலுத்தினால் ஐசோ குயினோலின் 
விளைகிறது . 


CHE 

CHO 


N 


CHI 
பென் லசலிடீன் எத்தில் அமீன் 


ஐசோகுயினோலின் 


323 


பலவித கண்ணிவளையச் சேர்மங்கள் 


(iv ) பிஸ்ச்லர் - நேப்பியரால் ஸ்கிவினை ( Bischler - Napieralski 

reaction ) . 

இவ்விணையில் நீ ஃபினைல் எத்தில் அமைடு வானது பாஸ் 
பரஸ் பென்ட்டாக்சைடு அல்லது நீரற்ற சின்க்குளோரைடு 
வுடன் உயர் வெப்ப நிலையில் சூடுபடுத்தப் படுகிறது . 3,4 - யை 
ஹைட் ரோ ஐசோ குயினோலின் விளைகிறது . ஹைட்ராஜனை 
நீக்க சல்ஃபர் அல்லது செலினியம் அல்லது வினைவேக மாற்றி 
யான பால்லாடியம் கருப்புடன் , ( Palladium black ) விளைந்த 
சேர்மம் , சூடுபடுத்தப்படுகிறது . 


CHav CHEB.COM 


CHA 


- 


-He 


-20 
FO5 


P- . பினல் எத்தில் அமைடு 


( v ) போமரான்ஸ் - ஃபிரிட்ச் வினை ( Pomeranz Fritsch reac 

tion ) . 
இவ்வினையில் அரோமேட்டிக் ஆல்டிஹைடு வானது அமீ 
னோ அசெட்டாலுடன் சுருக்கு வினையில் ஈடுபடுகிறது . சுருக்கு 
விளை பொருளை சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினை புரிவித்தால் 
வளையம் மூடுபட்டு ஐசோகுயினோலினைத் தருகிறது . 


GH = - CH2 - CHCOC2H5 ) 22 


| CHO 

இபேடுத்து 
+ NHECHO CHEOcts.-- 

அமீனே அசட்காம் 
பென்சால்டிஹைடு 


o aas 


HASOA 


சோகுயினோன 


பண்புகள் 


ஐசோகுயினோலின் ஒருதிடப் பொருள் . உருகு நிலை 243 
குயினோலினை ஒத்த பண்புடயது . கொதி நிலை 243 ° நீராவியில் 
ஆவியாகும் குயினோலினை விட சற்று வீரிய மதிகமுள்ள காரம் 
மூவினை காரமாதலால் அல்க்கைல் அயோடைடுவுடன் நான் 
கினை அல்க்கைல் அயோடைடுவைத் தருகிறது . மெத்தில் ஐசோ 

+ 
குயினோலோனியம் அயோடைடு , C , H , N ( CH ,) I ஒருதிண்ம 
சேர்மம் . அதன் உருகு நிலை 159 ° ஐசோ குயினோலினிலுள்ள 


கரிம வேதியியல் 


324 


பிரிடீன் வளையம் 

வளையம் குயினோலின் பிரிடீன் வளையத்தை விட 
நிலைத்தன்மை குறைவானது . 


வினைகள் 


( i ) காரபொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் 
ஐசோகுயினோலினை ஆக்சிஜனேற்றம் செய்தால் தாலிக் அமில 
மும் , சிங்கோ மரோனிக் அமில மும் விளைகின்றன . இதிலிருந்து 
ஐசோகுயினோலினில் பென்சின் வளையமும் பிரிடீன் வளையமும் 
இருக்கின்றன வென்பது புலனாகிறது . 


COOH 


COOH 


[ D ] 
HMM.O4 


ICS 


N 


ஐசோகுயினோவின் 


COOH 
சிங்கோமரோனிக் அமிலம் 


தாலிக் அமிலம் 


( ii ) நைட்ரோ ஏற்றமும் சல்ஃபான் ஏற்றமும் செய்யும் 
பொழுது எலெக்ட்ரான் கவர் தாக்குதல் பெரும்பாலும் 5- வது 
இடத்தில் ஏற்படுகிறது . சிறிதளவு 8 - வது இடத்திலும் ஏற்படு 
கிறது . ஆனால் புரோமினேற்றம் செய்யும்பொழுது 4 - வது இடத் 
தில் பதலீடு நெைபறுகிறதென்பதை கவனிக்க வேண்டும் . 


NO2 


+ HNO3 


ஐசோதுமினோலின் 


5 - நைட்ரோ 
ஐசோகுயிறோலின் 


NO2 
8- ரைட்ரோ 
ஐசோகுயினோலின் 


( iii ) சோடமைடுவுடன் வினைபுரிந்து கருகர் பதிலீட்டு 
சேர்மமான1- அமீனோ ஐசோ குயினோலினைத் தருகிறது . 


NaNHA 
சோடமைடு 


0 


N 


ஐசோகு பினோலின் 


NH2 


1- அமீனோ ஐசோகுயினோவின் 


( iv ) ஐசோஃகுயினோலினை டின் - ஹைட்ரோ குளோரிக் 
அமிலக் கலவயைால் ஓடிக்கினால் 1 , 2 , 3 , 4- டெட் ராஹை 
ட்ரோ ஐசோ குயினோலின் சேர்மம் கிடைக்கிறது , 


325 


பலவித கண்ணிவணையச் சேர்மங்கள் 


CH2 

CHO 


ஒடுக்கம் 
Sn / Hc ? 


NH 


ஐசோகுயினோலின் 


Hal 
1,2,3,4- டைட்ராஹைட்ரோ 

ஐசோகுயினோலின் 


பென்சாயிக் அமிலமானது ஐசோகுயினோலினை 
ஆக்சிஜனோற்றம் செய்து N- ஆக்சைடுவை விளைவிக்கிறது . 


( v ) பர் 


ஐசோகுயினோலின் அமைப்பு 

( i ) மூலக்கூறுவாய்பாடு C , H , N 
முறையிலிருந்து தெரிய வருகிறது . 


என அளவறிபகுப்பு 


( ii ) மேலே குறப்பிட்டுள்ள தொகுப்பு முறைகளிலிருந்தும் 
வினைகளிலிருந்தும் , பென்சீன் வளை யமானது பிரிடீன் வளையத் 
தின் 3 , 7 - இடங்களில் பொருத்தப்பட்டுள்ளது எனத்தெரி 
கிறது . 


டங்கள் கீழ்க்கண்ட , 


ஐசோகுயினோலினின் பதிலீட்டு 
வாறு குறிக்கப் படுகின்றன . 


மை 


வினாக்கள் 


( 1 ) பிரிடீன் அமைப்பைப் பற்றி எழுதுக . அதன் பண்பு 
களையும் , வினைகளையும் பற்றி எழுதுக . 


( 2 ) குயினோலினையும் , ஐசோ குயினோலினையும் தொகுப்பது 
எப்படி ? பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் அவை 
களை ஆக்சிஜனேற்றம் செய்வதாலுண்டாகும் விளை பொருள் 
கள் யாவை ? 


( 3 ) பிர்ரோல் அரோமேட்டிக் சேர்மங்களின் பண்பை 
பெற்றது என நிரூபி . 


கரிம வேதியியல் 


326 


( 4 ) நாஃபதலினிலிருந்து இண்டிகோவைத் தயாரிப்பது 
எப்படி ? 


( 5 ) குறிப்பு எழுதுக . 


( a ) நிக்கோடினிக் அமிலம் ( 5 ) இண்டாக்சில் ( c ) இண் 
டோல் ( d ) வயோஃபார்ம் . 


( 6 ) பிரிடீன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது . அதனுடைய 
வேதிவினைகளைக்கொடுக்கவும் . 


( 7 ) குயினோலினின் அமைப்பைப்பற்றி எழுதுக . அதன் 
பயன்கள் யாவை ? 


38. சாயங்கள் 

( Dyes ) 


38-1 . நிறமும் வேதி அமைப்பும் ( Colour and constitution ) 

ஒளி என்பது வெவ்வெறு அலை நீளமுள்ள மின் காந்த கதிர் 
வீச்சு Electromagnetic radiation ) வாகும் 4000 லிருத்து 7000 A ° 
( 1 A = 1078 செ . மீ ) வரையிலுள்ள அலை நீளத்தை கண் வெவ் 
வேறு நிறமாக காண்கிறது . இப் பகுதியின் ஒரு எல்லையில் ஊதா 
(violet ) நிறமும் மற்றோரு எல்லையில் சிவப்பு நிறமும் இருக்கின் 
றன . சிவப்பு நிற முடிவிற்கு ( 7000 A ° ) ம் அதிக அலை நீலமுள்ள 
பகுதியை புறச்சிவப்புப் பகுதி என்கிறோம் . ஊதா நிற எல்லைக்கு 
( 4000 A ° ) குறைந்த அலை நீளமுள்ள பகுதியை புற ஊதா 
பகுதி என்கிறோம் , புறச் சிவப்பு பகுதியும் ( infra red region ) புற 
ஊதா பகுதியும் ( ultra violet region ) கண்ணுக்கு புலனாகாது . 


C = of y 


- 


C. ஒளியின் திசை வேகம் ( velocity ) 
A அலை நீளம் ( wave length ) 
7 - அதிர்வு எண் ( frequency ) 


சேர்மமானது 4000 A ° - 7000 A ° பகுதியிலுள்ள ஒளி முழு 
வதையும் உறிஞ்சினால் கருப்பாக தோற்றம் அளிக்கும் . இப் 
பகுதிக்குள் எதையும் உறிஞ்சாமல் எல்லா ஒளியையும் மீளச் 
செய்தால் சேர்மம் வெள்ளையாக தோன்றும் . புற ஊதா பகுதி 
யிலும் , புறச் சிவப்பு பகுதியிலும் உறிஞ்சினால் பொருள் நிறமற்ற 
தாகத் தோன்றும் , கட்புல பகுதியில் மஞ்சள் நிறத்தைத் தவிர 
மற்றவைகளை உறிஞ்சினால் அப்பொருள் மஞ்சளாக தோன்றும் 
பொதுவாக பொருள்கள் ஒரு நிறத்தை மாத்திரமே உறிஞ்சும் . 
எஞ்சிய நிறங்கள் சேர்ந்து கீழ்க்கண்டவாறு பொருளின் 
நிறத்தை வெளியில் காட்டும் . 


ஊதா 


-- 


* 


--- 


- 


. 
123 

கரிம வேதியியல் 
உறிஞ்சப்பட்ட அலை உறிஞ்சப்பட்ட 

வெளியில் தெரியும் 
நீளங்கள் 

நிறம் 

நிறம் 
A. 
4000 4250 

பச்சைகலந்த மஞ்சள் 
4250 4500 இண்டிகோ 

மஞ்சள் 
4500 5180 நீலம் 

ஆரஞ்சு 
5100 5500 

பச்சை 

சிவப்பு 
5500 5900 

மஞ்சள் 

ஊதா 
5900 6400 

ஆரஞ்சு 

நீலம் 
6400 7000 சிவப்பு 

பச்சை 
மூலக்கூறுவானது கட்புலன் பகுதியிலிருந்தாவது , புற 
ஊதா பகுதியிலிருந்தாவது ஒளியை உறிஞ்சினால் எலெக்ட்ரான் 
கள் அதிர்வைக் கொடுக்கின்றன . எல்லா கரிம சாயங்களும் 
அரோமேட்டிக் சேர்மங்கள் . மேலும் அவைகளில் ஒன்று 
அல்லது அதற்குமேற்பட்ட அடை படாத தொகுதிகளும் உள . 
இவையும் , மூலக்கூறுவிலுள்ள உடன் இசைவும் சேர்ந்து 
நிறத்தைக் கொடுக்கின்றன. சாதாரண அடைபடாத தொகுதி 
களும் அவைகள் உறிஞ்சும் ஆலை நீளங்களும் கீழே கொடுக் 
கப்பட்டுள்ளது . 
நிறம் தாங்கித் தொகுதி 

றிஞ்சும் அலை நீளம் 

A , 
G 

1800 
G N 

1900 
NO , 

2700 
C = 0 

2800 
N - N 

3470 
G = S 

4000 
N = 0 

6650 
ஒன்று விட்ட இரட்டைப் பிணைப்பு மாத்திரம் நிறத்தைக் 
கொடுப்பதில்லை . எடுத்துக் காட்டாக ஸ்டில்பீன் C. H , CH = 
லுள்ள ஒளியை உறிஞ்சுவதால் நிறமற்றது. நிறம் தாங்கித் 
chromophore ) தொகுதியான ஒரு நைட்ரோ தொகுதியை சேர்த் 


- 


--- 


OZ 


- 


. 


329 


சரியங்கள் 


தால் மஞ்சள் நிறமாகிவிடுகிறது . எடுத்துக் காட்டு நைட்ரோ 
பென்சீன் , பென் சீன் வளையத்திலுள்ள ஒன்று விட்ட இரட்டைப் 
பிணைப்பும் நிறம் தாங்குவதில் பங்குகொள்ளுகிறதென கருத 
படுகிறது . ஒரு சேர்மத்தில் நிறந்தாங்கி தொகுதிகள் அதிகமிருந் 
தாலும் , ஒன்று விட்ட இரட்டைப்பிணைப்பு அதிகமிருந்தாலும் 
நிறம் ஆழமுள்ளதாக விருக்கும் . நிறப்பெருக்கிகள் ( auxochro 
mes ) எலெக்ட்ரான் வழங்கிகளாகும் . நிறம் தாங்கிகள் எலெக்ட் 
ரான் ஏற்பிகளாகும் . நிறப்பெருக்கி , ஒன்றுவிட்ட இரட்டைப் 
பிணைப்பால் , நிறம் தாங்கியுடன் ஒரு சேர்மத்தில் இணைக்கப் 
பட்டிருந்தால் உறிஞ்சும் அலை நீளத்தை அதிகமாக்குகிறது . 
நிறப்பெருக்கிகள் தானே ஒரு சேர்மத்திற்கு நிறத்தை 
கொடுக்கமுடியாது . அவை சேர்மத்திலுள்ள நிறம்தாங்கியின் 
நிறம் கொடுக்கும் திறனை அதிகமாக்குகின்றன . நிறந்தாங்கித் 
தொகுதிகளையுடைய சேர்மங்களை நிறமுடனிருந்தாலும் , நிறம் 
மற்றிருந்தாலும் , குரோமோஜன் ( chromogen ) என்றழைப்பர் . 


38-2 . சாயம் தோய்த்தல் (Dycing) 

நான்குவிதமாக சாயம் தோய்த்தலை பிரிக்கலாம் ( a ) 
நேர் தோய்த்தல் சாயம் ( Direct or Substantive dye ) ( b ) நிறம் 
ஊன்றி தோய்த்தல் சாயம் ( Indirect , adjective or mordant dye ) 
( c ) உள்ளுரத் தோய்த்தல் சாயம் ( Ingrain dye ) ( d ) வாட் சாயம் 
( vat dye) தோய்த்தல் 


( a ) நேர் தோய்த்தல் 

ஆசோ சாயங்கள் நேராகவே பட்டையும் ரோமத்தையும் 
நிறமாற்றம் செய்கின்றன . பட்டிலும் ரோமத்திலும் புரத நார் 
களிருக்கின்றன . புரத நார்கள் ஈரியல்புள்ளவையாதலால் 
அமிலத்துடனும் சேரும் , காரத்துடனும் சேரும் . ஆகையால் 
சாயங்கள் நிறம் பெருக்கிகளான NH , தொகுதியுடனும் 
OH தொகுதியுடனும் நேராக வினை புரிகின்றன . 


( b ) நிறம் ஊன்றிகளால் தோய்த்தல் 

பருத்தி ஆடைகளும் , சணல் ஆடைகளும் , நடு நிலைமை 
யுள்ளவை . அமில சாயங்களில் இவைகளை தோய்வேண்டு 
மானால் முதலில் ஆடைகளின்மேல் இரும்பு அல்லது காப்பர் 
அல்லது அலுமினியம் அல்லது குரோமியம் ஹைட்ராக்சை 
டுவை வீழ்படி வாக்கவேண்டும் . முதலில் துணியை அந்தந்த 
உலோக அசெட்டேட்டுவில் நனைத்துக்கொண்டு பிறகு 
நீராவியால் நீராற்பகு த்தால் கரையாத ஹைட்ராக்சைடு படிந் 


330 


கரிம வேதியியல் 


துவிடுகிறது . இந்த ஹைட்ராக்சைடுகளை நிறம் ஊன்றி ( mordant 
என்று 

கூறுவர் . சாயமானது காரத்தன்மையுடையதாக 
விருந்தால் டானிக் அமிலம் ( Tannic acid ) நிறம் ஊன்றியதாக 
பயன் படுத்தப்படுகிறது . சாய மூலக்கூறு நிறம் ஊன்றியுடம் 
அணைப்பு வளைய ( coordinated ring ) சேர்மத்தைக் கொடுப் 
பதாகக் கருதப்படுகிறது . ஆசோ சாயங்கள் 

சாயங்கள் இவ்வகையை 
சேர்ந்தது . 


காங்கோ சிவப்பு ( congo - red ) சாயம் மாத்திரம் நிறம் ஊன்றி 
இல்லாமலே பருத்தி ஆடையின் மேல் உறிஞ்சப் படுகிறது . 
இது புறபருப்பு கவர்ச்சி ( adsorption ) யாகும் . 


( c ) உள்ளூறு தோய்த்தல் 

இழையின் மேலேயே சாயத்தை விளைவிக்கும் வேதிவினை 
புரியபடுகிறது . ஆடையை ஃபீனாலின் காரக்கரைசலில் முதலில் 
நனைத்துக்கொண்டு பிறகு டையசோ உப்புக்கரைசலில் நனைத் 
தால் ஆசோ சாயம் பொருளின் உள்ளேயே தோய்ந்து விடு 
கிறது . நாஃப்த்தால் சாயங்கள் இவ்வகையை சேர்ந்தவை . 
இவை செல்லுலோஸ் இழையில் நன்குக பிடித்துக் கொள்ளு 


கின்றன . 


அனிலின் ஹைட்ரோகுளோரைடுவில் முதலில் ஆடையை 
நனைத்துக்கொண்டு பிறகு பொட்டாசியம் குளோரேட்டு கரை 
சலில் நனைத்தால் அனிலின் கருப்புச் சாயம் இழையின் உள் 
ளூர தோய்கிறது . 


நேர்மின் அயனித்தன்மையுள்ள சாயம் சயனூரிக் குளோ 
ரைடு வுடன் வினை புரிந்து சேர்மத்தைக் கொடுக்கிறது . இச் 
சேர்மம் பிறகு செல்லுலோசுவின் - OF தொகுதியுடன் சேர்ந்து 
ஈதரைக்கொடுக்கிறது . 


சாயம் 


#muus 
C 


N 


* 


-- 


cec 


N 


+ செல்லுலோசு - OH --- > செல்லுலோசு -Orc 


N 


erwie 


C. சாயம் 


( d ) வாட்சாயங்கள் 

இண்டிகோ , ஒரு முக்கிய வாட்சாயமாகும் . சாயப் பொருள் 
களை முதலில் கார ஓடுக்கும் கரணியான சோடியம் ஹைப்போ 
சைல்ஃபைட்டுவால் ஒடுக்கினால் நிற மாற்றம் கரையும் தன்மை 


சாயங்கள் 


331 


யுள்ள சேர்மம் கிடைக்கிறது . பருத்தி அல்லது நார் பொருளை 
முதலில் இந்த நிறமற்ற கரைசலில் நனைத்துக்கொண்டு பிறகு 
காற்றிலுள்ள ஆக்சிஜனால் ஆக்சிஜனேற்ற மடையச் செய்தால் 
சாயம் பிடித்துக் கொள்ளுகிறது . 


சல்ஃபர் சாயங்களும் ( Sulphur dyes ) இவ்வினத்தைச் 
சேர்ந்தவைகளேயாகும் . இவை நீரிய சோடியம் சல்ஃபைடு 
வில் கரைபவை , இவைகளின் கரைசலில் பருத்தி அல்லது நாற் 
பொருளை நனைத்து பிறகு காற்றாலாவது . பொட்டாசியம் டைகு 
ரோமேட்டு கரைசலாலாவது ஆக்சிஜனேற்றம் அடையச் 
செய்தால் சாயம் தொய்ந்துக் கொள்ளும் . 


சாயமாக 


38-3 . ஆசோசாயங்கள் ( Azodyes ) 
எல்லா நிறமுள்ள சேர்மங்களும் 

சாயமாகக் 

கொள்ள 
முடியாது . ஆசோ பென்சீன் ஆரஞ்சு நிறமுடையது . ஆனால் 
எந்த துணியிலும் சாயமேற்றாது . சில சாயங்கள் சிலவகைத் 
துணிகளில்தான் தோயும் . எடுத்துக்காட்டாக பிக்ரிக் அமிலம் 
பட்டுக்களையும் , ரோமங்களையும் மஞ்சள் நிறமாக மாற்று 
கிறது . ஆனால் பருத்தி ஆடைமேல் 

தோயாது . 
சாயங்கள் பெரும்பாலும் அரோ மேட்டிக் சேர்மங்களே . 
இப்பொழுது பயன் படுத்தும் சுமார் 3500 வகை சாயங்களில் 
2000 க்கு மேற்பட்டவை ஆசோசாயங்களாகும் . அரோமேட் 
டிக் ஆசோ சேர்மங்கள் யாவும் நிறமூலங்கள் அல்லது குரோ 
மோஜன்கள் ( chromogens ) அவைகளை சாயங்களாக்க நிறப் 
பெருக்கிகளை அவைகளுடன் இணைக்கவேண்டும் . அதாவது 
நிறப்பெருக்கித் தொகுதிகளை குரோமோஜன்னில் புகுத்தினால் 
சாயங்களாக மாறுகிறது . இம்மாதிரி புகுத்துவதற்காக 
ஆசோசேர்மங்களை அரோமேட்டிக் அமீனுடனாவது , ஃபீனாலு 
டனாவது இணைத்தல் ( coupling ) வினைக்குட்படுத்தவேண்டும் . 
முக்கிய நிறப்பெருக்கி ( auxochrome ) த் தொகுதிகளாவன : 
NHA - PHO, - NR2, NHR , -- COOH3 - HSO , முதலியன . 
இவை அமிலத்தன்மை அல்லது காரத்தன்மையுடையவை 
களாக விருப்பதால் ஆசோசாயங்களை முறையே ( a ) அமில 
ஆ 

சோ சாயங்களாகும் ( b ) கார ஆசோ சாயங்களாகவும் 
மாற்றுகின்றன . 
38-3 ( a ) அமில ஆசோ சாயங்கள் (acidazodyes ) 
( i ) மெத்தில் ஆரஞ்சு ( ( methyl orange ) 

இதை ஹீலியாந்தின் ( helianthin ) என்றும் டைமெத்தில் 
அமீனோ ஆசோபென்சீன் சல்ஃபானிக் அமிலம் என்றும் 


33 


கரிம வேதியியல் 


கூறலாம் . சல்ஃ பனிலிக் அமிலத்தை சோடியம் நைட்ரைட்டு 
ஹைட்ரோகுளோரிக் அமிலக்கலவையால் குறைவெப்ப நிலை 
யில் 

டைய சோ ஆக்கவேண்டும் . விளைந்தடைய சோசேர் 
மத்தை டைமெத்தில் அனிலீன் ஹைட்ரோ குளோரைடுவுடன் 
இணைத்தல் வினைக்குட்படுத்தவேண்டும் . விளைவது மெத்தில் 
ஆரஞ்சுவின் அமிலமாகும் . இதன் சோடியம் உப்பு மெத்தில் 
ஆரஞ்சு வாகும் . இது அமில - கார தரம்பார்த்தலில் நிலை 
காட்டியாக பெரிதும் பயன் படுகிறது . அமிலத்துடன் சிவப்பு 
நிறத்தையும் நீரியகரைசலிலும் காரக்கரைசலிலும் மஞ்சள் 
நிறத்தையும் கொடுக்கிறது . 


-N ( CH3 ) 2 


Hogs 


Nace fin 


NAN 


ANICH 


டைரியத்தின் அனின் 


(ii ) மெத்தில் சிவப்பு ( Methyl red } 

ஆந்த்ரனிலிக் அமிலத்தை டையசோ ஆக்கி டைமெத்தில் 
அனிலீனுடன் ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தின் முன்னிலையில் 
இணைத்தல் வினைக்குட்படுத்தினால் மெத்தில் சிவப்பு விளைகிறது . 
இது ஒரு அமில கார நிலைகாட்டியாகும் . தரம் பார்த்தலில் 
பயன்படுகிறது . அமிலத்துடன் ரோஸ் சிவப்பு நிறத்தை 
யும் , காரத்துடன் மஞ்சள் நிறத்தையும் கொடுக்கிறது . 


COOH 


COOP 

N2C 


NN 


AN ( CHya 


--N ( CHz ) 2 - 
டைமெத்தில் அணியின் 


C - Nc+ga 


மெத்தில் சிவாய 


( iii ) காங்கோ சிவப்பு ( Congo red ) 

இது ஒரு நேர்த்தோய்த்தல் சாயம் . பென்சிடீனை டை 
யசோ ஆக்கி -நாஃப்த்தயோனிக் அமிலத்துடன் இணைத் 
தால் காங்கோ சிவப்பு கிடைக்கிறது . இதன் சோடியம் உப்பு 
பருத்தி ஆடையை சாயம் தோய்க்க பயன் படுகிறது . இது 
காரக்கரைசலுடன் சிவப்பு நிறத்தையும் , அமிலக்கரைசலில் 
நீல நிறத்தையும் காட்டுவதால் நிலைகாட்டி (indicator ) யாகப் 
பயன்படுகிறது . வீரிய அமிலமே அதன் நிறத்தை மாற்றுவதால் 
கரிம அமிலங்களையும் கனிம அமிலங்களையும் வேறுபடுத்திக் 
கண்டு பிடிக்க காங்கோ சிவப்பு நிலைகாட்டித்தாள் பயன் 
படுத்தப்படுகிறது . மெத்தில் ஆரஞ்சுவைவிட காங்கோசிவப்பு 
வீரியமதிகமுள்ள அமிலமாகும் . 


333 


சாயங்கள் 


CNa 


D 


50 
க - நாஃபத்தயோகத் 

அமிலம் 


NH2 


H4 


ANEN 


NEN 


காங்கோசிவப்பு 


s 


వర్పి 


( iv) ரிசார்சின் மஞ்சள் ( Resorcin yellow) 

சால்ஃபனிலிக் அமிலத்தை டைய சோ வாக்கி ரிசார்சினா 
லுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில் இணைத்தால் 
ரிசார்சின் மஞ்சள் கிடைக்கிறது . இதன் சோடியம் உப்பு 
சாயமாகும் . 


HO3S 


N = N - 


TA 


HO 


ரிசார்சின் மஞ்சள் 


( v ) நாஃப்தால் ஆரஞ்சு ( Naphthol orange ) 

இதில் இருவகை உண்டு . ஒன்று ஆரஞ்சு I . மற்றொன்று 
ஆரஞ்சு --II . ஆரஞ்சு - ைைய -நாஃப்தால் ஆரஞ்சு என் 
றும் , ஆரஞ்சு II - நாஃப்தால் ஆரஞ்சு என்றும் கூறுவது 
வழக்கம் . சல்ஃ பனிலிக் 

அமிலத்தை டையசோ ஆக்கிக் 
கொண்டே - நாஃப்தாலை இணைத்தால் ஆரஞ்சு 1 விளைகிறது . 
சல் : பனிலிக் அமிலத்தை டையசோ 

ஆக்கிக்கொண்டு 
B- நாஃப்தாலை இணைத்தால் ஆரஞ்சு- II விளைகிறது . 


OH 


HO3 : S 


NN 


OH 


Hous : 


5 


N = N 


ஆரஞ்சு - 


ஆரஞ்சு - 


38-3 ( b ). 4 

கார ஆசோ சாயங்கள் ( Basic szodyes ) 
( i ) வெண்ணெ மஞ்சள் ( Butter yellow ) 

டையசோ பென்சீன் குளோரைடுவையும் டைமெத்தில் 
அனிலீனையும் இணைத்துக் கிடைக்கப்பெறும் சேர்மம் இது 


334 


கரிம வேதியியல் 


வாகும் . இதன் வேதிப்பெயர் p டைமெத்தில் அமீனோ ஆசோ 
பென்சீன் . நீரில் கரையாது . வெண்ணையையும் , எண்ணை 
யையும் இச்சாயத்துடன் சேர்த்தால் மஞ்சள் நிறமாக மாறு 


கின்றன . 


EN, d + ( DPN (CHg ), 


NO- ( CH 

> N (CH3)2+ Hck 


ஓய சோபென் 


டைமெத்தில் சனிலின் 


வெண்ணெய் மந்சன் 


என் தளோரைடு 


( ii ) அன்லீன் மஞ்சள் ( Aniline yellow ) 

இது ஆசோ சாயங்களுள் எளிய அமைப்பையுடையது . 
அனிலீனை டைய சோ பென்சீன் 

பென்சீன் குளோரைடுவாக மாற்றி 
அனிலீனை அத்துடன் இணைப்பதால் விளை வதாகும் இது . 
இதன் வேதிப்பெயர் p- அமீனோ ஆசோ பென்சீன் . 


சம் 


இதை 


அனிலீனை , டைசோ 

பென்சீன்குளோரைடுவுடன் 
மூலக்கூறு விகிதத்தில் 

சேர்த்தால் 

டையசோ அமீனோ 
பென்சீன் விளை கிறது . 

40 ° C சிறிதளவு அனிலீன் 
ஹைட்ரோகுளோரைடுவுடன் சூடுபடுத்தினால் P- அமீனோ 
ஆசோ பென் சீன் விளையும் . இது கிரைசாய்டின் சாயங்களின் 
( chrysoidine ) மூலமாகும் . 


-- 


-N = N . c + NH ) , 8 

N = N:- NHS 
யசோயேன் 

அனிலீன் 
என் சளோரைடு 

டிைய சோ அமீஜேபென்சின் 


+ 0c 
துனிலின் 
ஹைட்ரோ 
குளோனது 


ON = NONH2 


P- அமீனோ ஆசோ பென்சன் 


கொழுப்புகளுக்கு வண்ண மேற்ற 
பயன் படுகிறது . 


அனிலீன் மஞ்சள் 


( iii ) கிரைசாய்டின் ( chrysoidine) 
இதன் 

வேதிப்பெயர் டையமீனோ ஆசோபென்சீன் . 
டையசோ பென்சீன் குளோரைடுவை m- ஃபினைலீன் டைய் 
மீனுடன் வினைபுரிவித்தால் இச்சேர்மம் கிடைக்கிறது . இதன் 
ஹைட்ரோகுளோரைடு ஆரஞ்சு சிவப்பு சாயமாகும் . நீரில் 
கரையும் , பட்டையும் ரோமத்தையும் நேராக சாயமாக்கும் 
தன்மையது . பருத்தி ஆடையை நிறம் ஊன்றியான டானின் 


சாயங்கள் 


335 


ஆரஞ்சு கலந்த 


மஞ்சள் 


நிறமாக 


(tannin ) உதவியால் 
தோய்க்கும் 


So clit 

NH , 
ழைய சோபென்சீன் 
னோரைடு 

NHE 
, பிக்னலின் 
டைய மீன் 


N = N 

NH2 Hd 
NH2 
கிரை சாய்டின் 


( vi ) பிஸ்மார்க் பழுப்பு ( Bismark Brown ) 

இச்சாயம் தோல்பொருள்களுக்கு சாயமேற்ற பயன் படு 
கிறது . இதிலிருந்து பல் ஆசோ 

சாயங்கள் தொகுக்கப்படு 


கின்றன . 


பிறகு 


m- ஃபினைலீன் டையமீன் 

ஹைட்ரோகுளோரைடுவை 
நைட்ரஸ் அமிலத்துடன் வினைபுரிவித்தால் , டைமீனின் 
-NH , தொகுதி டையசோ ஆகிறது . டையசோ சேர்மம் 
டையசோவினையில் 

ஈடுபடாத டைய மீனுடன் 
இணைந்து டிரை- அமீனோ ஆசோபென்சீன் அல்லது பிஸ் 
மார்க் பழுப்பு என்ற சாயத்தை கொடுக்கிறது . பிஸ்மார்க் 
பழுப்பு என்பது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு சேர்மங் 
களின் கலவையாகும் . 


NH2 


NH , 


NH2 


Nzce ++ 


N = N 

O 


NH2 + 


H2N ( CPN = N 

NE2 


H2N 
N =N_NH2 


2 ) 


( v ) ஜானனஸ் சிவப்பு ( Ganus red ) 

m- அமீளுேஃபினைல் டிரைமெத்தில் அமோனியம் குளோ 
ரைடு என்ற சேர்மத்தை டையசோ வாக்கி - ட்டொலுமீனு 
டன் இணைத்துக் கிடைத்த ஆசோ சாயத்தை மறுபடியும் 
டையசோவாக்கி B- நாப்த்தாலுடன் இணைத்துக் கிடைக்கப் 
பெற்ற சேர்மமே ஜானஸ் சிவப்பாகும் . 


336 


கரிம வேதியியல் 


HNO 
NH2 
Kerya 


-Nzce m-டொலுடீன் 


N = N 


NHA 


- 
N(cHence 


NCH3]sc& 


CHE 


HNOL 


OH 


1S 


3 - நாஃபத்தால், 


- NAME 


N = N * N = N 
NCHg), • CHS 


N2 cl 


N(c +s),c& 


CH3 


38-4 . டிரை ஃபினைல் மீத்தேன் சாயங்கள் 

( Triphenyl methane dyes) 


டிரை ஃபினைல் 


- 


மீத்தேன் சாயங்களில் 

டிரைஃபினைல் 
மீத்தேன் , ( C , H , ), CH , வண்ணமூலமாக ( chvovmogen ) இருக் 
கிறது . LNH ,, - N ( CH3) , OH தொகுதிகள் நிறபெருக்கி 
களாக விருக்கின்றன . இந்நிறப்பெருக்கித் தொகுதிகள் 
டிரை ஃபினல் மீத்தேன் கார்பனுக்கு பாராஇடத்தில் பென்சீன் 

பதிலீடு செய்யப்பட்டிருக்கின்றன . இம்மாதிரி 
பதிலீடு செய்யப்பட்ட சேர்மங்களை வெள்ளை சேர்மங்கள் 
( leuco compounds ) என்பர் . வெள்ளை சேர்மங்களை ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் சாயக்காரம் ( dye- base) கிடைக்கிறது . 
சாயக்காரத்தை அமிலத்துடன் வினைபுரியச் செய்தால் டிரை 
ஃபினைல் மீத்தேன் சாயம் கிடைக்கிறது . சாயத்தின் முக்கிய 
காரணம் குயினனாய்டு அழைப்பு ஆகும் . 


கருவில் 


குயினனாய்டு அமைப்பு 
வெள்ளைச் சேர்மம் 

[ o ] 
( நிறமற்றது ) 

சாயக்காரம் அமிலம் 

> சாயம் 
( நிறமற்றது ) 

காரம் - நிறமுள்ளது 


டிரை ஃபினைல் மீத்தேன் சாயங்கள் பளிச்சென அழுத்த 
மான நிறங்களை கொடுப்பவை . ஆனால் எளிதில் நிறங்கள் 
அழிபவை . டிரைஃபினைல் மீத்தேன் சாயங்களில் முக்கிய 
மானவை : ( a ) மலக்கைட்பச்சை : ( Malachite green ) 

( ( b ) 
ரோசனிலின் ( Rosarillae ) அல்லது மஜெண்ட்டா ( magenta) 
அல்லது ஃபக்சின் (Fuchsine) ( c ) பாராரோசனில் ( Pararosaniline ) 
( b ) படிகஊதா ( Crystal violet ) ( e ) ஆரின் ( Aurin ) முதலியன . 


337 


சாயங்கள் 


--- 4 ( a ) - மலக்கைட் பச்சை , 
இதன் மற்றொரு பெயர் பென் சால்டிஹைடு 

பச்சை . 
ஃபிஷ்ஷர் ( 0. Fischer ) 1877 ஆம் ஆண்டில் இச் சேர்மத்தை 
பென்சால் டிஹைடுவை , டை மெத்தில் அனிலீனுடன் , வினை 
புரிவித்து கிடைக்கப்பெற்றார் . இம்முறை இன்றும் பின் பற்றப் 
படுகிறது . 


மலக்கைட் பச்சையின் 
( i ) வெள்ளை சேர்மம் அல்லது வெள்ளைக்காரம் ( leuco - base ) 

ஒருமோல் பென்சால்டிஹைடு , இருமோல்கள் டைமெத்தில் 
அனிலீன் , திடசின்க்குளோரைடு ( அல்லது அடர் HCL ) 
முதலிய மூன்றையும் 100 ° C ல் சூடு படுத்தினால் மலக்கைட் 
பச்சையின் வெள்ளைக்காரமான , டெட்ராமெத்தில் டையமீனோ 
டிரை 

ஃபினைல் மீத்தேன் கிடைக்கிறது . சின்க்குளோரை 
டானது நீரை இவ்வினையின் பொழுது நீக்குகிறது வெள்ளைக் 
காரம் படிக நிலையிலுள்ளது . நீரில் கரையாது . 


N( CH3)2 


Why [ Ho + 2 { _ N (cH3), -- ( HCH 


பென் சால்டி 
ஹைடு 


டைமெத்தில் அனிவீன் 


N ( CH3 ), 


மலக்கைப் பச்சையின் 
வெள் களக்காரம் . 


( ii ) மலக்கைட்பச்சையின் சாயக்காரம் 

மலக்கைட் பச்சையின் வெள்ளைக்காரத்தை லெட்பர் 
ஆக்சைடு - PbO ,, ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கலந்த 
கலவையால் 0 - 5 C ல் ஆக்சினேற்றம் செய்தால் அதைச் 
சார்ந்த கார்பினால் கிடைக்கிறது . இதுவே சாயக்காரமாகும் . 
இது நீரில் கரையாது . 


OH 
ப 


( o ) 


SH.CA 


> N ( CH3) 2 

N ( CH3 ) , 
மலக்கைட்பச்சையின் 
வெள்ளைக்காரம் 


C6H5 - C 


N (CH3)2 
N (CH3 ) , 


மீலக்கைட் பச்சையின் 
சாயக்காரம் 


22 


E =Nc+ s), 

N ce 


ஷி . ப்வினை பொருளாகும் . 
338 

கரிம வேதியியல் 
(iii ) மலக்கைட் பச்சை சாயம் : 

சாயக்காரத்தை ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தில் கரைத் 
துப் பின் சூடுபடுத்தினால் நீர் நீக்கப்பட்டு அழுத்தமான 
சாயம் விளைகிறது . வியாபாரத்தில் பயன்படுத்துவது ஆக்ச 
லேட்டு வாகும் . உடன் இசைவே நிறத்திற்கு காரணமாக 
விருக்கலாமென கருதப்படுகிறது . 
OH K_ > N( CHs) 

HCE 
6H5 - CC 

CGHS c 

H2O 
E N (CHS ) , 

N (CH3 ) 2 
மலக்கை படையின் 

மலக்கைப் பச்சை 
மலக்கைட் பச்சை பட்டு , ரோமம் , சணல் முதலியவைகளை 
நேராக சாயமேற்றுகிறது . அது 

ஒரு கார சாயமாதலால் 
பருத்தியை நிறம் ஊன்றியான டானிக் அமிலத்தில் நனைத்த 
பிறகே சாயமேற்றலாம் . தோல் , தாள் , எண்ணெய் , ரேயான் 
முதலியவைகளை சாயமேற்றப் பயன்படுகிறது . மலக்கைட் 
பச்சை ஒரு பூச்சி நாசினியாகும் . 
38 4 ( b ) 

ரோசனிலின் 
இதன் வேறு பெயர்கள் மஜெண்டா , பக்சின் முதலிய 
வைகளாகும் . மிகவும் பழமையான சாயங்களில் ஒன்று . 

அனிலீன் , 0 -- டொலுடீன் , P --- டொலுடீன் முதலிய 
மூன்றையும் சமமூலக் கூறு விகிதத்தில் எடுத்துக்கொண்டு 
நைட்ரோ பென்சீனால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் ரோசனி 
லின் கிடைக்கிறது . இரும்புத்தூளும் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலமும் சேர்ந்த கலவை வினைவேகமாற்றியாக பயன்படு 
கிறது . ரோசனிலின் 
ரோசனின் பள பளப்பான 

பள பளப்பான பச்சை நிறமுடையது . 
படிகமாகவுள்ளது . நீரில் கரைந்து அழுத்தமான சிவப்பு 
நிறத்தைக் கொடுக்கிறது . நீர் கரைசலின் வழியாக சல்ஃபர்டை 
ஆக்சைடுவை செலுத்தினால் நிறமற்ற வெள்ளைக்காரமாக 
( leucobase ) மாறுகிறது . இதுவே ஆல்டிஹைடுவை கண்டு 
பிடிக்க உதவும் 

(( 
ரோசனிலின் சாயத்தால் பட்டையும் , ரோமத்தையும் நேராக 
தோய்க்கலாம் . பருத்தி ஆடையை நிறம் ஊன்றியான டானிக் 
அமிலத்தில் முதலில் நனைத்து பிறகு சாயமேற்றலாம் . பள 





- 


CHs 
NHA. 


38 - 4 ( c) - 
சாயங்கள் 

339 
பளப்பான சிவப்பு நிறத்தைக் கொடுக்கிறது . ஆகாரவகை 
களை சாயமேற்றவும் பயன்படுகிறது , 

NHE 
H₂N SCHS + NHat 

Hin 
P- பொலுடன் அனிலின - பொலுடன் 

NH2. 

CH3. 

ரோசனிலின் வெள்ளைக்காரம் 

> NH2 Hel 
CL HON == 

-H20 H , 

K_ 
> NH2 

CHS 
ரோசனிலின் 

ரோசனிலின் சாரம் 
( i ) ஒருமோல் P- டொலுடீன் , இருமோல்கள் அனிலீன் 
முதலியவைகளை 

நைட்ரோ பென்சீனால் ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் பாராரோசனிலீன் 

ரோசனிலீன் 
போன்று பாராரோசனிலின் 

உப்புக்கள் சுடு நீரில் கரை 
கின்றன . 

பட்டையும் ரோமத்தையும் சாயமுறச்செய் கிறது . 


OH 


-d 


NH2 


•NH2 
CH3 


விளைகிறது . 


NH2 


H₂ Octs 


CH : +2 NH , 
p -பொலுமீன் அனிலின் 


NH2 


பாராரோசனிலின் வெள்ளைக்காரம் , 

( 0 ) 


NH2 


CHAN 


Hal 


NH2 


HpN ( D ☺ 


- H2O 


NH2 


OHI 


NH2 


பாராரோசனிலின் 


பாராரோசனினின் காரம் 


(ii ) பாராரோசனிலினை 

டிரை ... பினைல் 

மீதேனிலிருந்து 
கீழ்க்கண்டவாறு கிடைக்கப்பெறலாம் ; டிரைஃபினைல் மித்தேன் 
புகையும் நைட்ரிக் அமிலத்துடன் வினை புரிந்து டிரைநைட்ரோ 
ஃபினைல் மீத்தேனைக் கொடுக்கிறது . இதை ஒடுக்கினால் 
பாராரோசனிலின் வெள்ளைக் காரம் கிடைக்கிறது . வெள்ளைக் 


340 


கரிம வேதியியல் 


காரத்தை ஆக்சிஜனேற்றம் செய்தால் பாராரோசனிலின் 
காரம் கிடைக்கும் . இக்காரத்தை ஹைரட் ஜன் குளோரைடு 
வுடன் வினைபுரிவித்தால் நீர் நீக்கப்பட்டு பாராரோசனிலின் 
கிடைக்கிறது . 


புகையும் 


[ H ] 
HC ( C2H ), 

EC (CHNO, 3 – HG ( CH , NH , ). 
டிரை..பினைப் HNO3 டிரைநைட்ரோ பாராரோசனிலின் 
மீத்தேன் 

ஃபினைல் மீத்தேன் வெள்ளைக்காரம் 


[ 0 ] 


+ 
Cỉ NH = CH = C ( CH , NH ) , 
பாரா சோசனிலின் 


HCI 

(HO ) C ( C.H.NE )3 
-H , O பாராரோசனிலின் 

காரம் 


பாராரோசனிலினை முதலில் ஓடிக்கிப்பின் டையசோ ஆக்கி 
எத்தனாலுடன் கொதிக்க வைத்தால் டிரை.. பினைல் மீத்தேன் 
கிடைக்கிறது . 


Cl H , N = C , H = C ( C.H.NH ,}z 


[ H ] 
--- HC( C.H , NH , HCI ); 
HCIL 


டைய 


- ஆக்கல் 


CAH , OH 


HC ( C.H.N.CI): 


AC ( Ced , ) 
டிரை ...பினைல்மீத்தேன் 


கொதிக்கவை 


38 - 4 ( d ) படிக ஊதா 

ஹெக்சாமெத்தில் பாராரோசனிலின் சேர்மத்தை படிக 
ஊதா 

( crystal violet ) என்றழைப்பார் . பாராரோசனிலினில் 
ஆறு மெத்தில் தொகுதிகள் பதிலீடு செய்யப்படுவதால் 
பாராரோசனிலினின் சிவப்பு நிறம் ஊதா வாக மாறுகிறது . 
பெரிய படிகங்களாக விருப்பதால் படிக ஊதா என்ற பெயர் 
வந்தது . இதனால் ரோமத்தை நேராக , சாயமேற்றலாம் . 
பருத்தித்துணியை நிறம் ஊன்றியான டானிக் அமிலத்தின் 
உதவியால் சாயமேற்றலாம் . நிறம் சூரிய ஒளியில் மறையும் 
தன்மையது . 


3 


சர்யங்கள் 


341 


டைமெத்தில் அனிலீன் காபோனைல் குளோரைடுவுடன் 
சூடுபடுத்தி வினைபுரியச் செய்தால் மைக்ளர் கீட்டோன் 
(Michler s ketone ) 

என்ற டெட்ராமெத்தில் டையமீனோ 
பென்சோ . பினோன் கிடைக்கிறது . இக்கீட்டோனை டைமெத் 
தில் அனிலீனுடன் பாஸ்பரஸ் ஆக்சிகுளோரைடு முன்னிலையில் 
சுருக்கு வினையில் ஈடுபடுத்தினால் படிகஊதா ( crystal violet ) 
கிடைக்கிறது . 


மைக்ளர் கீட்டோர் 


கார்போனல் டைமெத்தில் 
குளோரைடு 

அனிலின் 


ccul , + ( ON(c +g ), --- (c+ g] CH4 coura ( c + y ), 

pocal GizN ( C - 3 ) 22 
[[c+s),k- Q +a ,c = ce=4- Ficus) cks # [c+3 ,v•© +4];c o + 


படிக மாதா 


படிக ஊதாவின் காரம் 


31 - 4 ( e) - பாரா ஆரின் 

பாரா ஆரினின் மாற்றுப்பெயர் பாராரோசாலிக் ஆமிலம் 
( para - rosolic acid ) ஆகும் . ஃபீனால் , ஆடர் சல்ஃபூரிக் அமிலம் , 
ஆக்சாலிக் அமிலம் முதலிய மூன்றையும் சூடுபடுத்தினால் பாரா 
ஆரின் விளைகிறது . இதன் சோடியம் உப்பு நீரில் கரைகிறது . 
சிவப்பு நிறமானது காகிதச்சாயமாக பயன் படுகிறது . நிலை 
காட்டியாக பயன் படுகிறது . 


ரோசனிலீனை டையசோ வாக்கிப் பின் நீரில் கொதிக்க 
வைத்தால் ஆரின் கிடைக்கிறது . இதன் மாற்றுப் பெயர் ரோசா 
லிக் அமிலம் (rosolic acid ) . இது சிவப்பு நிறத்தில் படிகமாகிறது . 
காகித சாயமாக பயன்படுகிறது . 


Оң 


OH 


CH3 


HO4 


HO 


O 


C 
பாரா ஆரின் 


C 
ஆரின் 


வேறு சில டிரைஃபினைல் மீத்தேன் சாயங்கள் 

(i ) அனிலீன் நீலம் ( Aniline blue ) என்பது டிரைஃபினைல் 
பாராரோசனிலீன் ஆகும் . பாராரோசனிலீன் காரத்தை அதிக 


- 


நிறமாக எழுதும் பென்சில் தயாரிக்கவும் மிக அதிகமாக பயன் 
42 

கரிம வேதியியல் 
அளவு அனிலினுடனும் 

மிகச் சிறிய 

சிறிய அளவு பென்சாயிக் 
அல்லது அசெட்டிக் அமிலத்துடனும் 180 ° -ல் சூடு படுத்தினால் 
அனிலீன் நீலம் கிடைக்கிறது . 
( C : E , NH C : H ) , C = C , H , = NH ( C , E , ) CI 

அனிலின் நீலம் 
இது நீரில் குறைவாக கரையும் , ஆல்கஹாலில் சுலபமாக 
கரையும் உரோமத்திற்கு சாயமாக பயன் படுகிறது . 

(ii ) மெத்தில் ஊதா ( Methyl violet ) டெட்ராமெத்தில் 
பாராரோசனிலீன் , பென்ட்டா மெத்தில் பாராரோசலீன் என்ற 
இரு சேர்மங்களின் கலவையே மெத்தில் ஊதா வாகும் , ரோச 
னிலீனை மெத்தில் ஏற்றம் செய்து மெத்தில் ஊதா கிடைக்கிறது , 
டைமெத்தில் அனிலீனை காப்பர் ஃசல்ஃபேட்டுவால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தாலும் மெத்தில் ஊதா விளைகிறது . டைப் 
அடிக்கும் இயந்திரங்களின் ரிப்பனை சாயமேற்றவும் , ஊதா 


படுகிறது . ஜென்டியன் ஊதா ( Gentiay viclet ) என்று காயங் 
களின் நச்சுக்கொல்லியாகக் ( antiseptic ) பயன்படும் மருந்து 
மெத்தில் ஊதாவும் , படிக ஊதாவும் கலந்த கலவையாகும் . 


க்கள் 


1 , டிரை ஃபினைல் மீத்தேன் சாயங்கள் என்பவை யாவை ? 
ஏதாவது இரண்டினைப் பற்றி விவரி . 


2 . வண்ணத்தையும் , சேர்மங்களின் உள்ளமைப்மையும் 
இணைத்து ஒரு கட்டுரை வரைக . 


8 


சல்ஃ பனிலிக் அமிலத்திலிருந்து மெத்தில் ஆரஞ்சு 
தயாரிப்பது எப்படி ? 


4. குறிப்பு எழுதுக : 

( a ) வண்ண மூலம் ( chromogen ) ( b ) நிறம் ஊன்றி 
( c) வாட் சாயம் ( d ) நேர் தோய்த்தல் சாயம் ( substanitive dye ) 
( e ) நிறப்பெருக்கி ( auxochrome ) ( f ) நிறம் தாங்கி ( chromophore ). 


5. அமில சாயங்களுக்கும் கார சாயங்களுக்கு முள்ள 
வேறுபாட்டினை விளக்குக 


1 


39. அல்க்கலாய்டுகள் 


( Alkaloids ) 


39 - 1 அறிமுகம் 

அல்க்கலாய்டு என்றால் காரத்தைப் போன்று ( alkali - like ) 
எனப்பிரிவுகள் தாவரத்திலிருந்து கிடைக்கும் மருந்து வகை 
காரங்களையும் இப் பெயர்கொண்டு அழைப்பது வழக்கத் 
திலிருந்து வருகிறது . இவை பெரும் பாலும் அமீன்கள் , ஐன் 
( ine ) என்று முடிவு பெற்றிருக்கின்றன . முற்காலத்தில் இயற்கை 
யாக தாவரங்களிலிருந்து அல்க்காலாய்டு கிடைக்கப்பெற்றாலும் , 
தற்காலத்து செயற்கையாக தொகுக்கப்படும் அல்க்கலாய்டு 
களும் உள . அல்கலாய்டுகள் பெரும்பாலும் பிரிடீன் , குயினோ 
லின் , ஐசோகுயினோலின் முதலியவைகளின் வழிப்பொருள் 
களாகும் . ஹைகிரீன் ( hygrine ) என்பது ஒரு விதிவிலக்கு , இது 
ஒரு பிர்ரோலிடின் வழிப்பொருளாகும் தற்பொழுது சுமார் 2500 
அல்கலாய்டுகள் உள . 


அல்க்கலாய்டுகள் பெரும்பாலும் பூக்கும் இரட்டை விதைச் 
( dicotyledom ) செடிகளில் தான் கிடைக்கின்றது , ஒன்றை விதைச் 
( Monocoty leadon ) செடிகளில் பெரும்பாலும் கிடைப்பதில்லை . 
சில அல்க்கலாய்டுகள் காளானில் (fungi ) கூட கிடைக்கின்றன . 
அல்கலாய்டு தனியாக கிடைப்பதில்லை . அதே செடியில் ஒத்த 
பண்புள்ள பல அல்க்கலாய்டுகள் கிடைக்கின்றன . கஞ்சா 
( opium ) செடியிலிருந்து சுமார் 20 அல்க்கலாய்டுகள் பிரித் 
தெடுக்கப் பட்டிருக்கின்றன . எடுத்துக் காட்டாக குயினைன் 
( quinine ) என்ற அல்க்கலாய்டு ஒருவித மரப் பட்டையிலிருந்து 
எடுக்கப் படுகிறது , பிப்பரின் (piperine ) என்ற அல்க்கலாய்டு 
மிளகு பழத்திலிருந்தும் செடியின் தண்டிலிருந்தும் எடுக்கப்படு 
கிறது . ஒரு செடியிலிருந்து கிடை 

கிடைக்கும் அல்கலாய்டுவின் 
அளவு செடியின் வயது , பூகோள ரீதி , பருவகாலம் முதலியவை 


344 


கரிம வேதியியல் 


களைச் சார்ந்தது . அல்க்கலாய்டுகள் பெரும்பாலும் டானிக் 
அமில உப்பாகவும் , மாலிக் அமில உப்பாகவும் , சிட்ரிக் அமில 
உப்பாகவும் , ஆக்சாலிக் அமில உப்பாகவும் , லாக்டிக் அமில 
உப்பாகவும் , அசெடிக் அமில உப்பாகவும் கிடைக்கின்றன . 


39-1 ( a ) அல்கலாய்டுவின் பண்புகள் 

அலக்கலாய்டுவில் கார்பன் , ஹைட்ரஜன் , நைட்ரஜன் 
முதலிய தனிமங்கள் உள . சில வற்றில் ஆக்சிஜனும் காணப் 
படுகிறது . காட்டாக கொனைன் (coniine) நிக்கோடின் ( ticotine) 
முதலியவைகளில் ஆக்சிஜன் இல்லை . பிப்பரின் ( piperine ) என்ற 
அல்க்கலாய்டுவில் ஆக்சிஜன் உண்டு. அல்க்கலாய்டுகள் 
எளிதில் ஆவியாகா படிகத் தன்மையுள்ளவை , நிறமற்றவை நிக் 
கோடின் , கொனைன் என்ற இரு அல்கலாய்டுகளும் நீர்மங்கள் , 
நீரில் கரைபவை . மற்ற அல்க்கலாய்டுகள் நீரில் கரையாதவை . 
பென்சீன் , ஈதர் , குளோரோ ஃபர்ம் , எத்தனால் , கார்பன்டெட் 
ராகுளோரைடு போன்ற நடு நிலை கரிம கரைப்பான்களில் 
அல்க்கலாய்டுகள் கரைகின்றன . செடிகளிலிருந்து நீர்த்த 
ஹைட்ரோகுளேரிக் அமிலத்தின் உதவியாலும் , நீர்த்த சல்க் 
பூரிக் . அமிலத்தின் உதவியாலும் முறையே ஹைட்ரோகுளோ 
ரைடு வாகவும் ஹைட்ரஜன் சல்ஃபேட்டுவாகவும் மாற்றி சாறு 
இறக்கலாம் டானிக் அமிலம் , பிக்ரிக் பாஸ்போ டங்க்டிக் அமி 
லம் முதலியவைகளும் அல்க்கலாய்வுடன் சேர்ந்து வீழ்ப்படி 
வான உப்புக்களைக் கொடுக்கின்றன . அல்க்கலாய்டுகள் பெரும் 
பாலும் கசப்பு யுள்ளவை . னால் பிப்பரின் போன்ற அல்க்க 
லாய்டுகள் ருசியற்றவை , நிக்கோடினையும் , கொனைனையும் தவிர 
மற்ற அல்க்கலாய்டுகள் மணமற்றவை . நிக்கோடினும் கொனை 
னும் நெடியேறும் மணமுடையவை . 


இயற்கையாக கிடைக்கும் அல்க்கலாய்டுகளில் பெரும்பா 
லானவை இடது பக்கம் ஒளிச்சுழற்றும் தன்மையுள்ளவை . 
கொனைன் போன்ற மிகச்சில அல்க்கலாய்டுகள் ஒளியை 
வலப்பக்கம் சுழற்றுபவை (( dextro rotatory ), சுழிமாய் 
கலவை ( recemic mixture ) அல்க்கலாய்டுகளை பிரிக்க d- டார்ட் 
டாரிக் அமிலம் பயன் படுத்தப்படுகிறது . சுழிமாய்க் கலவை 
அமிலங்களைப் பிரிக்க குயினைன் ( quinine) , புரூசைன் ( brucise ) 
போன்ற அல்க்கலாய்டு பயன் படுகின்றன . சில அல்க்க 
லாய்டுகள் விஷத்தன்மையுடையவை . மிக நுண்ணிய அளவில் 
மருந்தாக பயன்படுகிறது . 


அல்க்கலாய்டுகள் 


345 


39-1 ( b ) அல்க்கலாய்டுவை பிரித்தெடுத்தல் { Isolation ) 

அல்கலாய்டுகளைக் கொண்ட செடிகள் முதலில் தூளாக் 
கப்படுகின்றன சில அல்கலாய்டுகளை நேராக கரிம கரப்பான் 
களால் சாறு இறக்கலாம் . செடித்தூளை பேரியம் ஹைட்ராக் 
சைடுவுடன் வினை புரிந்த பிறகே சில அல்க்கலாய்டுகள் தனி 
யாக பிரிகின்றன . பிசின்களையும் வண்ணப் பொருள்களையும் 
ஆக்சிஜனேற்றம் செய்து நீக்கலாம் . அல்லது மரக்கரியின் 
உதவியால் பரப்புக் கவர்ச்சியால் நீக்கலாம் . தனியாக பிரிந்த 
அல்க்கலாய்டுவை தூய்மையாக்க நீர்த்த ஹைட்ரோ குளோரிக் 
அல்லது ஃசல்ஃபூரிக் அமிலத்துடன் வினை புரிவித்தால் நீரில் 
கரையும் உப்பாக மாறுகிறது . இதை வடிகட்டிப் பிரித்து , வடி 
நீருடன் காரத்தைச் சேர்த்து நீராவியால் காய்ச்சி வடித்தால் 
அல்க்கலாய்டு பிரிகிறது . நீராவியால் காய்ச்சி வடிக்காமலேயே 
சிலவற்றை நேராக கரிம கரைப்பான்கள் உதவியால் சாறு 
இரக்கலாம் . 


39-1 ( C ) - அல்க்கலாய்டுகளின் வகைகள் 

அல்க்கலாய்டுகளை வெவ்வெறு வகைகளாக பிரிக்கலாம் . 
அவைகளின் முக்கிய வகையீடு கீழே கொடுக்கப் பட்டுள்ளது 


( i ) ஹைட்ராக்சி ஃபினைல் அல்க்கைல் அமீன் அல்க்க 
லாய்டுவும் , ஃபினைல் ஹைட்ராக்சி அல்க்கைல மீன் அல்க்க 
லாய்டுவும் . எடுத்துக்காட்டு : அட்ரினலின் ( adrenaline ) எஃ 
பிட்ரின் ( Ephedrine ) முதலியன . 


(ii ) பிரிடீன் அல்க்கலாய்டுகள் : 
நிக்கோடின் , பிப்பரின் ( piperine ), கொனைன் முதலியவை 


( iii) பிர்ரோலிடீன் அல்கலாய்டுகள் : 

ஹைக்ரீன் ( hygrine) , ஸ்டாகிட்ரீன் ( Stachydrine ) முதலி 


யன . 


( iv ) ட்ரொப்பேன் ( Tropane) , அல்க்கலாய்டுகள் கொக்கை 

யின் , அட்ரோபின் ( atropine ) முதலியன . 
( v ) குயினோலின் ( Quinoline ) அலக்கலாய்டுகள் 

குயினைன் ( Quinine ) , சிங்கோனைன் ( cinchonine ) முதலியன . 
( vi ) ஐசோகுயினோலின் அல்க்கலாய்டுகள் : 

நார்க்கோடின் ( Narcotine) , பாப்பாவரைன் ( papaverine ) 
முதலியன . 


346 


கரிம வேதியியல் 


( vii ) ஃபினாந்தரீன் ( phenanthrene ) அலக்கலாய்டுகள் : 

ஃமார்ஃபீன் ( morphine ) , கோடைன் ( codeine ) முதலியன . 


37-1 ( d ) அல்க்கலாய்டுகளின் வண்ணச் சோதனைகள் 

(i ) ஆரிக்குளோரைடு , AuC13 , வும் ஹைட்ரோகுளோரிக் 
அமிலமும் சேர்ந்த கலவையுடன் BH AUCI ,, என்ற வாய்பாடு 
டைய மஞ்சள் நிற படிக வீழ்படிவைக் கொடுக்கிறது . தீ - என் 
பது அலக்கலாய்டு மூலக்கூறுவைக் காட்டுகிறது . பிளாட்டி 
னிக் குளோரைடுவுடனும் இம்மாதிரி வீழ்படிவு கிடைக்கிறது . 
இவைகளின் உருகு நிலை 

அந்தந்த அல்க்கலாய்டுவை 
சார்ந்ததால் அல்கலாய்டுகளை கண்டுபிடிக்க இந்த வழிப் 
பொருளை பயன்படுத்துகிறார்கள் . 


( ii ) மேயர் வினைப்பொருளின் ( Mayer s reagent ) வண்ணச் 

சோதனை : 

மெர்குரிக் அயோடைடுவை பொட்டாசியம் அயோடைடு 
கரைசலில் கரைத்துக்கிடைப்பது இவ்வினைப்பொருள் . ஸ்டிரிக் 
னீன் போன்ற 

அல்க்கலாய்டுகள் வ்வினைபொருளுடன் 
வெள்ளை அல்லது வெளிர் மஞ்சள் வீழ்படிவைக் கொடுக்கின் 
றன . இலட்சம்பாகம் நீரில் ஒரு பாகம் அல்க்கலாய்டு இருந் 
தாலும் இச்சோதனையால் கண்டறியலாம் . 


( iii ) வாக்னர் ( wagner ) வினைப்பொருளின் சோதனை : 

அயோடினை பொட்டாசியம் அயோடைடுவில் கரைத்த 
மிக நீர்த்த கரைசலை இப்பெயர் கொண்டு அழைக்கிறார்கள் . 
அனேக அல்க்கலாய்டுகள் இவ்வினை பொருளுடன் பழுப்பு 
நிறத்தைக் கொடுக்கின்றன . 


( vi ) டிராகன் டார்ஃப்வினை பொருளி ( Dragendorff s reagent ) ன் 
சோதனை : - பொட்டாசியம் - பிஸ்மத் - அயோடைடு கரை 

இப்பெயரால் அழைக்கப்படுகிறது . அல்க்கலாய்டுகள் 
இக்கரைசலுடன் ஆரஞ்சு நிறபடிக வீழ்படிவை கொடுக் 


சல் 


கின்றன . 


அமி 


( v ) மற்றவினைபொருள்கள் : - பாஸ்போடங்க்ஸ்டிக் 
லத்தை ஷீப்லர் வினைபொருள்கள் என்றும் ( Scheibler s reagent ), 
சிறிது HNO3 கலந்த 

கலந்த அடர் H ,SO , அமிலத்தை எர்ட்மன் 
வினைபொருள் ( Erdmann s reagent ) என்றும் , 1 % அமோனியம் 
மாலிப்டேட்டை அடர் 

சல்ஃபூரிக் அமிலத்தில் கரைத்த 


கரைசலை 


தனக்கே 


படுத்தப்படுகின்றன- வீரியமற்ற ஆக்சிஜனேற்றம் , சாதாரண 
அல்க்கலாய்டுகள் 

347 
ஃபுரோஹெட் 69 or Qurer ( Froehde s reagent) 
என்றும் , சோடியம் மெட்டா - வானடேட்டை ( sodium meta 
vanadate ) அடர் சல்ஃபூரிக் அமிலத்தில் கரைத்த கரைசலை 
மாண்டலின் வினை பொருள் ( Mandelin s reagent )என்றும் கூறுவர் . 
இவை ஒவ்வொன்றும் அலக்கலாய்டுகளுடன் 
உரித்தான வண்ணத்தையோ , வண்ண வீழ்படிவையோ 
கொடுக்கின்றன . 
39-1 ( e ) . அல்க்கலாய்டுகளின் உள்ளமைப்பை நிர்ணயிக்க 

பயன்படும் முறைகள் 

அல்கலாய்டுவை தூய்மையாக்கிப்பின் பண்பறி , அளவறி 
பகுப்பு முறையால் விகிதவாய்பாடு ( erpirical formula ) அறிந்து 
கொள்ளப்படுகிறது . பிறகு மூலக்கூறெடையை அறிவதன் 
மூலம் மூலக் கூறுவாய்பாடு கண்டுபிடிக்கப்படுகிறது . ஒளிச் 
சுழற்றும் தன்மையும் கணக்கிடப்படுகிறது . பிறகு கீழ்க்கண்ட 
வினைகளுக்குட்படுத்தப்படுகிறது . 

(i ) ஆக்சிஜன் ஏற்றம் ( ii ) திண்ம பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவுடன் உருக்குதல் ( iii ) சினக்தூளுடன் 
காய்ச்சி வடித்தல் (vi ) X - கதிர் ஆய்வுக்கும் , நிறமாலை ஆய்வுக் 
கும் உட்படுத்தல் ( v } அடைபடாமையை கண்டறிதல் ( vi ) 
நைட்ரஜனின் அமைப்புத் தன்மையை அறிதல் ( vii ) ஆக்சிஜ 
னின் அமைப்புத்தன்மையை அறிதல் . 
( vili) தொகுப்பு 
( i ) ஆக்சிஜன் ஏற்றம் 

மூன்றுவித ஆக்சிஜனேற்றத்திற்கு அல்க்கலாய்டுகள் உட் 
ஆக்சிஜனேற்றம் , வீரியமுள்ள ஆக்சிஜனேற்றம் . வீரியமற்ற 
ஆக்சிஜனேற்றத்திற்கு பயன் படும் கரணிகளாவன ; ஓசோன் , 
ஹைட்ரஜன் பர் ஆக்சைடு , அயோடினின் எத்தனால்கரைசல் , 
காரபொட்டாசியம் ஃபெர்ரி சயனைடு கரைசல் . 


சாதாரண ஆக்சிஜனேற்றத்திற்கு பயன்படும் கரணி 
களாவன : அமிலபொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசல் , 
கார பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசல் ; குரோமியம் 
டிரை ஆக்சைடுவின் அசெட்டிக் அமில கரைசல் வீரிய 
ஆக்சிஜனேற்றத்திற்கு பயன்படும் கரணிகளாவன : - பொட்டா 
சியம் டைகுரோ மேட்டு - சல்ஃபூரிக் அமிலகரைசல் , குரோமி 


கரிம வேதியியல் 


348 


யம் டிரை ஆக்சைடு ஃசல்ஃபூரிக் அமில கரைசல் . 
நைட்ரிக் அமிலம் , மாங்கனீசுடை ஆக்சைடு சல் ஃபூரிக் 
அமில கரைசல் . 


வெவ்வேறு வகையான ஆக்சினேற்றும் கரணிகள் வெவ் 
வேறு விதமான விளை பொருள் களைத் தருகின்றன . இவ்வினை 
பொருள்களிலிருந்து அமைப்பை கண்டு பிடித்தல் வேண்டும் . 


( ii ) திண்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் உருக்குதல் 

திண்ம பொட்டாசிம் ஹைட்ராக்சைடுவுடன் உருக்குவ 
தால் அல்க்கலாய்டுவின் சேர்மவளையம் உடைபட்டு சிறு 
சிறு மூலக்கூறுகள் விளைபொருளாக கிடைக்கின்றன . இவை 
களின் அமைப்புகளை சுலபமாக அறியலாம் . இவ்வமைப்பு 
களிலிருந்து எடுத்துக்கொண்ட அல்க்கலாய்டுவின் அமைப்பு 
நிர்ணயிக்கப்படுகிறது . 


( iii ) சின்க்தூளுடன் காய்ச்சி வடித்தல் 

சின்க் தூளுடன் காய்ச்சி வடித்தால் அல்க்கலாய்டுவின் 
ஆக்சிஜன் நீக்கப்பட்டு ( ii ) ல் ஏற்படுவது போல் சிறு சிறு மூலக் 
கூறுகள் விளைகின்றன . 


(iv ) X- கதிர் ஆய்வும் , நிறமாலை ஆய்வும் 

வேதிப்பகுப்பு முறையின் உதவியில்லாமலேயே சேர்மங் 
களின் உள்ளமைப்பை கண்டுபிடிக்கிறார்கள் . தெலிபோகைன் 
( Thelepogine ) , C , EI , ON , என்ற சேர்மத்தின் உள்ளமைப்பு 
X- கதிர் ஆய்வினாலேயே 

கண்டுபிடிக்கப்பட்டது . வேதி 
முறையின் உதவியே நாடப்படவில்லை . 


வினைத்தொகுதிகளை ( functional group ) ஆராயபுறச் 
சிவப்பு நிறமாலையும் , அமைப்பையறிய புறஊதா நிறமாலையும் , 
மாற்று அமைப்புகளை ஆராய்ந்து சரியான அமைப்பை கண்டு 
பிடிக்க X- கதிர் நிற மாலையும் , கருவின் ( வளையத்தின் ) தன் 
மையை அறிய நிறை நிரல் வரை ( mass spectrograph ) யும் , 
தொகுதிகளை கண்டுபிடிக்க கருகாந்த உடனிசைவு நிரல்மாலை 
( Nuclear magnetic resonance ) யும் பயன்படுத்தப்படுகின்றன .. 


( v ) அடைபடாமையை ( unsaturation ) கண்டறிதல் : 

அடபடாமை பெரும்பாலும் ஹைட்ரஜனேற்றத்தால் 
கண்டுபிடிக்கப்படுகிறது . வினைவேகமாற்றியின் உதவியால் 
ஒடுக்கினால் அல்க்கலாய்டு சில சமயங்களில் சிதைகிறது . 


அல்க்கலாய்டுகள் 


349 


இதைத்தடுக்க வீரியமற்ற ஒடுக்கும் கரணிகள் பயன்படுத்தப் 
படுகின்றன . அவைகளாவன : -- லித்தியம் , 

அலுமினியம் 
ஹைட்ரைடுவும் சோடியம் போரோஹைட்ரைடுவும் ஆகும் . 
சிதையாமலிருந்தால் சோடியம் ரசக்கலவை , சோடியமும் 
எத்தனாலும் 

கலவை , டின் - ஹைட்ரோகுளோரிக் 
அமிலகலவை , ஹைட்ரயாடிக் அமிலம் முதலியவைகளை 
ஒடுக்கியாக பயன்படுத்தலாம் , 


சேர்ந்த 


புரோமினின் கூட்டு வினையாலும் , ஹாலஜன் அமிலங் 
களின் கூட்டு வினையாலும் , நீர்த்த பொட்டாசியம் பர்மாங்க 
னேட்டு கரைசல் வினைபுரிந்து ஹைட்ராக்சில் தொகுதியை 
புகுத்துவதாலும் , அல்க்கலாய்டுவிலுள்ள அடைபடாமையை 
கண்டறியலாம் . 


(vi) நைட்ரஜனின் அமைப்புத்தன்மையை அறிதல் : 
( அ ) மூவிணை நைட்ரஜன் : அல்க்கலாய்டுவானது அசெட்டிக் 
அமில நீரிலி . மெத்தில் அயோடைடு , நைட்ரஸ் அமிலம் 
முதலியவைகளுடன் வினைபுரியாவிடில் நைட்ரஜன் மூவிணை 
நைட்ரஜனாக விருக்கலாம் . 30 % ஹைட்ரஜன் பர் ஆக்சைடு 
வுடன் அமீன் ஆக்சைடு சேர்மத்தைக் கொடுத்தாலும் மூவிணை 
நைட்ரஜனாகவே இருக்க வேண்டும் . 


( ஆ ) நைட்ரஜனுடன் இணைந்திருக்கும் அல்க்கைல் தொகுதிகள் 

அல்க்கலாய்டுவை நீரியபொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 
கரைசலுடன் சேர்த்து காய்ச்சி வடித்து நைட்ரஜனுடன் 
இணைந்திருக்கும் அல்க்கைல் தொகுதிகளின் எண்ணிக்கையுை 
கண்டறியலாம் . ஒருமெத்தில் தொகுதி இணைந்திருந்தால் 
மெத்தில் அமீனும் , இருமெத்தில் தொகுதிகள் இணைந்திருந் 
தால் டைமெத்தில் அமீனும் , மூன்று மெத்தில் தொகுதிகள் 
இணைந்திருந்தால் டிரைமெத்தில் அமீனும் விளைகின்றன . 
அமீன் தொகுதியாக விருந்தால் அமோனியா விளைகிறது . 


அல்க்கலாய்டுவை ஹைட்ரயோடிக அமிலத்துடன் 150 
300 ° C ல் அதிக அழுத்தத்தில் சூடுபடுத்தினால் N- மெத்தில் 
தொகுதிகள் மெத்தில் அயோடைடுவாக மாறி வெளி வருகின் 
றன . மெத்தில் அயோடைடுவின் மோல் அளவிலிருந்து 
எவ்வளவு N- மெத்தில் தொகுதிகள் உள வென்பதை கணக் 
கிடலாம் . இம்முறைக்கு ஹெர்சிக் மேயர் முறை ( Herzig - 
Meyer method ) எனப்பெயர் . 


பட்டு வளையம் நைட்ரஜன் அணுவின் பக்கத்தில்உடைகிறது . 
350 

கரிம வேதியியல் 
( இ ) ஹாஃப்மனின் இறுதி நிலை மெத்தில் ஏற்றல் 

( Hoff man s exhaustive methylation ) முறை : 
அல்கலாய்டு ஆய்வில் இது ஒரு முக்கிய முறையாகும் . 
இம்முறையில் சேர்மத்தின் வளையம் ( ting ) உடைபட்டு , 
நைட்ரஜன் நீக்கப்பட்டு , கார்பன் எவ்வாறு பல்விதக்கண்ணி 
வளையத்தில் சேர்ந்திருக்கிறதென்பது காட்டப்படுகிறது . 

பல்விதக் கண்ணிவளையம் அடைபடாமலிருந்தால் ஹைட் 
ரஜனேற்றத்தை முதலில் செய்ய வேண்டும் . 

அடைபட்ட 
கண்ணி வளையம் நான்கிணை மெத்தில் அமோனியம் 
ஹைட்ராக்சைடுவாக மாற்றப்பட்டு சூடுபடுத்தப்படுகிறது . 
நைட்ரஜன் அணுவுக்கு -இடத்திலுள்ள ஹைட்ரஜன் அணு 
வானது ஹைட்ராக்சி தொகுதியுடன் சேர்ந்து நீராகி நீக்கப் 


விளைந்த சேர்மத்தை நான் கிண மெத்தில் அமோனியம் ஹைட் 
ராக்சைடுவாக மாற்றிப் பின் சூடுபடுத்தினால் நீர் மூலக் கூறுவும் 
நைட்ரஜனும் நீக்கப்படுகின்றன . கடைசியாக விளைவது ஒன்று 
விட்டடையீனாகும் . இறுதி நிலை மெத்தில் ஏற்றத்திற்கு மெத்தில் 
அயோடைடுவையும் ஹைட்ராக்சைடுவாக மாற்ற சில்வர்ஹைட் 
ராக்சைடுவையும் பயன் படுத்துவது வழக்கம் . கீழேயுள்ள 
எடுத்துக் காட்டில் பிரிடீன் சேர்மம் பிப்பரைலீன் ( piperylene ) 
என்றடையினை இறுதி நிலை மெத்தில் ஏற்றத்தால் கொடுக் 


CH2 


H2+ NL 


PH2_4 


CH 


பிரிமீன் 


CH2 


CHI 

CH2 
FH2 GHz (ICHE CHE 

CH , (ii)AgOH CH2 CH₂ H₂O CH₂ CH₂ 
NH 

N GO 
பிப்பரிமீன் 

(CH3) OH 
நாண்கினை மெத்தில் 
அமோனியம் ஹைட்ராக்சைடு ( 1) AgOH 

CH2 
CH . 

AA 

CH 
+ M ( CH 
CH₂ CH₂ 

( i) -H2O CHz CHA 
வாடரைவின் 

( 1 ) ஐசோழராதம் 


N (CHz )Z 
(i) CHI 


CH₂ 


C+s) 


இறுதி நிலை மெத்தில் ஏற்றத்தை ம -இடத்தில் ஹைட்ரஜன் 
அணுவில்லாத காரத்துடன் பயன் படுத்தமுடியாது . அவ் 


351 


அல்கலாய்டுகள் 


வாறுள்ள காரத்துடன் எம்டி நிலை இறக்கம் ( Emde dygradation ) 
பயன் படுத்தப்படுகிறது . எம்.டி நிலை இறக்கத்தில் நான் கிணை 

மோனியம் ஹாலைடு சோடியம் ரசக்கலவையால் நீரிய எத்த 
னால் கரைசலில் ஒடுக்கப்படுகிறது . நீர்ம அமோனியா கரை 
சலிலுள்ள சோடியத்தாலும் ஒடுக்கலாம் . எம்டி நிலை இறக்கத் 
தைக் கீழே காண்க . 


CH 


-- 


( 4 ) CHAI 


CH = CH2 O) CHEI 
N (CHE )2 

Ti ) NG - HO 


ப 


NH 


(1)Na-HO 


CHIS 


பெதப்ப 


1.2,3.4 - டெட்ரா 
ஹெட்ரே சாருயினோவின் 


( vii ) ஆக்சிஜனின் அமைப்புத் தன்மை 

ஆக்சிஜனானது ஹைட்ராக்சி தொகுதியாகவும் , கார்பாக்சி 
தொகுதியாகவும் ஆக்சோ தொகுதியாகவும் எஸ்டர் , லாக்டம் , 
அமைடு . லாக்டோன் தொகுதியாகவும் , மெத்தாக்சி தொகுதி 
யாகவும் , மெத்திலீன் டை ஆக்சி தொகுதியாகவும் இருக்கலாம் . 


( அ ) ஹைட்ராக்சி தொகுதியை கண்டுபிடிக்க அல்க்க 
லாய்டுவை அசெட்டிக் நீரில் , அல்லது அசெட்டைல் குளோ 
ரைடு அல்லது பென்சாயில் குளோரைடுவுடன் வினை புரியச் 
செய்ய வேண்டும் . வினைபுரிந்தால் ஹைட்ராக்சி தொகுதியிருப் 
பதாக பொருள் . பிறகு எத்தனைத் தொகுதிகளென்பதை நிர்ண 
யிக்கவேண்டும் . நிர்ணயித்த பிறகு ஆல்கஹால் தொகுதியா , 
ஃபினால் தொகுதியா வென்பதை சோதனை செய்து பார்க்க 
வேண்டும் . 


ஆல்கஹால் தொகுதியாகவிருந்தால் சுலபமாக அடர் சல் 
ஃபூரிக் அமிலத்தாலாவது பாஸ்பரஸ் பென்டாக் சைடாலாவது 
நீரை அகற்றலாம் . ஆக்சிஜனேற்றம் செய்தால் தகுந்த மாற்ற 
மேற்படும் . ஃபீனாலா கவிருந்தால் ஃபெர்ரிக் குளோரைடு கரை 
சலுடன் தகுந்த நிறத்தைக் கொடுக்கும் . சோடியம் ஹைட்ராக் 
சைடு கரைசலில் அல்கலாய்டு கரையும் . கார்பைன்டை 
ஆக்சைடுவை அதன் ஊடே செலுத்தினால் அல்க்கலாய்டு 
திருப்பிப்பெறப்படும் , 


கார்பாக்சி தொகுதியையுடைய அல்க்கலாய்டு 
சோடியம் கார்பனேட்டு கரைசலிலாவது அமோனியாவிலாவது 
கரையும் . ஆல்கஹாலுடன் எஸ்ட்டரைக் கொடுக்கும் . 


கரிம வேதியியல் 


352 


( இ ) ஆக்சோ தொகுதியுடைய அல்க்கலாய்டு ஆக்சைம் , 
செமிகார்பசோன் ஃபினைல் ஹைட்ரோசன் ழுதலிய சேர்மங் 
களைக்கொடுக்கிறது . 

( ஈ ) எஸ்ட்டர் , லாக்டோன் , அமைடு முதலிய தொகுதி 
களையுடைய அல்கலாய்டுவை நீராற் பகுத்தால் அமிலங்கள் 
கிடைக்கின்றன . 


( 2 ) செய்சல் முறை Zeisel method ) 

இம் முறையால் மெத்தாக்சி தொகுதியிருப்பதை கண்டு 
பிடிக்கலாம் . அவை களின் எண்ணிக்கையும் கண்டறியலாம் . 
அல்க்கலாய்டு அடர் ஹைட்ரயாடிக் அமிலத்துடன் அதன் 
கொதி நிலையான 126 ° ல் சூடுபடுத்தப் படுகிறது . மெத்தாக்சி 
தொகுதி மெத்தில் அயோடைடுவாக மாறுகிறது . மெத்தில் 
அயோடைடுவை சில்வர் நைட்ரேட்டு வின் எத்தனால் கரை 
சலுடன் வினைபுரிவித்தால் சில்வர் அயோடைடு கிடைக்கிறது , 
சில்வர் அயோடைடுவின் நிறையிலிருந்து மெத்தாக்சி தொகுதி 
யின் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது . 


( ஊ ) மெத்தலீன் டைஆக்சி தெகுதி ( - 0 - CH ? : - 0- ) 
அல்க்கலாய்டுவில் இருந்தால் , அல்க்கலாய்டுவை சல்ஃபூரிக் 
அமிலத்துடனாவது , ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடனாவது 
சூடுபடுத்தினால் ஃபார்மால்டிஹைடு விளைகிறது . 


( viii ) தொகுப்பு முறை 

மேற்கண்ட முறைகளால் அல்க்கலாய்டுவை ஆராய்ந்த 
பின்னர் , அதையே தொகுத்துக் கிடைக்கப் பெற்றால் அதன் 
உள்ளமைப்பு உறுதிப் படுத்தப்படும் . அல்க்கலாய்டுவை 
தூய்மையாக அதிக அளவில் பெறுவதற்கும் , தொகுப்பு முறை 
உதவுகிறது . 


39-2 - பிரிடீன் அல்கலாய்டுகள் 

பிரி டீன் அல்க்கலாய்டுகளில் : முக்கியவானவை 
( a ) கொனைன் ( Coninc ) { b ) பிப்பரின் ( Piperine ) ( c ) நிக்கோடின் 
( Nicotine ) முதலியன. 


39- 2 ( a ) - கொனைன் 

தொகுக்கப்பட்ட முதல் அல்க்கலாய்டு இதுவேயாகும் , 
சாக்ரடீஸ் என்ற கிரேக்க நாட்டு தத்துவ ஞானிக்கு மரண 
தண்டனை இட்ட பிறகு ( 399 கி.மு. ) ஹெம்லாக் எண்ணெ 


அல்க்கலாய்டுகள் 


353 


சாறு 


( hemlock oil ) யைக்கொடுத்து மரண தண்டனையை நிறைவேற்றி 
னர் . இது ஒரு நஞ்சு . இதிலிருக்கும் அல்க்கலாய்டு கொனைன் . 
0.2 கி உட்கொண்டாலே மரணமேற்படும் . ஹெம்லாக விதை 
களை பொடி செய்து சோடியம் ஹைட்ராக்சைடுவுடன் சேர்த்து 
காய்ச்சி வடித்துக் கிடைத்த வடி திரவத்தை ஈதரால் 
இறக்கி கொனைனைப் பெறலாம் . இது ஒரு எண்ணெய் கொதி நிலை 
176 ° காற்றால் பழுப்பு நிறமாக மாற்றப் படுகிறது . நீரில் சிறி 
தளவு கரையும் . எத்தில் ஆல்கஹாலில் சுலபமாக கரையும் . 
நெடியேறும் மணமுடையது . எரியும் ருசியும் சுண்டெலி 
நாற்றத்தையு கொண்டது . இயற்கையில் கிடைக்கும் கொனைன் 
வலஞ்சுழற்றும் தன்மையது . 
தொகுப்பு 
( i ) லேடன்பர்க் தொகுப்பு ( Ladenburg Synthesis) 

பிரிடீனைமெத்தில் அயோடைடுவுடன் வினை புரிவித்தால் 
N- மெத்தில் பிரிடீன் அயோடைடு கிடைக்கிறது . N- மெத்தில் 
பிரிடீன் அயோடைடுவை சூடுபடுத்தினால் -பிக்கோலின் 
( - Picoline ) விளைகிறது . * - பிக்கோலினை அசெட்டால் 
டிஹைடுவுடன் 

சின்க் குளோரைடு முன்னிலையில் சுருக்கு 
வினையில் ஈடுபடுத்தினால் - புரொப்பினைல் பிரிடீன் கிடைக் 
கும் . இதை சோடியமும் கொதிக்கும் ஆல்கஹாலும் கலந்த 
கலவையால் ஒடுக்கினால் கொனைன் விளைகிறது . 


CHE CIN 

CHO 


Mor , 


300 

CH ; Zn la 

250 | 
- பிக்கோவின் 
CH3 I 
V- மெத்தில் பிரியின் 
அயோடைடு 


CH , CH2 CH3 
- கொகனன் 


CH = CH CH3 

= 
ரொபரிகனல் 
ரியின் 


பல 


( ii ) பர்க்மன் ( Bergmann ) தொகுப்பு 

- பிக்கோலினை ஃபினைல் லித்தியத்துடன் வினை புரிவித் 
தால் மெத்தில் தொகுதியின் ஹைட்ரஜன் , லித்தியத்தால் 
பதிலீடு பெய்யப்படுகிறது . இதை எத்தில் புரோமைடுவுடன் 
வினை புரிவித்தால் - புரொப்பைல் 

பிரிடீன் விளைகிறது . 
-புரோப்பைல் பிரிடீனை சோடியம் - எத்தில் ஆல்கஹால் 
கலவையால் ஒடுக்கினால் கொனைன் கிடைக்கிறது . 

CHE 
CGHz Liy 

C2HBr Na/c2Hzot CHE CHA 

CH₂ ci 
CHS 

CHz.CHuCha Cha CHACHE CALCHE 

al- கொடாள் 


NH 


23 


கரிம வேதியியல் 


854 


வினைகள் 


( i ) கொனைனை சின்க்தூளுடன் காய்ச்சி வடித்தால் கொனை 
ரின் ( conyrine ) - CHIN கிடைக்கிறது . கொனைரினை பர்மாங்க 
னேட்டு கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் - பிக்கோலி 
னிக் அமிலம் விளைகிறது . இதிலிருந்து கொனைன் மூலக்கூறுவில் 
பிரிடீன் கரு இருக்கின்றதென்றும் , அதன் -இடத்தில் பக்கத் 
தொடர்பு உள்ளதென்றும் தெளிவாகிறது . 


KMNO4 , 


Now 


Dcod 


AcH2CH , CH3 


N 


CH ? CH2 CHS 
கொதனன் 


COOH 
N 
பிக் கொவினிக் 
அமிலம் 


கொனேரின் 


(ii ) கொனைரினை ஆக்சிஜனேற்றம் செய்தால் இரண்டு 
கார்பன் அணுக்கள் குறைவாகி -பிக்கொலினிக் அமிலம் 
கிடைக்கிறது . ஆகையால் பக்கத்தொடர் n- புரொப்பைல் 
அல்லது ஐசோபுரொப்பைலாக விருக்கவேண்டும் . கொனைனை 
ஹைட்ரயாடிக் அமிலத்துடன் 300 ° C ல் அழுத்தத்தில் சூடு 
படுத்தினால் n- ஆக்ட்டேன் கிடைக்கிறது . இதிலிருந்து பக்கத் 
தொடர் n-புரொப்பைல் என்று உறுதியாகிறது . ஐசோ 
புரொப்பைலாக விருந்தால் ஐசோ ஆக்ட்டேன் விளைந்திருக் 
கும் . 


CH2 


HI 


(Qch , Chp ck ; 


CH₂ CH₂ 

CH2 
CH3 CH2 CH2 CHE: CH3 
n - ஆக்ட்டேன் 


கொனைன் 


கொணனின் உள்ளமைப்பு 

பண்பறி , அளவறி பகுப்பு முறைகளிலிருந்து கொனைனின் 
மூலக்கூறு வாய்பாடு CHIN எனத்தெரிகிறது . மேலே 
கொடுக்கப்பட்டுள்ள வினைகளிலிருந்தும் தொகுப்பு முறைகளி 
லிருந்தும் கொனைன் அல்க்கலாய்டு --புரொப்பைல் பிப்பரி 
டீன் என்ற அமைப்பை பெற்றிருக்க வேண்டுமென்பது புலனா 
கிறது. 


3551 


அல்கலாய்டுகள் 


சாறு 


39-2 ( 6 ) . பிப்பரின் ( Piperine ) 

கருப்பு மிளகிலிருக்கும் முக்கிய அல்க்கலாய்டு பிப்பரின் . 
மிளகை நன்றாக பொடி செய்து அப்பொடியை கால்சியம் 
ஹைட்ராக்சைடுவுடன் சூடுபடுத்திப் பின் 

ஈதரால் 
இறக்கினால் பிப்பரின் கிடைக்கிறது . பிப்பரின் 

ஒரு மானோ 
கிளினிக் படிகதிண்மம் . உருகு நிலை 128 ° C . நீரில் கரையாது 
சாவினசன் ( chavicine ) என்ற அதன்சிஸ் -ஐசோமரே அதன் 
காரத்திற்கு காரணம் . மிகவும் குறைந்த வீரியமுள்ள 
சுழற்றும் காரமாகும் . 


1 


ஒளி 


தொகுப்பு 
( i ) லேடன் பர்க் தொகு ( ladenburg synthesis ) 

கேட்டிக்காலை ரீமர் - டீமன் ( Reimer - Tiemann ) வினைக்குட் 
படுத்திப் பின் மெத்திலீன் அயோடைடுவுடன் 

வினைபுரிவித் 
தால் பிப்பரோனால் விளைகிறது . பிப்பரோனாலை சோடியம் 
ஹைட்ராக்சைடு முன்னிலையில் அசெட்டால் டிஹைடுவுடன் 
வினைபுரியச் செய்தால் ( கிளை சன் -- ஷிமிட்வினை ) பிப்பரோனைல் 
அக்ரோலின் என்ற பொருள் விளை கிறது . இச்சேர்மத்தை 
அசெட்டிக் நீரிலியுடன் சோடியம் அசெட்டேட்டு முன்னிலை 
யில் வினைபுரிவித்தால் ( பெர்கின் வினை ) பிப்பரிக் அமிலம் 
கிடைக்கிறது . பிப்பரிக் அமிலத்தை ( piperic acid ) பாஸ்பரஸ் 
பென்ட்டாகுளோரைடுவுடன் வினைபுரிவித்தால் 

பிப்பரிக் 
அமிலத்தின் அமிலகுளோரைடு கிடைக்கிறது . இக்குளோரை 
டுவை பென்சீன் கரைசலிலுள்ள பிப்பரிடீனுடன் சேர்த்து சூடு 
படுத்தினால் பிப்பரின் விளை கிறது . 


HO 


CHO 


O - c+ce , 


NAOH 

HO . 
ரீமா மேன் 
வினே 10 


O 


CHI1 + CHE 


CHO 


HO 
கேட்டித்தால் 


NaOH 


பிப்பரோயல் 
( Peperoudy 


(CH2CO) 20 , CHE 


CH , CHỌ . CH = CHCHO 

CH = CH - CH = CH COOH 
Na OH 
தினேசன் - ஷிமிட் 

CH3COONa 
வினை பிப்பரோனேல் 

பிப்பரிக் அமிலம் 
அக்ரோலின் 

CHECHE 
CH = CH - CH =CH - CÁ 

CH = CH - CH = CHCGl 
பிப்பரிமீன் CH , 
CHECHz - பென்சன் 


Jpces 


Ct2 


O 


CH2 


. 
356 

கரிம வேதியியல் 
வினைகள் 

( i ) பிப்பரினை நீராற்பகுத்தால் பிப்பரிக் அமிலமும் பிப்பரி 
டீனும் கிடைக்கின்றன . பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவின் 
ஆல்கஹால் கரைசல் நீராற்பகுக்க பயன்படுத்தப்படுகிறது . 

KOH 
SHIO.N + H , 0 ---- + C2H , O , 

C12H , 00 , + CE ,IN 
பிப்பரின் 

பிப்பரிக் பிப்பரிடீன் 

அமிலம் 
இவ்வினையிலிருந்து பிப்பரின் அல்க்கலாய்டு பிப்பரிக் 
அமிலத்தின் பிப்பரிடீன் அமைடு 

என்று 

தெளிவாகிறது . 
பிப்பரிடீனின் அமைப்பு தெரியும் . பிப்பரிக் 

அமிலத்தின் 
அமைப்பு கீழ்க்கண்டவாறு கண்டு பிடிக்கப் படுகிறது : 

( அ ) பிப்பரிக் அமிலத்தை மெதுவாக ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் பிப்பரோனாலும் டார்ட்டாரிக் அமிலமும் கிடைக் 
கின்றன . சிறிதளவு பிப்பரோனால் ஆக்சிஜனேற்றமடைந்து 
பிப்பரோனிலிக் அமிலத்தையும் ( piperorylic acid ) கொடுக் 
கிறது . 
CHECH - CH = CH.COOH 

[ 0 ] 

COOH CH ( OH ) COOH 
CH , 

+ | 

CH ( OH ) COoH 
சிப்பரிக் அமிலம் 

பிப்பரோனி விக் 

டார்ட்டாரிக் 
அமிலம் 

அமிலம் 
பண்பறி அளவறி சோதனைகளின் படி பிப்பரிக் அமிலத் 
தில் ஒரு கார்பாக்சி தொகுதியும் இரு இரட்டை பிணைப்புகளும் 
உளவெனத் தெரிகிறது . இது மேற்கண்ட 

வினையின் படி 
உறுதியாகிறது . 

( ஆ ) பிப்பரோனிலிக் அமிலத்தை ஹைட்ரோகுளோரிக் 
அமிலத்துடன் 200 ° C ல் அதிக அழுத்தத்தில் சூடுபடுத்தினால் 
புரொட்டோ கேட்டிக்கூயிக் அமிலமும் ( protocatechuic acid ) 
ஃபார்மால் டிஹைடுவும் கிடைக்கின்றன . இதிலிருந்து 


clize 10 % 


Hal 


+420 


10 . COOH 

+ H CHO 
PO 
புரோட்டோ கேட்டிக் 
கடியிக் அமிலம் 


அலக்கலாய்டுகள் 

-357 
பிப்பரோனிலிக் அமிலத்தின் அமைப்பு தெளிவாகிறது . 
பிப்பரோனிலிக் அமிலத்தின் அமைப்பு கீழுள்ள தொகுப்பு 
மூறையாலும் நிலை நாட்டப்பட்டது . தொகுப்பு கீழ் வருமாறு : 


COOH 


மே 


FO COOH 

NaOH 

+ CH , 12 
HO 

சூடுபடுத்து 
புரொட்டோ கேட்டிக் 
கூயிக் அமிலம் 


பிப்பரோனிலிக் 
அமிலம் 


பிப்பரினின் உள்ளமைப்பு 

பண்பறி அளவறி பகுப்பு முறைகளிலிருந்து பிப்பரினின் 
மூலக்கூறு வாய்பாடு C17H ,,ON என்பது தெரியவருகிறது . 
மேலே கூறப்பட்ட வினைகளிலிருந்தும் , தொகுப்பிலிருந்தும் 
பிப்பரினின் உள்ளமைப்பு உறுதிப்படுத்தப்பட்டது . 


39 - 2 ( c) - நிக்கோடின் 

இது ஒரு புகையிலை அல்க்கலாய்டு . இயற்கையில் இடம் 
சுழற்றும் ஐசோமராக கிடைக்கிறது . ஃபிரெஞ்சு நாட்டில் 
முதன் முதலில் புகையிலையை புகுத்தியவர் ஜெ . நிகோட் 
( g . Nicot ) என்பவராவர் . அவரது பெயரின் ஞாபகார்த்தமாக 
நிக்கோடின் என்ற பெயரை இந்த அல்கலாய்டுக்கு சூட்டி 
யிருக்கிறார்கள் . புகையிலையில் நிக்கோடினைத் தவிர வேறு சில 
அல்க்கலாய்டுகளும் கிடைக்கின்றன . காம்பு , வேர் , பூ . இலை 
முதலியவைகளின் இந்த அலக்கலாய்டு இருக்கிறது . முத்தின 
விதையில் இல்லை . இது ஒரு நிறமற்ற எண்ணெய் . கொதி நிலை 
247 ° C . காற்றுபட்டால் கருப்பாக மாறுகிறது . நீராவியால் 
ஆவியாகிறது . நீர் , ஆல்கஹால் , ஈதர் முதலிய கரைப்பான் 
களில் சுலபமாக கரையும் . எரியும் ருசியுடையது , நாற்ற 
முடையது . 

40 மி , கி . நிக்கோடினை உட்கொண்டாலே 
மரணத்தைக் கொடுக்கும் . இடம் சுழற்றும் தன்மையுடையது .. 
[ * ] 168 ° C . 1- ஐசோமர் , ..d- ஐசோமரை விட நஞ்சுத் 
தன்மை அதிகமானது . நிக்கோடின் இரத்தக் 
சுருக்குகிறது . சிறு குடலையும் சுறுக்கும் தன்மையது நரம்பை 
தூண்டும் சக்தி உண்டு. 


குழாய்களை 


புகையிலையில் , மாலிக் அமிலம் , 

அமிலம் , ஆக்சாலிக் அமிலம் 
சிட்ரிக் அமிலம் முதலியவைகளின் உப்பாக நிக்கோடின் 
கிடைக்கிறது . நிக்கோடினைப் பிரிக்க புகையிலை தூ 
கால்சியம் ஹைட்ராக்சைடுவுடன் சேர்த்து காய்ச்சி வடிக்கிறார் 


கரிம வேதியியல் 


* 338 


கள் . வடி நீரிலிருந்து ஈதர் அல்லது பெட்ரோலியம் ஈதரால் 
நிக்கோடின் சாறு இறக்கப்படுகிறது . கச்சா நிக்கோடினை 
தூய்மையாக்க ஆக்சலேட்டாக மாற்றி படிகமாக்கலாம் . 


தொகுப்பு முறைகள் 
( i) பிக்டெட் ( A. Pictet ) முறை 

8- அமீனோ பிரிடீன் மூகிக் அமிலத்துடன் ( mucic acid ) 
சேர்ந்து B- அமீனோ பிரிடீன் மூக்கேட்டைத் தருகிறது . இதை 
உலர்ந்த 

முறையில் காய்ச்சி வடித்தால் - பிரிடைல் 
N- பிர்ரோல் கிடைக்கிறது . மறுபடியும் நன்றாகக் காய்ச்சினால் 
-பிர்டைல் -பிர்ரோலாக அமைப்பு மாற்றமடைகிறது . 


CH.OH - CHOH - COOH 


O 


Ng" HOẶC( CHOH ) Co ) H • NH2 


NH2 
+ 2 

B- அமீனோ பிரிமீன் 


" 


CHOH - CHOH . COOH 

முகிக் அமிலம் 


அமீனோபிரியீன்க்கம் 


உவர் 


காய்ச்சி 
வழத்தல் 


CH3 


CH =CH 

CH - CH 

11 
CH 

C 
பொட்டாசியம் 

CH 
உப்பும் 
CHAI 

3- பிரிடைல் - 1- பிரரோல் 
நிக்கோடைரின் மெத்தயடைடு 

சுண்ணம் - 
தடு படுத்து 


CH LH 

CF = CH 
B- பிரிடைல்- பிர்ரோம் 


-புடன் 


CH - CH 


CH -C1 


CH - CH2 


12 


Sirkal 


2 


CH 


C 

CH 
N 


CH3 
நிக்கோவரின் 


CH3 


CH3 


Brc 


CHA 


CH2 - CH2 
CH CH2 Snt Hel 


CHR . 


CHS 
நிக்கோடின் 


இதன் பொட்டாசியம் உப்பை மெத்தில் அயோடைடுவுடன் 
சூடுபடுத்தினால் நிக்கோடைரின் மெத்தயடைடு ( Nicotyrine 
methiodide ) என்ற சேர்மம் கிடைக்கிறது . 

கிடைக்கிறது . இதை கால்சியம் 
ஹைட்ராக்சைடுவுடன் காய்ச்சி வடித்தால் நிக்கோடைரின் 
கிடைக்கிறது . இதை அயோடினுடனும் கூட்டுவினையில் 


அல்க்கலாய்டுகள் 

359 
ஈடுபடுத்திப்பின் டின் - ஹைட்ரோகுளோரிக் அமிலக் கலவை 
யால் ஒடுக்கினால் ஹைட்ரோ வழிப்பொருளொன் கிடைக் 
கிறது . இதை புரோமினீன் கிளே சியல் அசெட்டிக் அமிலக் 
கரைசலுடன் வினைபுரிவித்தால் 

புரோமோ 

நிக்கோடின் 
கிடைக்கிறது . புரோமோ நிக்கோடினை மறுபடியும் டின் - ஹைட் 
ரோகுளோரிக் அமிலக் கலவையால் ஓடுக்கினால் நிக்கோடின் 
கிடைக்கிறது . 


( ii ) ஸ்பாத் ( E - Spaith ) முறை ( 1928 ) 

மெத்தில் சக்சினிமைடுவை மின்பகுப்பு முறையால் ஒடுக்கி 
ல் N- மெத்தில் பிர்ரோலிடோன் கிடைக்கிறது . இதை எத் 
தில் நிக்கேர்டினேட்டுடன் சோடியம் எத்தாக்சைடு முன்னிலை 
யில் பென்சீன் கரைசலில் சுருக்கு வினைக்கு ஈடுபடுத்தினால் 
B- பிரிடைல் 8 - N- மெத்தில்--பிர்ரோலீடோனைல் கீட்டோன் 
கிடைக்கிறது . இதை புகையும் ஹைட்ரோகுளோரிக் அமிலத் 
துடன் 130 ° C ல் நீராற்பகுப்புக்குட்படுத்தினால் ஒரு மூலக்கூறு 
CO , நீக்கப்பட்டு -பிரிடைல் 7 - மெத்தில் - அமினோ--புரொப் 
பைல் கீட்டோன் கிடைக்கிறது . இக்கீட்டோனை சின்க்தூள் 
பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவின் ஆல்கஹால் கரைசல் - 
கலவையால் ஒடுக்கினால் ஈரிணை ஆல்கஹால் ஒன்று விளைகிறது . 
இதை 100 ° CA HI உடன் சூடுபடுத்தினால் --OH தொகுதி -1 
தொகுதியால் பதிலீடு செய்யப்படுகிறது . இந்த அயோடின் 
சேர்மத்தை நீரிய பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் சூடு 
படுத்தினால் வளையம் மூடப்பட்டு di- நிக்கோடின் கிடைக்கிறது . 


chp - co 


Co -CH- CH2 


CHA ONa 


{ +1 ) CH2 - CH2 + 

COOC2H5 
N -CHY 
CH.co/ 

CO CH2 
எத்தில் 

" 

N 
மெத்தில் சக்கினிமைடு 

N / 
N- மெத்தில் பிர்ரோ நிக்கோடிலேட்டு 

CH3 
விடோன் 

[ 3 - பிரிடைல் 3 - N 
மெத்தில் - பிர்ரோலிடோ 
உனல் கீட்டோன் 


CO CH2 

-NCHE 


GH2- CH2 


CH2 - CH2 


CHg - H2 
CHOH CF2 

NHCRS 


( H ) 


CO CH2 

N HCHI) 


Hel 
130 


HI 


GHI Cha 

NHCHE 


-- 


100c 


காங் 

CHI 


3 - பிரிடைல் - மெத்தில் 
அமினே--புரொப்பைல் 

டொன் 
நிக்கோடிகா d பார்ட்டாரிக் அமிலத்தின் உதவியால் 
- சோமராகவும் & ஐ சோமராகவும் பிரக்கலாம் 

க்கப்பட்ட ஐசோமர இயற்கையாகக் கிடைக்கும் 
க்கோடினை ஒத்தது 


CH₃ 


நிக்கோடி 


கரிம வேதியியல் 


365 


(iil ) கிரெயிக் ( craig ) முறை ( 1933 ) 

நிக்கோடினோ நைட் ரைல் சேர்மத்தை 7 - ஈத்தாக்சி புரொப் 
பைல் மெக்னீசியம் புரோமைடுவுடன் வினை புரிவித்தால் 3 - பிரி 
டைல் : -ஈததாக்சி புரொப்பைல் கீட்டோன் கிடைக்கிறது . இக் 
கீட்டோனை ஹைட்ராக்சில் அமீனுடன் வினை புரிவித்தால் 
அதன் ஆக்சைம் விளைகிறது . ஆக்சைமுவை சின்க்-அசெட்டிக் 
அமிலக் கலவையால் ஒடுக்கினால் அமீனோ சேர்மம் கிடைக் 
கிறது . இந்த அமீனோ சேர் மந்தை ஹைட்ரஜன் புரோமைடு 
வுடன் 150-155 ° C- ல் சூடுபடுத்தினால் dl- நார் நிக்கோடின் 
விளைகிறது . நார் நிக்கோடினை மெத்தில் அயோடைடுவுடனும் 
சோடியம் ஹைட்ராக்சைடுவுடனும் வினை புரிவித்தால் dl- நிக் 
கோடின் கிடைக்கிறது . 


co CH2 


CH2 - CH2 
CN + Br - Mg - CHz CH2CH2O C2H5 

OC2H5 
நிக்கோடினோ 

- ஈத்தாக்சி புரொப்பைல் 
மெக்னீசியம் புரோமைடு 

3- பிரிடைல் - சுத்தாக்சி 
நைட்ரைல் 

புரொப்பைல் கீட்டோன் 

NH2OH 
CH2- CH2 Her 

CH2 - CH₂ 

Zr + CH , COOH 
CH CH2 150-155 

CH₂ 
NH NH₂ OC₂H5 

N - OH OC2Hs 
dl - நார்நிக்கோடீன் 

CH2 - CH2 

| 
) CHI I 

•CH CH2 
( ii ) NOOH 


CH2 - CH2 


CH CH2 


நோர்டுக்கோவன் 


N 


CH3 
dL- நிக்கோடின் 


வினைகள் 


( i ) நிக்கோடினில் பிர்ரோலிடின் (Pyrrolidine ) வளையமிருப் 
பது கீழ்க்கண்ட வினையின் மூலம் காரர் ( Karrer ) என்பவரால் 
1926 ஆம் ஆண்டில் உறுதிப்படுத்தப்பட்டது , நிக்கோடின் 
ஹைட்ரயடைடுவை மெத்தில் அயோடைடுவுடன் சேர்ந்து 
சூடுபடுத்தினால் நிக்கோடின் ஜசோ மெத்தயடைடு கிடைக் 
கிறது . இதை பொட்டாசியம் ஃபெர்ரி சயனைடுவால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் நிக்கோடோன் கிடைக்கிறது . நிக்கோ 
டோனை குரோமியம் டிரை ஆக்சைடுவால் ஆக்சிஜனேற்றம் 
செய்தால் ஹைகிரினிக் அமிலம் ( bygrinic acid ) விளைகிறது . 


அல்க்கலாய்டுகள் 


361 


<CH2 


CH2 - CH2 

| 
CH 

CH2 

N / 
CH₃i 

CH₃ 
நிக்கோடின் சோ 
மெத்தயாடை 


GH2 - CH2 

CH ?-H2 
( ) 
CH CH2 - 

CIUS 

HOCCH 
NN 

N 
CH3 

ஹைக்ரினிக் அமிலம் 
நிக்கோடோன் 


CH3 


CH3 


( ii ) நிக்கோடினில் பிரிடீன் வளையம் இருப்பதை நீக்கோ 
டினை ஆக்சிஜனேற்றம் செய்து கண்டுபிடிக்கலாம் . நிக்கோ 
டினை ஆக்சிஜனேற்றம் செய்தால் நிக்கோடினிக் அமிலம் 
கிடைக்கிறது . நிக்கோடினிக் அமிலம் என்பது பிரிடீன் 8.கார் 
பாக்சிலிக் அமிலமாகும் . 


CloH4 N , KMnO4 . COOH 
நிக்கோடின் 

நிக்கோடினிக் 


அழிவம் . 


(iiii ) நிக்கோடின் சின்க் குளோரைடுவை காய்ச்சி வடித் 
தால் பிரிடீன் , பிர்ரோல் , மெத்தில் அமீன் முதலியவை கிடை 


கின்றன . 


( iv ) மெத்தில் அயோடைடுவுடன் இரு நான் கிணை ஐசோ 
மர்களை கொடுப்பதால் நிக்கோடினில் ரண்டு மூவீணை 
அமீனோ தொகுதிகளிருப்பது புலனாகிறது . 


( v ) பின்னரின் ( Pinner ) ஆய்வு ( 1893 ) 

பின்னர் என்பவர் நிக்கோடினின் உள்ளமைப்பை கண்டு 
பிடிக்க கீழ்க்கண்ட வினைகளை புரிந்தார் : 


( அ ) நிக்கோடினை புரோமினின் அசேட்டிக் அமிலக் கரை 
சலுடன் வினை புரிவித்துப்பின் நீரிய சல்ஃபியூரஸ் அமிலத் 
துடன் வினை புரிவித்தால் டைபுரோமோ கோட்டினைன் கிடைக் 
கிறது . இதை" சல்ஃபியூரஸ் அமில -- சல்ஃபூரிக் அமிலக் 
கலவையுடன் சேர்த்து 130 " -140 ° ல் சூடுபடுத்தினால் 3 
அசெட்டைல் பிரிடீன் வினை கிறது . அத்துடன் ஆக்சாலிக் 
அமிலமும் மெத்தில் அமீனும் விளைகின்றன . 


360 


கரிம வேதியியல் 





S2 [Hz{i} Brz / cH3COO : 
CH : CH2 ( ii ] H ? s03 


FH2- CHBY 

HAS03 
Car CO 

H2S04 


- 


COCH3- ColOH +C# NRz 

COOH மெத்தில் 
ஆக்சாலிக் ஆயின் 
அமினம் 


CHA 


CH3 


டைபுரோமோ 
கோட்டினைன் 


3 : அசெட்ஸ்க் 
பிரிழன் 


நிக்கோடினின் உள்ளமைப்பு சரிவர தெரியாதபோழுது 
இம் மூன்று விளைபொருள்களிலிருந்து நிக்கோடின் அமைப்பின் 
சுருக்கப்படம் கீழ்க்கண்ட வாறு இருக்கலாமென அனுமானிக் 
கப்பட்டது . 


| 
+ C - C + - 

--N - CH3 
ஆக்சாலிக் 

மெத்தில்அமீன் 
3- அ செட்டைல் 

அமிலம் 
பிரிடீன் 


( 


( ஆ ) நிக்கோடினை ஹைட்ரோ 

ஹைட்ரோ புரோமிக் அமிலத்தின் 
முன்னிலையில் புரோமினுடன் வினை புரிவித்தால் டைபுரோமோ 
டிக்கோனைன் விளைகிறது . இதை பேரியம் ஹைட்ராக்சைடு 
கரைசலுடன் 100 ° C ல் சூடுபடுத்தினால் நிக்கோடினிக் அமிலம் , 
மலோனிக் அமிலம் , மெந்தில் அமீன் முதலிய முன்றும் விளை 


கின்றன . 


CH₂ - CH2 
CH CH₂ 


Bre 


po - CHER 
CBX Co Ba (OH )2 


COOH 


Her | 


N / 


+ CHQ 


COOH 

++ CH3NH2 
COOM 
மரோனிக் மெத்தில் 
அமிலம் அமீன் 


CHE. 
நிக்கோடின் 


CH3 
பைரோமோடிக் 
கோனைன் 


நிக்கோடினிக் 
அமிலம் 


நிக்கோடினின் அமைப்பு சரிவர தெரியாதபொழுது மேற் 
கண்ட மூன்று விளை பொருள்களிவிருந்து கீழ்க்கண்ட சுருக்கப் 
பட வாய்பாடை கொள்ளலாம் . 


1 


- 
+ C - C - C 

மலோனிக் 
நிக்கோடினிக் அமிலம் 
அமிலம் 


M 


+ -N- CHS 


மெத்தில் 
அமி 


தில் 


36 


அல்க்கலாய்டுகள் 


( அ ) ( ஆ ) இரண்டு வினைகளையும் சேர்த்தால் கீழ்க்கண்ட 
சுருக்கப்பட வாய்பாடை பெறலாம் . 


O ~60-C+ -N -C 


+ -N - CHS 


( vi ) நிக்கோடினை ஒடுக்கினால் பிரிடீன பாகம் ஹைட்ரஜ 
னேற்றமடைந்து ஹெக்சா ஹைட்ரோ நிக்கோடினைக் கொடுக் 
கிறது . இதிலிருந்து நிக்கோடினில் பக்கத் தொடர் அடைபட்டு 
( saturated ) இருக்கிறதென்று தெரிகிறது . 


நிக்கோடினின் உள்ளமைப்பு 

அளவறி , பண்பறி பகுப்பு முறைகளிலிருந்தும் , நிக்கோடி 
னின் மூலக்கூறு வாய்பாடு C , H , N , எனத் தெரிகிறது . 


மேலே கண்ட விளை களிலிருந்தும் , பின்னர் என்பவரின் 
ஆய்விலிருந்தும் , தொகுப்பு முறைகளிலிருந்து கீழ்க்கண்ட 
அமைப்பே நிக்கோடினின் சரியான அமைப்பு என உறுதிப் 
படுத்தப்பட்டுள்ளது . 


CH2 - H2 


CH 


CH2 


N/ 


CH3 


வினாக்கள் 


ஏன் அப 
( 1 ) அல்க்கலாய்டுகள் என் பவை யாவை ? 
பெயர் கொடுக்கப்பட்டது ? அவைகளின் முக்கிய பண்புகளை 
விவரி . 


( 2 ) புகையிலையிலிருந்து நிக்கோடினை தயாரிப்பது எப் 
படி ? அதன் உள்ளமைப்பு எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டது . 


( 3 ) கீழ்க்கண்ட அல்க்கலாய்டுகளை தொகுப்பது எவ்வாறு ? 

( a ) கொனைன் , ( b ) பிப்பரின் . 


உள்ளமைப்பை நிர்ணயிக்க 


( 4 ) அல்க்கலாய்டுகளின் 
பயன்படும் முறைகளை விவரி . 


: 


செய்தால் கேம்ஃபர்கள் ( Camphors ) 
40. டெர்ப்பீன்கள் 

( Terpenes ) 
அனேக தாவரங்களின் பழங்கள் , இலைகள் , பூக்கள் , வேர் 
கள் , தண்டுகள் முதலியவை வாசனைப் பொருளான எசன்ஸ் 
எண்ணெய்களை ( Essential oils) உடையவை . வைகளின் 
முக்கிய கூறை டெர்ப்பீன்கள் என்ற பொதுப் பெயரால் 
அழைப்பர் . இவைகளில் சில ஹைட்ரோ கார்பன்கள் , சில 
ஆல்டிஹைடுகள் , சில ஈதர்கள் , சில கீட்டோன்கள் , சில 
ஆல்கஹால்கள் . இவைகள் நிறமற்றவை . இலேசானவை நீரில் 
கரையாதவை . கரைப்பான்களால் சாறு இறக்கிப் பிரிக்கலாம் 
அல்லது நீராவியால் காய்ச்சி வடித்துப் பிரிக்கலாம் . டெர்ப் 
கிடைக்கின்றன . நாம் பயன் படுத்தும் சூடம் இவ்வகையை 
சேர்ந்தது . டெர்ப்பீன்கள் ஐசோப்ரீன் அல்கால் ஆனவை 
ஐசோப்ரீனின் , CH , = C ( CH , ) - CH = CH ,, மூலக்கூறு வாய்பாடு 
C , He , இவ்வலகைக் கொண்டு டெர்ப்பீன்களை அரைடெர்ப்பீன் 
( hemiterpene , C , Hg ) . ஒற்றை டெர்ப்பீன் ( monoterpene Clo H48 ), 
ஒன்றரை டெர்ப்பீன் ( sesquiterpene CA HA ) இரட்டை டெர்ப் 
பீன் ( diterpene , Cao Hg ) , மும்மை டெர்ப்பீன் ( triterpene C3H.8 ) 
முதலியவகைகளாகப் பிரிக்கலாம் . ( C , H } n என்றவாய் 
பாடையுடைய டெர்ப்பினைபல் டெர்ப்பீன் ( polyterpene ) என்ற 
ழைப்பர் . ரப்பர் ஒரு பல்டெர்ப்பீன் . 


ஐசோப் ரீனிலுள்ள கிளையை தலையென்று கூறுவது வழக் 
கம் . டெர்ப்பீன்கள் தலைவால் இணைப்பைக் கொண்டவை 
களாக கருதப்படுகின்றன . டெர்ப்பீன்களை அலிஃபாட்டிக் 
( அல்லது திறந்ததொடர் ) டெர்ப்பீன்கள் ஒற்றைவளைய டெர்ப் 
பீன்கள் , இரட்டைவளைய டெர்ப்பீன்கள் என மூன்று வகை 
களாக பிரிக்கலாம் . ( 1 ) அலிஃபாட்டிக் டெர்ப்பீன்களில் முக் 


365 


டொப்பீன்கள் 


C - 6 = C - G 

வால் 

வால் , 


& s 


c -c -c 


- 


C ) 


F 


வால் 

CC 


C 


C 


- 


வால் 


الم 


தவ 


தலை 


திறந்த தொடர் 


(CopENCHAIN ) 
டெர்ப்பீன் 


ஒறறை வளைய 
( moniyaic ) 
டெர்ப்பின் 


இரட்டை வளைய 
ocyclis ) 
பெர்ப்பீன் 


கியமானவை ஐெரேனியாலும் , சிட்ரோ நெல்லாலும் ஆகும் . 
( 2 ) ஒற்றைவளைய டொப்பீன்களில் முக்கியமானவை டை 
பென்ட்டீன் , c- டெர்ப்பினியால் , மெந்தால் முதலியவை 
களாகும் . ( 3 ) இரட்டை வளைய டெர்ப்பீன்களில் 

முக்கிய 
மானவை -பைனீன் , 3 - காரீன் முதலியவைகளாகும் . 


கின்றன . 


அனேகடெர்ப்பீன்கள் ஒளி சுழற்றும் தன்மையை உடை 
யவை . ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரட்டைப் 
பிணைப்பை கொண்டவை . காற்றால் ஆக்சிஜனேற்றமடை 

ஹாலஐனுடனும் . ஹாலஜன் அமிலத்துடனும் 
கூட்டு சேருபவை . NO . , NOCI NOBE முதலியவைகளுடன் 
கூட்டு சேர்மங்களைக் கொடுக்கின்றன . பலபடியாகும் தன்மை 
யையுடையவை . சில நச்சுக்கொல்லியாக பயன் படுகின்றன . 
அனேகமாக எல்லா டெர்ப்பீன்களும் நிறமற்ற , நறுமண 

நீர்மங்களாகும் . நீரைவிட லேசானவை . நீராவி 
யால் ஆவியாகக்கூடியவை . நீரில் கரையாமல் , கரிமகரைட் 
பான்களில் கரைபவை . 


முள்ள 





40 -- 1. அலிஃபாட்டிக்டெர்ப்பீன்கள் 
40 - 1 ( a ) - ஜெரேனியால் ( geraniol ) C , H , OH 
இது ஒரு திறந்ததொடர் டெர்ப்பீன் . 

இது ஒரு ஓரிணை 
ஆல்கஹால் , ரோஜாப்பூ , மரிக்கொழுந்து , ஜெரேனியம் , மஞ் 
சள் புல் (lemon grass ) முதலியவைகளில் கிடைக்கிறது . 


மஞ்சப்புல் எண்ணெயை வெற்றிடத்தில் காய்ச்சி வடித் 
தால் சிட்ரால் அல்லது ஜெரேனியேல் ( geranial ) பின்னமாக 
வருகிறது . இதை பைசல்ஃபேட்டு சேர்மமாக்கி 

தூய்மை 
யாக்கிப் பிரித்து சோடியம் சக்கலவையால் ஒடுக்கினால் 
ஜெரேனியால் கிடைக்கிறது . ஜெரேனியேல் ஒரு ஆல்டிஹைடு . 


கரிம வேதியியல் 


366 


ஜெரேனியால் ஒரு ஆல்கஹாலாகும் . இச்சேர்மத்தில் இரண்டு 
ரட்டைப் பிணைப்புகள் உள . ஜெரேனியால் ஒரு டிரான்ஸ் 
ஐசோமர் . சிஸ் - ஐசோமரின் பெயர் நெரால் ( Nerol ). இரண்டும் 
வாசனைப் பொருள்களாக பயன்படுகின்றன . ஜெரேனியால் 
பூச்சிகளை வசீகரிக்கும் தன்மையை யுடையது . 


( CH3 ) , C = CH , HC2 CH CỠ CH3 ( CH3 ) 2 C = CH- CH 

CH - C CH3 
// 
H - C - CH ? OH 

CH , OH - C - H 
ஜெரேனியால் 

நெரால் 
( டிரான்ஸ் ) 

(சிஸ்வடிவம் ) 


வினைகள் 


( i) நீர்த்த சல்ஃபூரிக் அமிலமானது ஜெரேனியாலையும் , 
நெராலையும் x- டெர்ப்பினியாலாக மாற்றுகிறது . அத்துடன் 
டெர்ப்பீன் ஹைட்ரேட்டுவும் உடன் விளைகிறது . 


FH , 


.CC 


CH2 H 


CH2 
C.H 


HzC- - CH3 

OH 
-டெர்ப்பினியால் 


( iii) நெரால் சுலபமாக நீரை அகற்றி டைபென்ட்டீனைக் 
கொடுக்கிறது . ஜெரேனியால் சற்று தாமதமாகக் கொடுக்கிறது . 
நீரை நீக்க சூடுபடுத்தலாம் அல்லது H , 80 . யை பயன்படுத்த 
லாய் . 

CH3 
Clo H | 7 OH H2SO4 ] 

-H2O 


CH2 


CH2 CH2 


CH 


CH₃ CH2 

, 
மையென்ட்டீன் - லியோன்றை 


டெர்ப்பீன்கள் 


367 


( iii ) புரோமினுடன் டெட்ரா புரோமோ விளைபொருளைக் 
கொடுக்கிறது . 


( vi ) ஓசோனுடன் டை ஓசோனைடு வைத்தருகிறது . 


( v ) ஜெரேனியாலை ஆக்சிஜனேற்றமடைய செய்தால் 
சிட்ரால் திடைக்கிறது . இது ஒரு ஆல்டிஹைடு , இதை சில்வர் 
ஆக்சைடுவால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் ஜெரேனிக் அமிலம் 
கிடைக்கிறது . சிட்ராலை நீர்த்த சல்ஃபூரிக் அமிலம் அல்லது 
பொட்டாசியம் பைசல்ஃபேட்டுடன் வினைபுரியச் செய்தால் 
P- சைமீன் விளைகிறது . சிட்ராலை பொட்டாசியம் கார்பனேட்டு 


EroH17 


OH ( 0 ) CloH160 ( 0 ) 

CqHIS COOH 
ஜெரேனியால் ( H ) சிடரால் A920 ஜெரேனிக் அமிலம் 

CH3 
நீரிய 

நீர்த்த H2S04 
h2 COS 

உடன் 

படுத்து 
சூரு 

CH (CH3) 2 
( CH3 ) , c = CH . CH2 - CH2 - CO - CH3 + CH3 CHO 

மெத்தில் ஹெப்டினோன் அசெட்டாவடி 


P- சை மண் 


ஹைடு 


கரைசலுடன் சூடுபடுத்தினால் மெத்தில் ஹெப்டீனோனும் 
அசெட்டால்டிஹைடுவும் விளைகின்றன . மெத்தில் ஹெப்டி 
னோனை ஆக்சிஜனேற்றம் செய்தால் வெவுலினிக் அமிலமும் 
( laevulinic acid ) அசெட்டோனும் கிடைக்கின்றன . 


ஜெரேனியாலின் உள்ளமைப்பு 

பண்பறி அளவறி பகுப்பாய்விலிருந்து ஜெரேனியாவின் 
வாய்பாடு C , H , 80 என்று தெரிகிறது . 


ஆக்சிஜன் ஏற்றத்தில் முதலில் சிட்ரால் என்ற ஆல்டி 
ஹைடுவை கொடுப்பதால் ஓரிணை ஆல்கஹால் தொகுதியிருக் 
கிறதென்று தெரிகிறது . 


புரோமின் ஏற்றத்தால் டெட்ரா புரோமோ வினைபொருளை 
கொடுப்பதாலும் , ஓசோனுடன் டை ஓசோனைடுவை கொடுப்ப 
தாலும் , இரண்டு இரட்டைப் பிணைப்புகள் உளவென்று தெரி 


கிறது . 


368 


கரிம வேதியியல் 


சிட்ராலை ஒடுக்கினால் ஜெரேனியால் , நிரால் என்ற இரண்டு 
ஐசோசேர்மங்கள் கிடைக்கின்றன . ஆக்சிஜனேற்றம் செய் 
தால் ஜெரேனிக் அமிலத்தைக் கொடுக்கிறது 


மற்றும் மேலேயுள்ள வினைகளிலிருந்து ஜெரேனியாலின் 
அமைப்பு கீழ்க்கண்டவாறு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது . 
கீழேயுள்ள இரண்டு முறையிலும் எழுதலாம் . 


CHS 

C 


CH3 


CH 


CH₂ 


CH2OH 


CH2OH 


CHA 


| 
CH 


CC 


ஜெரேனியால் 


CH ) 


40-1 ( b ) . சிட்ரோனெல்லால் ( citronellal ) C.H , 00 


இது ஒரு திறந்த தொடர் டெர்ப்பீன் . இது ஒரு ஓரிணை 
ஆல்கஹால் ரோஜா ஜெரேனியம் எண்ணெய்களில் கிடைக் 
கிறது . ஒளி சுழற்றும் தன்மையது . 


சிட்ரோனெல்லால் எண்ணெயில் கிடைப்பது ஆல்டிஹைடு 
வான சிட்ரோனெல்லேல் ( citronellal ) ஆகும் . இதை சோடியம் 
ரசக்கலவையால் ஒடுக்கினால் ஆல்கஹாலான சிட்ரோனெல் 
லால் ( citronellol ) கிடைக்கிறது . சிட்ரோனெல்லேலை ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் சிட்ரோனெல்லிக் அமிலம் ( citronellic acid ) 
CH , 80 ,, கிடைக்கிறது . 


சிட்ரோனெல்லால் , ரோடினால் ( Rhodinol) என்ற ஆல்க 
ஹாலுடன் சேர்ந்து கிடைக்கிறது . இரண்டிற்குமுள்ள வேறு 
பாடு ரட்டைப்பிணைப்பின் இடத்தில் ஆகும் . இரண்டும் 
சேர்ந்தே கிடைக்கின்றன . ஓசோன் பகுப்புமுறையாலும் , 
புறச் சிவப்பு உட்கவர் நிறமாலையிலிருந்தும் இரண்டையும் 
வேறுபடுத்தி அறியலாம் . ரோடினாலைச் சார்ந்த ஆல்டிஹைடு 
ரோடினேல் ( Rhodinal ) என்றழைக்கப்படுகிறது . 


வன் 


CH 


CH3 


| 


CH2 


-CH2 


--- 


40-2 . ஓர் 
டொப்பீன்கள் 

369 
CHE 

CH₂ 
CHE CH2OH 

Cha 

CH2OH 

CH2 CH2 
CH 

CHI 

| 
CH3 

CH3 
சிட்ரோனெல்லால் 

ரோடினால் 
40-2 ( a ) . டைபென்ட்டீன் ( Dipentexe ) C1OH 

இது ஒரு மூக்கிய ஒற்றைவளைய டெர்ப்பீன் ஆகும் . இதன் 
மாற்றுப் பெயர் லிமோனின் ( limonene ) . இது ஐசோப்ரீனின் 
இருபடியாகும் . இது வலஞ்சுழற்றும் ( d- ) ஐசோமர் , இடம் 
சுழற்றும் ஐசோமர் ( ! - ), சுழிமாய் கலவை ( d ! -) முதலியவகை 
களில் கிடைக்கிறது . டைபென்ட்டீன் என்ற பெயர் சுழிமாய்க் 
கலவைக்கே பயன்படுத்தப்படுகிறது . d- விமோனின் 
மிச்சை , ஆரஞ்சு எண்ணெய்களிலும் , 1 - லிமோனின் டௌ 
லாஸ் ஃபிர் எண்ணெயிலும் , பீ - லிமோனின் மஞ்சப்புல் எண் 
ணெய் , டெர்ப்பென்ட்டைன் முதலியவைகளிலும் கிடைக்கிறது . 
இது ஒரு எண்ணெய் . கொதிநிலை 177 °C . 


1 . 


COOH 


COOH 


COOH 


CH3 

SILDH2504 


Коң 


[ H ] 


HE 


COOH 


SO3H 
CH₃ 


(OH 
CH3 


OH 
CH3 


COOH 


COOH 

பிரீடீன் 
சூடுபடுத்து 

Br -HBY 
CH3 


C2H5OH 


HCE 


CH3 


COOC2H5 CHS CH3 
( DCHEMAL 

C - OH 
Til He 
CH3 

KHSO4 

H20 
CH3 
* பெர்ப்பினியால் 


CHa 


CH₂ 


டைபென்ட்டீன் 


CH3 


24 


370 


கரிம வேதியியல் 


( i ) தொகுப்பு 

p- டொலுயிக் அமிலத்திலிருந்து * -டொப்பினியாலைப் 
பெற்று பிறகு 3.டெர்ப்பினியாலிலிருந்து பொட்டாசியம் 
ஹைட்ரஜன் சல்ஃபேட்டின் உதவியால் நீரை அகற்றி இறுதி 
யாக டைபென்ட்டீனைப் பெறலாம் . 


( ii ) டெர்ப்பென்ட்டைன் எண்ணெயின் முக்கிய கூறான 
பைனீன் ( pinene ) என்ற சேர்மத்தை 250 ° C க்கு சூடுபடுத்தி 
னால் அதன் ஐசோமரான டைபென்ட்டீன் கிடைக்கிறது . 


FHS 


3.qH3 


C 


CH 


CH 


2500 


6CH 


CH 

Сн 


CH2 (CH3) a 


2 H2 
CH2 

5 CH2 
H. 


* ஓபனன் 


8 


மீ CH , 9CH2 
டைபென்ட்டீன் 


( iii ) ஜெரேனியாலை சல்ஃபூரிக் அமிலத்துடன் வினை 
புரியச் செய்தால் டைபென்ட்டீன் விளைகிறது . 


( vi ) ஐசோப்ரீனை டியல்ஸ் ஆலடர் வினைக்குட்படுத்தினால் 
மிகச் சிறிய அளவில் டைபென்ட்டீன் கிடைக்கிறது . 


வினைகள் 


(i ) டைபென்ட்டீனை நீர்த்த சல்ஃபூரிக் அமிலத்துடன் 
சேர்த்து குலுக்கினால் -டெர்ப்பினியால் கிடைக்கிறது . 


(ii ) ஒளிசுழற்றும் லிமோனீனையாவது , 

டைபென்ட்னை 
யாவது ஹைட்ரஜன் , குளோரைடுவுடன் வினைபுரியச் செய் 


< ce 


5 


+ 2 HcL 


ch 


( + ) அல்லது ( -) லிமோனின் 


லிமோனின் டை 
ஹைடரோ குளோரைடு 


தால் , கூட்டு சேர்மமான டைபென்ட்டீன்டை ஹைட்ரோகு 
ளோரைடு வைத்தருகிறது . இது ஒளி சுழற்றம் தன்மைய 


371 - 


டெர்ப்பீன்கள் 


தல்ல . ஏனெனில் சீர்மையற்ற கார்பன் அணுவான C. சீர் 
மையை பெற்று விடுகிறது . டைஹைட்ரோகுளோரைடு சேர்மம் 
சிஸ்- , டிரான்ஸ் - ஐசோமர்களைக் கொடுக்கிறது . 


டைஹைட்ரோகுளோரைடுவை அனிலீனுடன் கொதிக்க 
வைத்தால் டைபென்ட்டீன் திருப்பிக் கிடைக்கிறது . 


லிமோனின் டைஹைட்ரோகுளோரைடுவை சில்வர் 
அசெட்டேட்டுவுடன் அசெட்டிக் அமிலத்தின் முன்னிலையில் 
சூடுபடுத்தினால் எஸ்டர் கிடைக்கிறது . எஸ்ட்டரை சோடியம் 
ஹைட்ராக்சைடுவால் நீரால் பகுத்தால் 1 : 8 - டெர்ப்பின் 
( 1 : 8- terpin ) கிடைக்கிறது . 


cl. 


O.CO.CH3 


NaoH 


8 


CH3COOA9 


To.COCHS 


ce 
விமோனின் டைஹைட்ரோ 

குளோரைடு 


OH 
| : 8 - டெர்பின் 


உள்ளமைப்பு 

பண்பறி அளவறி பகுப்பு முறைகளிலிருந்து விமோனினின் 
மூலக்கூறுவாய்பாடு C.His 


ஒளிசுழற்றும் தன்மையிருப்பதால் இதன் அமைப்பில் 
சீர்மையற்ற கார்பன் அணுவொன் றிருக்கிறது . புரோமினுடன் 
கூட்டு 

சேர்ந்து நாற்புரோமைடுவைத் தருகிறது . 


மேலே கூறப்பட்ட தயாரிப்பு முறைகளிலிருந்தும் , வினை 
களிலிருந்தும் டை பென்ட்டீனின் வாய்பாடு மேலே கொடுக்கப் 
பட்டபடி இருக்கவேண்டுமென தெளிவாகிறது . 


40 – 2 ( b ) -டெர்ப்பினியால் ( • terpineol ) , G , H , OH . 

இது ஒற்றை வளைய டெர்ப்பீன் ஆகும் . ஒளிசுழற்றும் 
தன்மையது . இது ஒரு திண்மம் , உருகு நிலை 35 ° C . ஆக்சிஜன் 
அணு மூவிணை ஆல்கஹாலில் இருக்கிறது . இரண்டு புரோமின் 
அணுக்களுடன் கூட்டு வினையில் ஈடுபடுவதால் ஒரு இரட்டைப் 
பிணைப்பு இருக்கிறதெனத்தெரிகிறது . நெரோலி , ஏலக்காய் . 
மர் ஜோரம் முதலிய எண்ணெய்களில் அகப்படுகிறது . 


கரிம வேதியியல் 


372 


தயாரிப்பு 
பெர்கின் தொகுப்பு ( 1904 ) 

( i ) P- டொ லூயிக் அமிலத்திலிருந்து கீழ்க்கண்டவாறு 
தொகுக்கலாம் . 


COOH 


COOH 

HaSo4 


COOH 

KOH 


COOH 

Nat CFIEOH 


OH 

HSP 


அபாய 


SO3H 


OH 


BY 


CH3 
COOH 


OR 
CH3 
pooc2H5 

CHAMRI 


CHS 
OMgI 


CH3 
LoH 


பிரிட்டன் 
தகுபடுத்து 
HEF 


C2HE OH 


Hal 


அமிலம் 


--பெர்ப்பினியால் 


(ii ) ஆல்டர் - வோக்ட் ( Alder and vogt ) தொகுப்பு ( 1949 ) 

ஐசோப்ரீனிலிருந்தும் மெத்தில் வயனைல் கீட்டோனிலிருந் 
தும் டியல்ஸ் - ஆல்டர் வினையால் இத்தொகுப்பு நடைபெறு 
கிறது , 


GHS 


Co 


CH3-CO.CH = CH2 + CH2 = C - CH = CH2 ~ 
ழெத்தில் வயரைல் கீட்போன் 

CH3 ) 
ஐசோப்ரன் 


CHI 


OH 


CH₂ 


CH2 ( CH₂ Mg Bry 


CH2 


• ĩ) 
CH ( i ) அமிலம் 

டெர்ப்பினியால் 
CH3 


- 


( iii ) 1 , 8 - டெர்பின் C.H ,00 , ) என்ற டைஹைட்ரிக் 
மூவிணை ஆல்கஹால் கனிம அமிலத்தின் உதவியால் நீரைப் 
போக்கினால் -டெர்ப்பினியால் விளைகிறது . 


டொப்பென்ட்டைன் எண்ணெயிலிருந்து -பைனீனை 
நீருடன் சேர்த்தால் கூட்டு வினையால் 1 , 8- டெர்பின் கிடைக் 
கிறது . இதை பாஸ்பரிக் அமிலத்துடன் வினைபுரிவித்தால் நீர் 
மூலக்கூறு நீக்கப்பட்டு - டெர்ப்பினியால் கிடைக்கிறது . 


178 


டொப்பீன்கள் 


CHS 


F 


CH 
2 


CHA 


CH2 


* CH 


H2O * CH2 


CH2 


CH2 


CH 

"CH2 > H PO4 
| 

-H20 
CH2 Chia 

நீர்த்த H2S04 
CH 

CH 
1,8 ,டெர்பின் OH 

யாவ் 
-பைனின் 

CH3 
CH3 CH3 


CH 


- டெர்பினி 


OH 


CC 


CH3 


CHs 


OH3 


வினைகள் 


( i ) -டெர்ப்பினியாலை பொட்டாசியம் ஹைட்ரஜன் 
* சல்பேட்டுடன் சூடுபடுத்தினால் டைபென்ட்டீன் கிடைக் 


கிறது . 


CH3 


CH3 

C 
CH2 CH 


C 


- 


KHSO4 . 

-- H2O 


CH2 

CH 

앤 
CHA CH₂ 

CH 


CH₂ CH₂ 


CH 


OH 


- 


- 


CC 
CH3 CH2 
டைபென்ட்டீன் 


CH3 CH3 
- டெர்ப்பினியால் 


(ii ) -டெர்ப்பினியால் இரண்டு புரோமின் அணுக்களு 
டன் கூட்டு சேருகிறது . இவ்வினை ஒரு இரட்டைப் பிணைப் 
பைக் காட்டுகிறது . 


( iii) சல்ஃபூரிக் அமிலத்துடன் சூடுபடுத்தினால் p- சைமீ 
னைக் கொடுக்கிறது . 


(iv ) -டெர்ப்பினியாலை 1 % காரபொட்டாசியம் பர்மாங் 
கனேட்டுவால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் இரட்டைப் 
பிணைப்பு 

இருந்தவிடத்தில் இரண்டு -OH தொகுதிகள் 
தோன்றுகின்றன . இதை குரோமிக் அமிலத்தால் ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் ஒரு கீட்டோ லாக்ட்டோன் விளை கிறது 


- 


374 


கரிம வேதியியல் 


இதை 

காரபொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலுடன் 
சேர்த்து சூடுபடுத்தினால் டெர்ப்பினை லிக் அமிலம் ( Terpenylic 
acid ) கிடைக்கிறது . இதை பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு 
கரைசலால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் டெரிபிக் அமிலம் 
( Terebic acid ) விளைகிறது . 


CHE 


CH3 


CH3 


CHS 


CH3 CH3 


OH, 


OH 


C 


CH 


CH 


CH 
CH2 

CH2 O 


CH2 14.கார KMmO4 


CH2 


CH2 


CH2 குரோமிக் 

அமிலம் 
CHE(OH ) 


CH2 


CH 


CH2 


CH2 


CO- . 
Col 


CH (OH) 


CHS 


CH3 


ஒரு டிரை ஹைட்ராக்சி 

சேர்மம் 


CHS 
ஒரு கீட்டோ 
லாக்ட்போன் 


CH3 


GHS 


CHS 


CHE 


கார Mmo4 > 
சூடு படுத்து 


CH3COOH + 


CH 


CH 


KMMO4 > COoH CHA 


CH2 


CH2 

ப 
COOH - Co 
டெர்ப்பினைலிக் அமிலம் 


CO 
டெரிபிக் அமிலம் . 


உள்ளமைப்பு வாய்பாடு 

பண்பறி அளவறி பகுப்பாய்வுகளிலிருந்து - டெர்ப்பினி 
யாலின் வாய்பாடு CLH80 எனத்தெரிகிறது . 


அதன் தொகுப்பிலிருந்தும் வினைகளிலிருந்தும் அதன் 
அமைப்புவாய்பாடு மேலே கொடுத்துள்ளபடி நிர்ணக்கப் 
பட்டுள்ளது . 
40 - 2 ( c ) - மெந்தல் ( Menthol ), CH, OH 

இது ஒரு ஒற்றைவளைய டொப்பீன் ஆகும் . இது ஒரு 
திண்மம் , உருகுநிலை 34 ° C எளிதில் ஆவியாகும் . ஈரிணை 
ஆல்கஹால் தொகுதியைக் 

கொண்டது . 

பெப்பர்மிண்ட் 
எண்ணெயிலிருந்து எடுக்கப்படுகிறது . மூன்று சீர்மையற்ற 
கார்பன் அணுக்களிருப்பதால் எட்டு ஒளி சுழற்றும் ஐசோமர் 
களிலிருக்கிறது . நச்சுக் கொல்லியாகவும் , மூக்கு மருந்தாகவும் 
பயன்படுகிறது . தெவிட்டிய சேர்மமாகும் . பற்பசையிலும் 
களிம்புகளிலும் இதை கலக்கிறார்கள் . 


373 


டொப்பின்கள் 


தயாரிப்பு 

( i ) புலிகோன் ( pulegone ) சேர்மத்தை ஒடுக்கினால் மெந் 
தால் கிடைக்கிறது . 


( H ) 


You 


புலி கோன் 


மெந்தால் 


( ii ) மெந்தேன் ( menthane ) சேர்மத்தை கோட்ஸ் என்ற 
( kotz ) விஞ்ஞானியும் ஷவார்ஸ் (Schwarz ) என்ற விஞ்ஞானியும் 
தொகுத்தார்கள் . மெந்தோனை வினைவேகமாற்றியின் உதவி 
யால் ஒடுக்கினால் மெந்தால் கிடைக்கிறது . 


குறையழுத் 
தத்தில் சூடாக்கு 


COOC2H5 

CooC2H5 
cooC2H5_Na 
COOC2H5 

எத்தில் ஆக்சலேட்டு 
3 -மெத்தில் - சைக்ளோ 

ஹெக்சனோன் 
(i )CHHONa 

COOC2H5 
( ii ) ஐசோ புரோப் 

( i) CHSONG 

CoOH_Ca 

உப்பை 

காய்ச்சு 
பைல் அயோடைடு 

( ii ) HC 

CH2COOH 
(3 - மெத்தில்- 

மெந்தோன் 
ஐசோபுரோப்பைல் 
பிமலிக் அமிலம் 


CHS 


CH3 


CH₃ 

-CH₃ 
CH 

CH 
CH 

CHI 
CH2 CO [ H ] 

(( 
Ni 
CH2 குரோமிக் அமிலம் CH2 

CH2 
CH ( 0 ) 

CH 

1 
CH3 

CH3 


) 


CH2 


176 


கரிம வேதியியல் 


வினைகளும் பண்புகளும் 

மெந்தால் சேர்மம் மெந்தால் , ஐசோ மெந்தால் , நியோ 
மெந்தால் , நியோ ஐசோமெந்தால் என நான்கு ஜோடி ஒளி 
சுழற்றும் ஐசோமர்களை கொடுக்கிறது . புரோமின் நிறத்தை 
நீக்குவதில்லை யாதலால் 

ஒரு தெவிட்டியசேர்மம் . 
ஆக்சிஜனேற்றத்தால் கீட்டோனான மெந்தோனை கொடுப்ப 
தால் ஈரிணை ஆல்கஹால் தொகுதி இருப்பது தெளிவாகிறது . 


ஹைட்ரஜன் அயோடைடுவால் ஒடுக்கினால் ஹெக்சா 
ஹைட்ரோ p- சைமீன் அல்லது p- மெந்தேன் விளை கிறது . 


CH₃ CH₂) 


J 
- 
5 


CH 


CH2 CH2 


| 
CHA CH2 

CH 

CHI 
p- மெந்தேன் 


வடிவ அமைப்பு 

பண்பறி அளவறி பகுப்பாய்விலிருந்து அதன்மூலக் கூறு 
வாய்பாடு C , H , O வெனத்தெரிகிறது . மேலே கொடுக்கப்பட் 
டுள்ள தயாரிப்பு முறைகளிலிருந்தும் வினைகளிலிருந்தும் 
கொடுக்கப்பட்டுள்ள மெந்தாலின் வடிவ அமைப்பு சரியெனத் 
தோன்றுகிறது . 


40 - 3. இரட்டை வளைய டெர்ப்பீன்கள் 
40 - 3 ( a ) - - பைனீன் ( -pinene ), CH, 

இது ஒரு முக்கிய இரட்டை வளைய டெர்ப்பீன் . நீர்மம் . 
கொதி நிலை 156C ° டெர்ப்பென்ட்டைன் எண்ணெயில் வலஞ் 
சுழற்றும் ஐசோமராகவும் , இடஞ்சுழற்றும் ஐசோமராகவும் 
கிடைக்கிறது . இரண்டு சீர்மையற்ற கார்பன் அணுக்கள் உள 
ஆகையால் நான்கு ஒளி சுழற்றும் ஐசோமர்கள் இருக்கவேண் 
டும் . ஆனால் இரண்டு ஐசோமர்களே 

இதற்கான 


- 


உள , 


டெர்ப்பீன்கன் 


117 


காரணம் நான்கு உறுப்பு வளையம் ஆறுறுப்பு வளையத்துடன் 
சிஸ் - வடிவத்தில் சேர்த்திருப்பதேயாகும் . டிரான்ஸ் உருவத் 
தில் இக்காய முடியாது . ஆகையால் சிஸ்ஐ சோமரின் இரண்டு 
ஒளி சுழற்றும் ஐசோமர்களே உள , பைனீனில் 3 ஐசோமர்கள் 

அவைகளாவன : 


உள . 


CHS 


CH2 


FH3 


CH 


CH2 


CH 


CH 

CH 
CH3 C - CH3 
CHA 

CH2 
CH 


CH3C- CH3 
CH2 


CH . 
CHI 

CG- CH3 
CHO 

CH 
CHI 
- பைனீன் 


CH₃ 


CH2 


CH 


- பைனீன் 


S- பைனீன் 


- 


- பைனீனின் அமைப்பு கீழ்க்கண்டவாறு நிர்ணயிக்கப் 
பட்டுள் ளது . 

-பைனீனில் 3 மெத்தில் தொகுதிகள் உள . 
ந - பைனீனில் இரண்டு உள . 


( i ) -பைனீனையும் , B- பைனீனையும் நிக்கல் அல்லது 
பிளாட்டினம் வினை வேகமாற்றியின் உதவியால் ஒடுக்கினால் 
பைனேன் ( pinane ) என்ற சேர்மம் கிடைக்கிறது . இது ஒரு 
தெவிட்டிய சேர்மம் . 


CHE 


CH 


CH 


CH₂ 


CC CHI 
CH3 


CHz 


CH2 


CH 


பைனேன் 


தொகுப்பு 

ருசிகா ( Rvzicka ) வும் அவரது சகாக்களும் ( 1920-1924 ) 
-பைனீனை பைனோனிக் அமிலத் ( pigonic acid ) திலிருந்து 
தயாரித்தனர் . பைனோனிக் அமிலம் ராவ் ( Rao ) என்பவரால் 
பின்னால் 

தொகுக்கப்பட்டது . இதிலிருந்து -பைனீனின் 
தொகுப்பு முற்றுப்பெற்று விட்டது எனலாம் . 


378 


கரிம வேதியியல் 


CH3 


CH3 

cooc2H + CHzcacooczHs 


POCHCOOOH ; அமிலம் 


.Co 


C2H5ONQ 


COOC2H5 


கிாைசிடிக் எஸ்டர் 


எத்தில் பைனோனேட்டு 
СН3 

co.COOH 140 
| COOH 


CHO KMnO4 , 


- 


COOH C2H5OH 
COOH Hce 


|COOH 


cooC2H5_Na 


He 


Cooc2H5 மக்மன்விளை 


COOGH5 


(( I )NH2OH 
(ii ) [ H ] 


1 . 


(i ) CHgI N (CH3) OH குறையழுத்தத்தில் 
( ii) AgoH 

காய்ச்சி வடித்தல் 

பைனீன் 6- பைனீர் 
உள்ளமைப்பும் வினைகளும் 

பண்பறி அளவறிபகுப்பு முறைகளிலிருந்து பைனீ 
னின் மூலக்கூறு வாய்பாடு C ,09,6 ஆகும் . 

- பைனீன் இரு புரோமின் அணுக்களுடன் கூட்டு 
சேர்வதால் ஒர் இரட்டைப் பிணைப்பு இருக்கவேண்டும் . 

* -பைனீன் நைட்ரோசோ குளோரைடுவைத் தயாரிக் 
கும் பொழுது உடன்விளைவுப் பொருளை நீராவியால் காய்ச்சி 
வடித்தால் பைனால் ( pinol ) என்ற 

சேர்மம் கிடைத்தது . 
பைனாலில் ஒரு இரட்டைப் பிணைப்பு இருக்கிறது . பைனாலை 
பர்மாங்கனேட்டின் உதவியால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் 
பைனால் கிளைகால் ( pinol glycol ) 

சேர்மம் கிடைக்கிறது . 
7 - பைனீனில் இரு வளையங்களிருப்பது தெரிகிறது . இரட்டைப் 
பிணைபிருப்பதும் தெரிகிறது . 


OH 

OH 


( 0 ) 
1 % kMnO4 கரைசல் 


| 


பைனால் 


பைனால் கிளைகால் 


179 


டெர்ப்பின்கள் 


4 .. - பைனினிலுள்ள ஒரு வளையம் ஆறு உறுப்புகள் 
கொண்டது என்பதை கீழ்க்கண்டவினையிலிருந்து தெளிவா 
கிறது . --பைனீனை சல்ஃபூரிக் அமிலத்தின் எத்தனால் கரை 
சலுடன் வினை புரிவித்தால் - டெர்ப்பினியால் கிடைக்கிறது . 


-பைனீன் 


H2O 
எத்தனால் H2504 


OH 
-டெர் பினியால் 


5. பேயரின் ( Baeyer) கீழ்க்கண்டவினைகள் ( 1896 ) 
இரண்டாவது வளையம் நான்கு உறுப்புகளைக் கொண்டதென 
நிரூபித்தது . 


1 % கார 

சூடான 
-பைனீன் --- > ( pinene glycol ) பெனீன் கிளை கால் 
KMnO , 

KMnO . 
கரைசல் 

கரைசல் 
பைனோனிக் 
அமிலம் 


. 


( T 


) Bry ( ii ) Ba. ( OH ) , 
( ii) குரோமிக் அமிலம் 


P பா 


- 


பைனிக்அமிலம் 


COOH 
சிஸ் - நார்பினிக் 
அமிலம் 


நார்பினிக் அமிலத்தை டைமெத்தில் சைக்ளோ பியூட்டேன் 
டைகார் பாக்சிலிக் அமிலம் எனலாம் . 1929 ஆம் ஆண்டில் 
கெர் (Kerr ) என்பவர் நார் பினிக் அமிலத்தைத் தொகுத்து 
அதன் உள்ளமைப்பை நிலை நாட்டினார் . கருக்காந்த உடன் 
இசைவு ( NMR ) நிறமாலையிலிருந்தும் - பைனீனில் அமைப்பு 
உறுதிப்படுத்தப்பட்டது . 


40 - 3 ( b ) 3 - காரீன் ( 3 - carene ) 
கார் 3 - ஈனும் 

ஓர் இரட்டை வளையடெர்ப்பீனாகும் 
இது ஒரு நீர்மம் கொதி நிலை 170 ° C . இதில் ஒரு இரட்டைப் 
பிணைப்பு உள்ளது . இதை மெதுவாக ஓடுக்கினால் தெவிட்டிய 


380 


கரிம வேதியியல் 


சேர்மமான காரேன் கிடைக்கிறது . கார் 8 - ஈன் ஸ்வீடன் நாட்டு 
பைன் ஊசி எண்ணெயில் கிடைக்கிறது . 


CH3 


( H ) 


CH 
CH2 CH2 

| 
CH2 

CH 
காரேன் 
( Conane ) 


CH . 


CH3 


CH3 


கர் -3 - ஈன் 
( cant - 3 - ena ) 


ஹைட்ரஜன் குளோரைடுவுடன் 3 - காரீன் வினை புரிந்தால் 
சில்வஸ்டிரீன் டைஹைட்ரோகுளோரைடு ( Sylvestrene dihyd 
rochloride ) வும் டைபென்ட்டீன் டைஹைட் ரோகுளோரைடுவும் 
கிடைக்கின்றன . 


Ice 


fce 


22 Hc& 


கார்- 3- ஈன் 


do 
சில் வஸ்டிரீன் 
டைஹைட்ரோ 
குளோரைடு 


டைபென்ட்டீன் 
டைஹைட்ரோ 
குளோரைடு 


வினாக்கள் 


( 1 ) டெர்ப்பீன்கள் யாவை ? அவைகளை வகைப்படுத்து 
வது எவ்வாறு ? 

( 2 ) ஒன்றை வளைய டெர்ப்பீனில் முக்கியமான ஒன்றினை 
எடுத்துக்கொண்டு அதன் உள்ளமைப்பை கண்டு பிடிப்பது 
எப்படி என்பதை விவரி . 


( 3 ) குறிப்பு எழுதுக : 

( a ) 3. காரீன் ( b ) சிட்ரோனெல்லால் ( c ) ஜெரேனியால் . 
( 4 ) பைனீனின் அமைப்பு எவ்வாறு 

நிர்ணயிக்கப் 
பட்டது ? 


போலவே 
படுகின்றன 
41. வேதியியலில் உயிரியல் பண்புகள் 

( Biological aspects of chemistry ) 
41 - 1 ஜீரணித்தலும் என்சைமும் : 

ஜீரணித்தலின் முடிவு பெரிய மூலக்கூறுகள் சிறிய மூலக் 
கூறுகளாக சிதைவதேயாகும் . சிறிது மூலக்கூறுகள் சுலபமாக 
விரவு தலைக் கொடுப்பவை . இச்சிதைவு நீராற்பகுக்கும் என் 
சைம்களால் ( hydralytic enzymes ) உண்டாகிறது . இவ்வழியே 
ஸ்டார்ச்சு குளுக்கோசாகவும் , புரதம் அமீனோ அமிலமாகவும் 
சிதைகின்றன . கொழுப்பு கிளிசராலாகவும் , கொழுப்பு அமில 
மாகவும் மாற்றப்படுகிறது . கிளிசரால் சுலபமாக விரவும் சக்தி 
யுடையது . கொழுப்பு அமிலம் விரவாவிட்டாலும் பித்தநீர் 
உப்புக்களுடன் ( bile salts ) அணைவுப்பொருளைக் கொடுக்கிறது . 
இவ்வணைவுப் பொருள்கள் 

விரவும் இயல்பு 
டையவை . 

நமது உடல் புரதம் கொழுப்பு , பல்சக்கரைடு முதலியவை 
களானது . நாம் உட்கொள்ளும் புரதம் , கொழுப்பு , பல்சக் 
கரைடு முதலியவை இவைகளினும் முற்றிலும் மாறுபட்டவை . 
இருப்பினும் அவைகள் ஒரே மூல அலகுகளால் ஆனவை . 
உதாரணமாக தசை புரதத்திலும் , உட்கொள்ளும் புரதத்திலும் 
அலகாக அமீனோ அமிலங்கள் உள . உட்கொள்ளும் புரதம் 
முதலில் அமீனோ அமிலமாக சிதைகிறது . விரவுதலால் உட் 

. 
உட்கொள்ளும் பல சக்கரைடு குளுக்கோசுவாக சிதைகிறது . 
குளுக்கோசு உடலினுள் விரவி உடலின் பல்சக்கரைடுவான 
கிளை கோஜன் ( glycogen ) ஆகமாறுகிறது . உட்கொள்ளும் 
கொழுப்பு சிதைந்து கிளிசராலும் கொழுப்பு அமிலமும் கிடைக் 
கின்றன . இவைகள் உடலினுள் உடல் கொழுப்பாக மாற்றப் 
புக்கும் அதிக வேறுபாடில்லை . 


சுலபமாக 


கரிம வேதியியல் 


382 


பழக்கம் 


ஒவ்வொருவரின் உடலின் ஜீரணிக்கும் சக்திக்குத்தகுந்த 
உணவுப் 

ஏற்படுகிறது . டைசக்கரைடு 
போன்றவை உடலுக்குள் விரவினாலும் வேண்டாத பொருள் 
களாக வெளியில் தள்ளப்படுகின்றன . ஜீரணித்து உடலினுள் 
புகுத்த உணவே பயன் தரும் , ஜீரணித்தலால் , உட்கொள் 
ளும் உணவு . மெதுவாகவும் , திறன் மிக்க முறையிலும் விரவு 
வதற்கு ஏதுவாகிறது . 


ஜீரணக் குழாய் வழியாக உணவு வாயிலிருந்து குடலுக்கு 
செல்லும் வழியில் ஒன்றுக்குப்பின் ஒன்றாக அனேக என் 
சைம்கள் சுரக்கின்றன . என்சைம்களின் அளவும் மாதிரியும் 
உட்கொள்ளும் ஆகாரத்திற்கும் அதன் அளவுக்கும் தகுந்த 
வாறு இருக்கிறது . ஜீரணக்குழாயில் ஒரு இடத்தில் ஜீரணம் 
தவறிவிட்டாலும் செல்லும் வழியில் அதை ஜீரணிக்க தகுந்த 
முறையில் என் சைமகள் வழிநெடுகிலும் சுரக்கின்றன . 


41 - 1 ( a ) வாயின் உமிழ் நீர் ( Saliva ) 

ஒரு நாளைக்கு சராசரி 1000 க . செ . மீ . இருந்து 1500 
க . செ . மீ வரை உமிழ் நீர்சுரக்கிறது . அதன் . pH மதிப்பு 6 4 
லிருந்து 7.1 வரையிலிருக்கிறது . அதில் கரைந்திருக்கும் திடப் 
பொருளின் சதவிகிதம் 0• 3 விருந்து 1.4 வரை , இதில் மூன்றில் 

ரண்டு பாகம் கரிமப்பொருளும் எஞ்சியது கனிமப்பொருளு 
மாகும் . கரிமப்பொருளில் பாதிக்கு மேல் மியூசின் ( mucin ) 
என்ற புரதப்பொருளாகும் . எஞ்சியவை கிளாபுலின் , பிட்யா 
லின் ( ptyalin ) , யூரியா , யூரிக் அமிலம் முதலியவைகளாகும் . 
கனிமப்பொருளில் K , Na , Ca , Mg, HCO3 , CI , PO , முதலியவை 
உள . மியூசினின் முக்கியபணி உட்கொள்ளும் ஆகாரத்தை 
வழவழப்பாக்கி உள்ளே செலுத்துவதேயாகும் . பிட்யாலின் 
என்ற என்சைமை குளேரைடு ஊக்குவிக்கிறது . இந்த என் 
சைம் ஸ்டார்ச்சை ஜீரணிக்கவல்லது . உமிழ் நீரை காயவிட் 
டால் பல்லின் மேல் கால்சியம் பாஸ் பேட்டும் கால்சியம் 
கார்பனேட்டும் படியும் . 


41 - 1 { b ) - இரப்பை நீர் ( Gastric juice ) 

உடலிலேயே அதிக அமிலத்தன்மைவாய்ந்தது . 
அமிலத்தன்மைக்கு காரணம் HCI ஆகும் . இதன் PH 0.9 , 
அதன் N- அளவு 0.15 N. சதவிகிதத்தில் 0 : 55 % . இவ் 
வமிலத்துடன் 0.4 % கரிமப்பொருள்களும் இருக்கின்றன . 
கரிமப் பொருள்களாவன : 

பெப்சின் 

என்சைம் , 
ரென்னின் என்ற என்சைம் , காஸ்டிரிக் லிப்பேஸ் என்சைம் , 


என் 


11. , 


383 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


புரதமியூசின் இரப்பை நீரிலுள்ள முக்கிய கனிமப்பொருள்கள் : 
சோடியம் குளோரைடு , பொட்டாரியம் குளோரைடு மிகச்சிறிய 
அளவில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பேட்டு சல்பேட்டு 
கள் . 


இரைப்பையில் ஆகாரம் சுமார் நான்கு மணி நேரம் 
இருக்கிறது . இந்நேரத்தில் உணவு அரைக்கப்பட்டு கூழாக் 
கப்படுகிறது . குறித்தவெப்ப நிலையில் குறிப்பிட்ட வேகத்தி 
லும் அளவிலும் சிறு குடலுக்குள் தள்ளப்படுகிறது . இரைப் 
பையில் ஜீரணித்தல் மிகக் குறைவு . குடலிலிருக்கும் குடல் 
நீரும் , பான்க்கிரியாஸ் நீரும் பித்த நீரும் ஜீரணிப்பதில் அதிகம் 
ஈடுபடுகின்றன . இவைகளே இரைப்பையிலிருந்து வெளி 
வரும் ஆகாரத்தை ஜீரணிக்கச் செய்கின்றன . 


41 - 1 ( c ) பான் க்கிரியாஸ் நீர் ( Pancreatic juice ) 

ஒரு காரத்தன்மையுள்ள நீர் . pH மதிப்பு 80 
அதிலுள்ள என்சைம்களாவன ; டிரிப்சினோஜன் ( trypsionogen ) 
கைமோ டிரிப்சினோஜன் [ chymotrypsinogen ) , கார்பாக்சி 
பெப்டிடேஸ் , லிபேஸ் , அமைலேஸ் , மால்டேஸ் முதலியன . 
கனிமப்பொருள்கள் பெரும்பாலும் குளோரைடுகளாகவும் 
பை கார்பனேட்டுகளாகவுமிருக்கின்றன . ஜீரணிப்பதில் ஈடு 
படுவதுடன் பான்க்கிரியாஸ் நீர் இரப்பை நீராலான அமிலத் 
தையும் நடு நிலையாக்குகிறது . 


41 - 1 ( d ) குடல் நீர் ( Intestinal juice ) 

இதுவும் காரத்தன்மையுடையது . pH மதிப்பு 7-7 . பான்க் 
கிரியாஸ் நீரைப் போலவே கரைந்திருக்கும் திடப்பொருளில் 
மூன்றில் இரண்டு பங்குகனிம உப்புக்கள் . எஞ்சியது கரிமசேர் 
மங்களானபுரதமும் என்சைமும் ஆகும் . கனிம உப்புக்களில் 
பாதியை கார்பனேட்டு எஞ்சிய பாதிகுளோரைடு . 


செல்லுலோசைத் தவிர மற்ற எப்பொருளையும் நீராற் 
பகுக்கும் சக்திவாய்ந்த என்சைம்கள் குடல் நீரிலிருக்கின்றன . 
முக்கிய என்சைம்களாவன : - எரிப்சின் , லாக்டேஸ் , மால்டேஸ் , 
லிபேஸ் , சூக்ரேஸ் , நூக்ளியேஸ் , அமைலேஸ் , புரொட்டி 
யேஸ் , நூக்ளியோடையேஸ் , நூக்ளியோசைடேஸ் . மற்றொரு 
முக்கிய என்சைம் என்டரோகினேஸ் ( enterokinass ) . இது 
பான்க்கிரியாஸ் நீரிலிருக்கும் டிரிப்சினோஜன் என்ற என்சைமை 
ஊக்குவிக்கிறது . 


384 


கரிம வேதியியல் 


குடலில் என்சைம்களுடன் சிறிது மியூசின் ( mucin ) என்ற 
வழவழப்பாக்கும் பொருளும் வெளிவருகிறது . 


சிறு குடலில் சிறிதளவு பாக்டீரியா தோன்றி கார்போ 
ஹைட்ரேட்டுகளை சிதைத்து லாக்டிக் , அசெட்டிக் , புரொப்பி 
யானிக் , பியூட்டிரிக் அமிலங்களை தோற்றுவிக்கின்றன . பெரும் 
பாலும் சிறு குடலில் பாக்டீரியாவால் ஆகும் சிதைவு மிகக் 
குறைவு . 


பெருங்குடலில் பாக்டீரியா வாலான சிதைவு பெருமளவில் 
நடைபெறுகிறது . கார்போஹைட்ரேட்டுகள் பாக்டீரியாவால் 
சிறைவுற்று ஹைட்ரஜன் , மீதேன் கார்பன்டை ஆக்சைடு 
முதலிய 

பொருள்களை தோற்றுவிக்கிறது . புரதத்திலிருந்து 
கார்பாக்சில் தொகுதி பாக்டீரியாவால் நீக்கப்பட்டு நஞ்சுத் 
தன்மையுள்ள பியூட்ரசீன் , காடாவரைன் முதலிய 
அமீன்கள் தோன்று தின்றன 

சமயங்களில் அமீனோ 
தாகுதியும் 

நீக்கப்பட்டு பினால் போன்ற பொருள்கள் 
தோன்றுகின் றன . டை ரமீன் , ஹிஸ்டமீன் போன்ற அமீன் 
தோன்றுகின்றன . 

இவைகள் முறையே மூளையை 
ஊக்குவிக்கும் , ஊக்கத்தை இழக்க செய்யும் அமீன்களாகும் . 


சில 


களும் 


இவை கள் 


இண்டாக்சில் , ஸ்காடாக்சில் (Skatoxyl ) போன்ற அமீன் 
கள் உடலிலிருந்து வெளித்தள்ளப்படும் 

அமீன்களாகும் . 
பாக்டீரியாவின் உதவியாலுண்டான சிதைவுப் 
பொருள்களல்ல . ஸ்காடாக்சிலே மலத்தின் துர் நாற்றத்திற்கு 
பொருப்பானது . 


41 - 1 te ) பித்த நீர் ( Bile ) 

சாதாரண மனிதன் நாள் ஒன்றுக்கு 500 லிருந்து 1200C.C 
பித்த நீரை சுரக்கிறான் . பித்த நீர் இல்லாவிடில் கொழுப்பை 
ஜீரணிக்க முடியாது . கொழுப்பு ஜீரணிக்கா விடில் மற்ற 
ஆகாரதுகள்களின் புரப்பரப்பை மூடி அவைகளை என்சைம் 

பகுக்க முடியாமல் செய்துவிடும் . பித்த நீர் சுரப்பு 
பாதிக்கப்பட்டு குறைந்தால் பெருங்குடலிள்ள 
பொருளின் அளவு அதிகமாகும் . 


களால் 


அழுகிய 


பித்தப்பையின் நீர் மஞ்சள் அல்லது பழுப்பு மஞ்சள் அல் 
லது ஆலிவ் பச்சை நிறமுடையது . வண்ணத்தைக் கொடுக்கும் 
பொருளான பிலிவர்டின் ( biliverdin ) பிலிரூபின் (bilirubin ) 
முதலியவை இரத்தத்தின் ஹீமோகுளோபினிலிருந்து 

உண் 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


385 . 


டானவைகளாகும் . பித்தநீரில் காப்பர் , இரும்பு கால்சியம் 
கனிம உப்புக்கள் , கொலஸ்டிரால் ( cholesterol ) முதலிய பொருள் 
கள் வெளித்தள்ளப்படுகின்றன . 


பித்தநீர் கசப்பானது . அதில் சோடியம் , பொட்டாசியம் , 
கால்சியம் குளோரைடுகளும் பைகார்பனேட்டுகளும் உள . 
பித்த நீரிலுள்ள பித்தநீர் உப்புக்களே ( bile salts ) ஜீரணத்தில் 
முக்கிய பங்கு கொள்ளுகின்றன . இவ்வுப்புக்கள் வீரியமற்ற 
அமிலங்களும் அமில உப்புக்களும் ஆகும் . பித்த நீர் உப்பி 
லுள்ள முக்கிய அமிலங்கள் கிளை கோ கோலிக் 

அமிலமும் 
( glycocholic acid ) டாரோ கோலிக் அமிலமும் ( Taurocholie acid ) 
ஆகும் . இதில் கிளை கோகோலிக் அமிலம் மூன்று மடங்கும் , 
டாரோ கோலிக் அமிலம் ஒரு மடங்கும் உள்ளது . இவ்வமிலங் 
களில் அமீனோ அமிலமும் கோலிக் அமிலமும் பெப்ஸ்டைடு 
இணைப்பால் இணைக்கப் பட்டுள்ளன . 


C, H , O CO NH : CH3COOH + HO ---- >CHOCOOH 
கிளை கோகோலிக் அமிலம் 

கோலிக் அமிலம் 
+ NB , CH ; COOH 

கிளைசீன் 


CHO CON • CH2 CH2 SOH + HNO --- C23H3 O COOH 

கோலிக் அமிலம் 
+ NH2CH , CH2.SO , H 

டாரின் 
( Taurine ) 


பித்த நீர் அமிலங்கலங்கள் கொழுப்புகளை பாலமமாக்கி 
சுலபமாக ஜீரணிக்கச் செய்கின்றன . பித்த நீர் உப்புக்கள் 
லிபேஸ் என்ற 

என்சைமை ஊக்குவிக்கின்றன . பித்தநீர் 
இரப்பை நீரிலிருந்து ஆகாரத்துடன் வந்த அமிலத்தை நடு 
நிலையாக்குவதிலும் பங்கு கொள்கிறது . பித்தநீரின் முக்கிய 
பண்பு புறப்பரப்பின் இழுவிசை ( surface tension ) யை குறைத்து 
உட்கொள்ளும் பொருள்களை கூழாக்கி ஜீர்ணிக்க வைப்பதே 
யாகும் . 


41 - 1 ( f ) சுய ஜீரணிப்பு ( autolysis ] 

இறந்த பிறகு தசைகள் தானே ஜீரணித்து மென்மையாக 
வும் நீர்மமாகவும் ஆவதற்கு சுயஜீரணம் . ( autolysis ) எனப் 
பெயர் . இது இறந்த பிறகு நடைபெறும் ஜீணம் : மாமிசத்தை 
சிறிது நேரம் தொங்கவிட்டால் சுயஜீரணிப்பால் அதன் ருசி 

25 


கபா வெவ்வேறு 
386 

கரிம வேதியியல் 
மாறுகிறது . காதெப்சின் ( cathepsin ) என்ற சொல்லிலுள்ள 
என்சைமே இப்புரதப்பகுப்புக்குக் காரணம் . பெப்சின் , டிரிப் 
சின் , அமீனோ பெப்டியேஸ் , கார்பாக்சி பெப்டிடேஸ் என்றவை 
களுக்கு சார்பான நான்கு வித காதெப்சின்கள் உள . 

இம்மாதிரியான சுய ஜீரணம் உயிருள்ள பொழுதும் சுரத் 
தின் பொழுதும் பட்டினி கிடக்கும் பொழுதும் நடைபெறு 
கிறது . 
41 - 2. என்சைம்களும் இணை என்சைம்களும் ( enzymes and 

coenzymes ) 

என்சைம்கள் கூழத்தன்மையுள்ள , கரையும் வினைவேக 
மாற்றிகளாம் ( catalysts ) . உயிருள்ள பொருள்களால் தோற்று 
விக்கப்பட்டாலும் இவைகள் உயிருள்ளவைகளல்ல . இவை 
குறிப்பான பொருளின் குறிப்பான வினையையே பாதிக்க 
வல்லவை . 100 ° C ல் ஈரமுள்ள வெப்பத்தால் என்சைம்கள் 
அழிக்கப்படுகின்றன . எப்பொருளின் மேல் என்சைம் வினைபுரி 
கின்றதோ அதை சப்ஸ்டிரேட் ( substrate ) என்பர் . 

நன்றாக அறியப்பட்ட என்சைம்களான பிட்யாலின் 
[ ptyalin ) , பெப்சின் , டிரிப்சின் , எரெப்சின் முதலியவைகளைத் 
தவிர மற்ற என்சைம்களை சப்ஸ்டிரேட் பெயருடன் - ஏஸ் 
- (ase ) என்ற சொல்லை சேர்த்து அழைப்பது வழக்கம் . உதாரண 

ஸ்டார்ச்சுவுடன் வினை புரியும் என்சைம் அமைலேஸ் 
( amylase ) ஆகும் . லிபிட்களை ( kipids ) பகுத்து அவைகளுடன் 
வினை புரியும் என்சைம் லைபேஸ் ( lipase ) ஆகும் . மால்ட்டோ 
சுடன் வினைபுரியும் என்சைம் மால்ட்டேஸ் ஆகும் . ஒரே 

வெவ்வேறு விதமாக 
மாற்றலாம் . என்சைம்களை கீழ்க்கண்ட வகைகளாகவும் 
பிரிக்கலாம் . 


மாக 


( a ) ஆக்சிடோரிடக்டேஸ் ( Oxidoreductase ) : - இவை 
ஆக்சிஜனேற்றமும் ஒடுக்கமும் புரியும் என் சைம்கள் . 

( b ) டிரான்ஸ் ஃபரேசஸ் ( Transferase ) : - இவை சேர்மத் 
தொகுதிகளை அல்லது உறுப்புக்களை ஒரு மூலக்கூறுக்கு 
மாற்றும் இயல்புடயவை . இவை உயிரியல் பொருள்களின் 
தொகுப்பில் மிக முக்கிய பங்குகொள்ளுகின்றன . 


( c ) ஹைட்ரோலேஸ் ( hydrolase ) : - ஜீரணிக்கத் தேவைப் 
படும் முக்கிய என்சைம்கள் இவ்வகையை சேர்ந்தவை 


சக்திவாய்ந்தவை . 
வேதியியலில் உயிரியல் பண்புகள் 

387 
வேதிப்பிணைப்பு நீருடன் கூட்டு சேர்ந்து - உடைந்து 
பகுக்கிறது . 

( d ) லயேஸ் ( lyase) : வேதிமாற்றம் நீராற்பகுப்போ , 
ஆக்சிஜனேற்றமோ ஒடுக்கமோ இல்லாமல் நடைபெற இந்த 
என்சைம் உதவுகிறது . 

( e ) ஐசோமரேஸ் ( Isomerasc ) : - சேர்மத்தை ஐசோமராக 
மாற்ற உதவுகிறது . 

{f ) லிகேஸ் ( Ligase ) ! -- பைரோபாஸ்பேட்டு பிணைப்பை 
உடைத்து இருமூலக் கூறுகளை கூட்டு சேர்க்க உதவுகிறது . 
என் சைமின் வினை 

என் சைம் வினையை கீழ்க்கண்டவாறு எழுதலாம் . 
சப்ஸ்டி ரேட் 1 + என்சைம் 

- என்சைம் சப்ஸ் 
டிரேட் அணைவு 

என்சைம் சப்ஸ்டிரே அணைவு + சப்ஸ்டிரேட் 2 
விளைபொருள் + என்சைம் . 

மற்ற வேதிச் சேர்மங்களை பண்பறி , அளவறி பகுப்பு முறை 
யால் அறிவதைப் 

போல் என்சைம்களை அறிய முடியாது . 
அவைகளின் வினைவேகமாற்றத்தின் ஈடுபாடிலிருந்தே அறிய 
லாம் . உதாரணமாக எடுத்துக்கொண்ட பொருள் அமைலேஸ் 
என்சைமா வென்பதை அறிய அதை ஸ்டார்ச்சுடன் சேர்த்து 
37 ° C ல் வைத்திருந்தால் சர்க்கரை விளையும் . அதே நடு நிலைக் 
கரைசலை கொதிக்க வைத்தால் வினை நின்றுவிடும் . இவ்விரு 
தோற்றப்பாடிலிருந்து எடுத்துக் கொண்ட பொருள் என்சை 
மாகத் தானிருக்கவேண்டுமென்று முடிவெடுக்கலாம் . 

70 என்சைம்களுக்குமேல் படிக புரதங்களாக பிரிக்கப் 
பட்டிருக்கின்றன . சில சமயங்களில் இயற்கையாக கிடைக்கும் 
என்சைமுக்கும் பிரித்தெடுத்த படிக புரதத்திற்கும் வேறுபாடு 
அதிகம் . என்சைமுக்கும் சாதாரண 

வினைவேக மாற்றிக்கு 
முள்ள முக்கிய வேறுபாடு என்சைம்கள் குறிப்பிட்ட பொருள் 
களை மாத்திரம் குறிப்பிட்ட தொகுதியை மாத்திரம் தாக்கும் 

சாவி பொருந்துவது 

போல் 
என்சைம் -- சப்ஸ்டிரேட் அணைவு ஒரு குறிப்பிட்ட பிணைப்புக் 
கும் என்சைக்கும் இடையில் தான்றுவதே இதற்கு காரணம் . 


-388 


கரிம வேதியியல் 


என்சைமுக்கு ஸப்ஸ்டி.ரேட்டுக்கு மிடையிலுண்டாகும் 
வினை கீழ்க்கண்ட சூழ் நிலைகளை சார்ந்ததாகும் . 


( a ) தொடுகை ( cortact ) 

ஜீரணித்தல் விரைவாக நடக்க ஆகாரமும் என்சைமும் 
நன்றாக கலந்திருக்க வேண்டும் . என்சைகள் கூழ் நிலையிலிருப் 
பதால் ஜிரணித்தலில் பரப்புக் கவர்ச்சி முக்கிய பங்கு கொள்ளு 
கிறது . 


( B ) அடர்வு 

சிறிய அளவு என்சைம் அதிக அளவிலுள்ள சேர்மத்தின் 
மாற்றத்தை கொண்டு வருகிறது . இருப்பினும் என்சைமின் 
அளவு அதிகமாகவிருப்பின் வினை வேகமா = நடைபெற்று விரை 
வில் வினைமுடிவுறுகிறது . என்சைமின் 

அளவுமாறா திருக்கும் 
பொழுது சப்ஸ்டிரேட்டின் அளவு அதிகமாக விருந்தால் வினை 
வேகமும் அதிகமாகவுள்ளது வ்வினை வேக அதிகரிப்பு 
குறிப்பிட்ட அளவு சப்ஸ்டிரேட்டுவரை நடைபெறுகிறது . 
சப்ஸ்டிரேட்டின் அடர்வை மிக அதிகமாக்கினால் வேகம் மாறா 
நிலையை அடைகிறது . இவ்வேகம் மேல்மட்ட... ( maximum ) 
வினைவேகமாகும் . இம்மேல் மட்ட வரம்பை மைகெலிஸ் மாறிலி 
(Michaelis canstant ). Km 6 sor ut . 


( c ) வெப்பநிலை 

சாதாரண வேதிவினைகள் 10 ° C வெப்ப நிலை அதிகரிப்புக்கு 
தனது வினை வேகத்தை இரட்டிப்போ , மும்மடங்கோ ஆக்கிக் 
கொள்கின்றன , என்சைம்வினையில் அம்மா திரியானமாற்றத்தை 
காண முடியாது . 

வெப்ப நிலையை அதிகரித்தால் என்சைம் 
வினையின் வேகமும் அதிகரிக்கிறது . ஆனால் என்சைமின் 
ஆற்றல் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறது . பாலிபெப் 
டைடு அமைப்பில் மாற்றமேற்பட்டு என்சைம்- சப்ஸ்டிரேட்டு 
அணைவுதோன்றுவதில் தடை ஏற்படுகிறது . ஒவ்வொரு என் 
சைமுக்கு ஒருவித குறிப்பிட்ட வெப்ப நிலை ( optimum tempe 
rature ) உண்டு . மிருகங்களில் இது 40 ° C ஆகும் . தாவரங்களில் 
60 ° C ஆகும் . வெப்ப நிலையை குறைத்தால் வினைவேகம் 
குறைந்து 0 ° C ல் வினைவேகம் நின்று விடுகிறது . 
( d ) ஹைட்ரஜன் அயனியின் அடர்வு 
அதேவினையை வெவ்வெறு என்சைம்கள் 

வெவ்வேறு 
PH ல் புரிகின்றன . என்சைமுக்கு தகுந்த PH இல்லாவிடில் 
என்சைமின் வினை நின்றுவிடும் . எடுத்துக்காட்டாக பெப்சின் 


389 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


( pepsin ) 67 68T PO என்சைம் அமில ஊடகத்தில்தான் தன் 
வினையை புரியமுடியும் . ஊடகத்கை கார நிலைக்கு கொண்டு 
வந்தால் பெப்சினின் வினை நின்றுவிடும் . டிரிப்சின் ( Trypsin ) 
என்ற என்சைம் காரக்கரைசலில் தான் தன் வினையை புரியும் . 
அமிலக்கரைசலில் அதனால் புரதத்தை ஜீரணித்தல் 

இயலாது . 
ஒவ்வொரு என்சைமும் அதற்கே உறிய குறிப்பிட்ட pH 
( optimam pH ) மதிப்புள்ள கரைசலில் தான் அதிக வினையை 
புரிகிறது . சில மேற்கொள்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன . 
என்சையின் வகை 

என்சைம் 

குறிப்பிட்ட , 

மதிப்பு 
புரொட்டியேஸ் ( protease) பெப்சின் 

1.5 
டிரிப்சின் 

8-0 
எரிப்சின் 

7.7 
அமைலேஸ் 

பிட்யாலின் 

89 
பான்க்கிரியாடிக் 
மால்ட் 

5-2 
லிப்பேஸ் 

பான்க்கிரியாடிக் 
காஸ்டிரிக் ( gastric ) 6.0 


7.0 


( c ) வீரியமூட்டுபவை ( activators ) 

வீரியமூட்டுபவையில்லாவிடில் என்சைம் சுறு சுறுப்பாக 
வினை புரியாமல் மந்தமாக வினைபுரியும் . வீரியமூட்டுபவை 
கனிம அயனிகளாகவுமிருக்கலாம் . கரிம சேர்மங்களாகவுமிருக்க 
லாம் . வீரியமூட்டும் கரிம சேர்மங்களை இணை என்சைம்கள் 
-- { co enzycnes ) என்று அழைப்பதுண்டு . சில வீரியமூட்டும் 
என்சைம்களை கினேசுகள் ( Kinases ) என்பர் , வீரியமூட்டும் 
முக்கிய கனிம அயனிகள் Cl- , Mg + , Ca + 


( f ) வீரியம் நீக்குபவை 

மெர்குரி வெள்ளி , தங்க உப்புக்கள் வீரியம் நீக்குபவை 
கள் . ஆக்சிடேசு என்சைம்கள் சயனைடுகளால் வீரியம் 
இழக்கின்றன . குளோரோ ஃபார்ம் ; கிளிசரால் , கைமால் 
முதலியவை வீரியம் நீக்குபவைகளாக பயன் படுகின்றன . 
டொலுவீனானது என்சைம்களுடன் யாதொரு விளைவையும் 
கொடுப்பதில்லை . ஆல்டிஹைடுகள் என்சைம்களை அழித்து 
விடுகின்றன . SH தொகுதியையுடைய --- SH என்சைம்கள் 
மெர்குரிக் குளோரைடுவால் வீரியம் இழக்கின்றன . 

சல்ஃபனமைடு சில பாக்டீரியாக்களை நீக்குவதை போட்டி 
யிடும் வீரியம் நீக்கலால் ஏற்படுகிறது என்பர் . சிலபாக் 


390 


. 


கரிம வேதியியல் 


டீரியாக்களுக்கு P- அமீனோபென் சாயிக் அமிலம் தேவைப்படு 
கிறது . அதன் உதவியால் ஃபோலிக் அமிலத்தை (folic acid ) 
தொகுக்கிறது . சல்ஃபனமைடு p- அமினோபென் சாயிது 
அமிலத்துடன் போட்டியிட்டு பாக்டீரியாவுடன் சேருவதால் 
ஃபோலிக் அமிலத்தின் விளைச்சல் தடைபடுகிறது . 


ணை என்சைம்கள் ( coenzymes ) 
என்சைம்களை விட இணை என்சைம்கள் 

பரவலாக வினை 
புரியும் தன்மையுடையவை . ஒரே இணை என்சைம் பல என் 
சைம்களை ஊக்கிவிக்கும் தன்மையுடையதாகவிருக்கும் . சப்ஸ் 
டிரேட்டுடன் என்சைமின் புரதப்பகுதி முழுவதும் பிணைக்கப் 
படுகிறது . இணை என்சைமும் புரதப்பகுதியுடன் இணைந்திருக் 
கிறது . சம்ஸ்டிரேட்டுடன் 

சேருவதால் விடுபட்ட அணு 
அல்லது தொகுதியை இணை என்சைம் எடுத்துக் கொள்ளு 
கிறது . 


முக்கிய இணை என்சைம்களாவன : 

( a ) நிகோடினமைடு அடனைன் டை நூக்ளியோடைடு 
( nicotinamide adenine din uclioride or NAD or coeozyme I) . 
இது ஹைட்ரஜனை நீக்கும் என்சைம் வினைகளில் ஹைட்ரஜன் 
ஏற்பியாக வினைபுரிகிறது . 


E ( b ) நிகோடினமைடு அடனைன் 

டை நூக்ளியோடைடு 
பாஸ்பேட் ( Nicotinamide adenine dinucleotide phosphate or 
NADP or coenzyme II ) . இதன் வினை NAD யை ஒத்தது . 


( c ) ஃபிளாவின் 

மானோ நூக்ளியோடைடு ( flavin 
mononuclotide or FMN ) வும் ஃபிளாவின் அடனைன் டை நூக்ளி 
யோடைடு (flavin adenine dinucleotide or FAD ) வும் . இவை 
ஹைட்ரஜன் ஏற்பியாக ஆக்கிஜன் ஏற்ற ஒடுக்க Red - ox ) 
வினைகளில் ஈடுபடுகின்றன . ஹைட்ரஜனை 

சைட்டோகு 
ரோமுக்கு ( cytochrome ) மாற்றபயன்படுகிறது . 


( d ) இணை என்சைம்- A ( coenzyme - A or CO A ) . இவ்விணை 
என்சைம் அமைப்பில் 

அடனோசைன் டிரை பாஸ்பேட்டு 
( Adenosine triphosphate) பான்ட்டோதனேட்டு ( pantothenate ) , 
- மெர்காப்பட்டோ எத்தனால் அமீன் ( F - Mercaptoethanalamine) 
என்ற மூன்று சேர்மங்களும் பிணைக்கப்பட்டுள . இவ்வினை 
என்சைம் அசைல் தொகுதிகளை 

இடத்திலிருந்து 
மற்றொரு இடத்திற்கு மாற்ற உதவுகிறது . கொழுப்பு அமிலங் 


391 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


கள் தொகுப்பிலும்; பைரூவிக் அமிலத்தை ஆக்சிஜனேற்றம் 
செய்வதிலும் COA பயன்படுகிறது . COA அசைல் தொகுதியை 
தயோல் தொகுதியால் ஏற்கிறது . HS -X என் பதை COA என 
எடுத்துக்கொண்டால் அசெட்டைல் தொகுதியுடன் சேர்ந்த 
சேர்மம் CHE.CO S - X ஆகும் . இது ஒரு மீள்வினை . 


( e ) தயமீன் பைரோபாஸ்பேட்டு ( Thiamine pyrophosphate 
or cocarboxylase ) கீடோதொகுதி இடமாற்றத்திலும் , ஆக்சிஜ 
னேற்றத்தாலேற்படும் கார்பாக்சி தொகுதி நீக்கத்திலும் பயன் 
படுகிறது . 


( f ) லிபாயிக் அமிலம் ( Lipoic acid ) . இந்த இணை என் 
சைமின் வினை COA யுடன் சேர்ந்தே எப்பொழுதும் உள்ளது . 
இதை இணை என்சைம் என்று குறிப்பாக கூறுவதில்லை . 


( g ) பயோடின் ( Biotin or Coevzrme R ). கார்பாக்சில் 
ஏற்றம் வினைகனைல் இவ்விணை என்சைம் பயன்படுகிறது . 
கார்பன்டை ஆக்சைடுவை இடமாற்றம் செய்கிறது . 


CO 


CO 


NH NH + CO2- 

-- > NH N --OH 
| 

| 
பயோடினின் பகுதி 

பயோடின் பகுதியுடன் 
இணைந்த CO2 அணைவு 


--- 


- 


( h ) பிரிடாக்சால் பாஸ்பேட்டு ( pyridoxal phosphate ) : 

இது வைட்டமின் B. ன் வழிப்பொருள் . அதன் முக்கிய 
வினை அமீனோ தொகுதியை இடம் விட்டு இடம் மாறச் செய் 
வதேயாகும் . 


CHO 

OH 
HO CH2 - o - P = 0 

| 
H3C 

OH 
பிரிடாக்சால் பாஸ்பேட்டு 


( i ) டெட்ராஹைட்ரோ ஃபோலிக் அமிலம் ( Tetrahydrofolic 
acid ) . 


- 


. 


3923 


மு 


பொருள்கள் உணவுடனிருக்க வேண்டுமென்பதை ஆஸ்பரன் 

கரிம வேதியியல் 
ந - வைட்டமின் கூட்டத்தைச் சேர்ந்த ஃபோலிக் அமிலத் 
தின் வழிப்பொருளாகும் . பியூரின்கள் , பிரிமிடின்கள் , அமீனோ 
அமிலங்கள் தலியவைகளின் தொகுப்பில்பயன் படுகிறது . 
ஃபார்மேட்டு தொகுதியை இடம் விட்டு இடம்மாற உதவும் 
இணை என்சைமாகும் . 

( j ) குளூட்டாதயோன் ( glutalthione ) : கிளை கால் பகுப்பில் 
( glycolysis ) ஈடுபட்டிருக்கும் இணை என் சைமாகும் . 

குளூட்டாதயோனையும் , லிபாயிக் அமிலத்தையும் தவிர 
மேலே கொடுக்கப்பட்டுள்ள . எல்லா இணை என்சைம்களும் 
வைட்டமின் -ேகாம்ப்ளெக்சை ( B - complex ) சார்ந்தவை 
களாகும் , 
41 3. வைட்டமின்கள் ( Vitamins ) 

இளம் வயதிலுள்ள பிராணிகளுக்கு , உணவாக , தூய்மை 
யாக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டு . கொழுப்பு , புரதம் , 
கனிம உப்புக்கள் , நீர் முதலியவைகளை மாத்திரம் கொடுத்தால் , 
வளர்ச்சி குன்றி சில நாட்கள் கழித்து இறக்கின்றன , ஹாப் 
கின்ஸ் என்பவர் (1906-1912) பாலில் வளர்ச்சிக்கு வேண்டிய 
பொருள்களிருக்கின்றன . ஆகையால்தான் பாலை உட்கொண் 
டால் இளம் பிராணிகள் இறப்பதில்லை யென்பதை கண்டிறிந் 
தார் . சாதாரணமாக உட்கொள்ளும் கார்போஹைட்ரேட்டு , 
கொழுப்பு , புரதம் , கனிம உப்பு , நீர் முதலியவைகளைத் தவிர 
மிகச் சிறிய அளவில் வளர்ச்சிக்கு வேண்டிய மற்ற சில 


( Osborne ), டேவிஸ் ( Davis ) முதலியோர் உறுதிப்படுத்தினர் . 
இவைகளை உணவு ஹார்மோன்கள் - என்றும் அவசிய அமீன் 
கள் ( vital amines ) என்றும் கூறினர் . அவையெல்லாம் காரத் 
தன்மையுள்ள அமீன்களல்ல வென்பது பின்னர் தெரியவந்தது . 
இருப்பினும் வைட்டமின் ( vitamin ) என்ற பெயர் நிலைத்தது . 
வெவ்வேறு பிராணிகள் வெவ்வேறு அளவில் வைட்டமின்களை 
நாடுகின்றன .. வைட்மின்கள் எல்லா பிராணிகளுக்கு உண 
வுடனிருக்கவேண்டிய அவசியமில்லை யெனவும் தெரியவந்தது . 
தற்பொழுது சுமார் நாற்பது வைட்டமின் ( vitamins ) களிருப்ப 
தாக கணக்கிட்டிருக்கிறார்கள் . முக்கிய வைட்டமின்கள் A , B , 
C , D , E , K , வைட்டமின்களாகும் . இவைகளில் B வைட்ட 
மினும் C வைட்டமினும் நீரில் கரைபவை . A , D , E , K வைட்ட 
மின்கள் கொழுப்பு எண்ணெயில் கரைபவை . 


393 : 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


- 


B 


41-3 . ( a ) நீரில் கரையும் வைட்டமின் கன் B வைட்டமின் 

இவ்வகையில் B வைட்டமினும் C வைட்டமினும் சேர்ந் 
தவைகளாகும் . C வைட்டமினை ஆஸ்கார்பிக் அமிலம் ( ascorbic 
acid ) என்றும் கூறுவர் . வைட்டமின் B யை சேர்ந்தவை 
வைட்டமின் B , ( தயமின் ) , வைட்டமின் B , ( ரிபோஃபிளாவின் ) , 
நிக்கோடினிக் அமிலம் ( நயாசின் ) , வைட்டமின் B. ( பிரிடாக் 
சின் ) , பான்டோதெனிக் அமிலம் ( Pantothenic acid ) , பயோடின் , 
ஃபோலிக் அமிலம் , வைட்டமின் B12 ( கோபாலனின் ) முதலிய 
வைகளாகும் . எலிகள் வைட்டமின் B- வகையை சேர்ந்த 
அனேக வைட்டமின்களை உணவுப் பாதையின் இறுதியில் 
பாக்டீரியாவின் உதவியால் தொகுத்துக் கொள்ளுகின்றன . 
மனிதனின் பெருங்குடலிலுள்ள மலத்தில் வைட்டமின் 
ரிபோஃபிளாவின் , நிக்கோடினிக் அமிலம் முதலியவை பாக்டீ 
ரியாவின் உதவியால் தொகுக்கப்படுகின்றன . ஒவ்வொன் 
றின் அளவும் மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது . 
(i ) வைட்டமின் B1 ( தயமின் ) 

வைட்டமின் B , பெரி - பெரி ( beri - beri ) என்ற நோயை தடுக்க 
வும் போக்கவும் வல்லது . இந்நோயால் சில சமயங்கள் உட 
லின் ஒரு பாகம் உணர்ச்சியற்றும் ( paralysis ) போய்விடும் . B , 
இல்லாவிடில் லாக்டிக் அமிலம் மூளை யில் அதிகமாக சேர்ந்து 
விடுகிறது . தயமின் பைரோபாஸ்பேட் ஒரு இணை என்சைம் . 
கார்பாக்சில் தொகுதியை நீக்கும் வினைகளில் இந்த என்சைம் 
ஈடுபடுகிறது . வைட்டமின் B , ல் பிரிடீன் வளையமும் கந்தகமும் 


N 


S 
CH3C C - NH2Hce HC 

G.CH , CH2OH 
| 

// 
N 

N 
CH 

el 
தயமின் குளோரைடு ஹைட்ரோகுளோரைடு 

வைட்டமின் B 


--CH2 


C - CH3 


ள . 


நைட்ரஜனும் 

நீரில் கரைவதால் நீருடன் கொதிக்க 
வைப்பதால் இவ்வைட்டமின் இழக்கப்படலாம் . 

ஆனால் 
சாதாரண சமையலின் வெப்பத்தில் கெடுவதில்லை . யீஸ்ட்டி 
லும் ( yeast ), பச்சை கறிகாய்களிலும் , மாமிசத்திலும் , முட்டை 
யிலும் இந்த வைட்டமின் காணப்படுகிறது . சாதாரண தானி 


394 


கரிம வேதியியல் 


யங்களின் ( அரிசி , கோதுமை ) உட்கருவில் கிடைப்பதால் தானி 
யங்களை வெண்மையாகவும் பளபளப்பாகவும் தீட்டினால் 
வைட்டமின் இழக்கப்படுகிறது . 


( ii ) ரிபோஃபிளாவின் ( Riboflavin ) வைட்டமின் B , 

காலில் பலஹீனம் , கண் , வாய் ஓரங்களில் வெள்ளை முத 
லியவை B2 இல்லாததால் ஏற்படுகிறது . தோலைப்பற்றிய சில 
வியாதிகளும் இதன் குறைவால் ஏற்படுவதுண்டு , சமையலில் 
இந்த வைட்டமின் அழிவதில்லை . 


நிகோட்டினிக் அமிலம் அல்லது நயாசின் ( Nicotinic acid 
or niacin ) 

ஜீரணமாதலில் தடையும் , தோல் வியாதிகளும் நயாசினின் 
பற்றாக்குறையால் வரும் வியாதிகளாகும் . ஈஸ்ட்டிலும் , அரிசி 
மேலுறையிலும் , மீன் , பால் , உருளைக் கிழங்கு , கடலை முதலிய 
வைகளிலும் காணப்படுகிறது . கல்லீரலிலும் ( !iver ) காணப் 
படுகிறது . நயாசின் , பெல்லக்ரா ( pellagra) என்ற வியாதியை 
தடுக்கிறது . 


( iv ) பிரிடாக்சின் அல்லது வைட்டமின் B , ( Pyridoxin or 

vitamin Be). C, H , O3 N 
பிரிடாக்சின் குறைவால் பெல்லக்ரா 

போன்ற 

தோல் 
வியாதிகள் தோன்றுகின்றன . பிரிடாக்சின் என்பது 3 - ஹைட் 
ராக்சி - 4,5 - டை ஹைட்ராக்சி மெத்தில் - 2 - மெத்தில் பிரிடீன் . 
சில பிராணிகளில் பிரிடாக்சின் , பிரிடாக்சால் , பிரிடாக்சமீன் 
முதலிய மூன்றும் காணப்படுகின்றன . இவை ஒன்றுக்கொன்று 


CH2OH 
HO CH20H 
H3C 
பிரிடாக்சின் 
( pyridexin ) 


CHO 

CH2NH2 
HO CH2OH HO CH2OH 
HgC 

H3C 

NA 
பிரிடாக்சால் பிரிடாக்சமீன் 
( Pyridoxal ) ( Pyridoxamine) 


- 


இடமாறும் தன்மையுடையவை . ஈஸ்ட் , கல்லீரல் , மாமிசம் 
தானிய வகைகள் முதலியவைகளில் கிடைக்கின்றன . பிரிடாக் 
சால் பாஸ்பேட்டு ஒரு இணை என்சைமாக பல என்சைம் 
களுடன் பணிபுரிகிறது . டைரோசின் , குளூட்டாமிக் அமிலம் 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 

395 
ஹிஸ்ட்டி டீன் ( hystidine ) முதலிய அமினோ அமிலங்களின் கார் 
பாக்சி தொகுதி நீக்கத்தில் ( decarboxylation ) இணை என்சை 
மாக பயன் படுகிறது . 


தற்பொழுது பிரிடாக்சின் , பிரிடாக்சால் , பிரிடாக்சமீன் 
முதலிய மூன்றினையுமே சேர்த்து வைட்டமின் B , என்று கூறு 
வது வழக்கத்திலிருக்கிறது . 


1939 ஆம் 


பிரிடாக்சினின் தொகுப்பு 

ஹாரிஸ் என்பவரும் போல்கர் என்பவரும் 
ஆண்டில் பிரிடாக்சினை தொகுத்தனர் . எத்தாக்சி அசெட் 
டைல் அசெட்டோனும் சயனோ அசெட் டமைடுவும் துவக்கப் 
பொருள்களாக எடுத்துக்கொள்ளப்பட்டன . 


CHY 


CHANH2H2 

PE - Pa - C HC 


Hz 


co 


ce 


OH 


WE 


CH2OCOHE 

CN 

பிப்பரிடீன் 
CHE.CO.CH CO.CH2 OC2H5 * CH2CN.CO.NH2 

C2H5OH 

OH 
எத்தாக்சி அசெட்டைல் சயனோ அசெட் 

HNO3 + 
அசெட்டோன் 

டமைடு 

அசெட்டிக் நீரிலி 
CH2OC2H5 

CH20C2H5 CH20C2H5 CH20C2H5 
HN 

FaN CN 

CN Pels ON CN 
. 
CH3 

CH 

HC 
Hce 
175 
CH2OH 

CH , OH 
H2N CH2NH2 HNO2 

| CH2OH 
CH3 

CH3) 

பிரிடாக்சின் 
பிரிடாக்சினிலிருந்து பிரிடாக்சாலும் பிரிடாக் சமீனும் தொகுத்தல் 
CH2OH 

CHO 
HO CH2OH KMnO4 HO CH2OH 

அமிலக் கரைசல் 
H3C 

HgC 
பிரிடாக்சின் 

பிரிடாக் சால் 
அசெட்டிக் 
நீரிலி 
CH2O • CO • CHS 

CH2NH2 
HO CH2O.CO.CH3 

CH3OH + HO CH2OH 

NH3 
HgC 

Hacu 
பிரிடாக் சமீன் 


- 


HECH 


வினைகளும் பண்புகளும் 

பிரிடாக்சின் வீரியமற்ற காரமாக நடந்து கொள்ளுகிறது . 
பிரிடாக்சின் ஃபெர்ரிக் குளோரைடு கரைசலுடன் வண்ணத் 


கரிம வேதியியல் 


396 


தைக் கொடுப்பதால் ஃபீனால் தொகுதியிருப்பது தெளிவாகிறது . 
புற ஊதா உட்கவர் நிறமாலையை சோதித்திடில் 3 - ஹைட் 
ராக்சி பிரிடின் போன்ற தாகவுள்ளது . டையசோ மீத்தேனு 
டன் வினை புரிந்து ஒற்றை மெத்தில் ஈதரைக் கொடுக்கிறது . 
இதை அசெட்டைலேற்றம் செய்தால் .ை அசெட்டைல் வழிப் 
பொருள் கிடைக்கிறது . 

ஒரு ஃபீனால் ஹைட்ராக்சி 
தொகுதியையும் இரு ஆல்கஹால் ஹைட்ராக்சி தொகுதிகளை 
யும் காட்டுகிறது , பிரிடாக்சினின் மெத்தில் ஈதரை கார பொட் 
டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் மெதுவாக ஆக்சிஜ 
னேற்றம் செய்தால் மெத்தாக்சி பிரிடீன் டிரை கார்பாக்சிலிக் 
அமிலம் கிடைக்கிறது . இந்த அமிலம் ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு 
கரைசலுடன் சிவப்பு நிறத்தை கொடுப்பதால் பிரிடீன் - 2 - கார் 
பாக்சிலிக் அமில அமைப்பு இருத்தல் வேண்டுமெனத் தெரிறது . 


பிரிடாக்சின் மெத்தில் ஈதரை பேரியம் பர்மாங்கனேட்டு 
வால் ஆக்சிஜனேற்றம் செய்தால் டைகார்பாக்சிலிக் அமில 
மொன்று C , H , 0 , N என்ற வாய்பாடுடன் விளைந்தது . இது 
ஃபெர்ரஸ் சல்ஃபேட்டு கரைசலுடன் சிவப்பு நிறத்தை 
கொடுக்கவில்லையாதலால் 2 - இடத்தில் கார்பாக்சி தொகுதி 
யில்லை . மேலும் இந்த டைகார்பாக்சிலிக் அமிலம் சுலபமாக 
நீரிலியை கொடுக்கிறது , ரிசார்சினாலுடன் உருக்கினால் தாலினை 
( phthalein ) கொடுக்கிறது . ஆகையால் இரண்டு கார்பாக்சில் 
தொகுதிகளும் ஆர்த்தோ இடத்தில் இருக்கவேண்டும் . இந்த 
அமிலத்தில் மெத்தில் தொகுதியிருப்பதாகவும் தெரிகிறது . கார 
பொட்டாசியம் பர்மாங்கனேட்டு கரைசலால் ஆக்சிஜனேற்றம் 
செய்யும் பொழுது இந்த மெத்தில் தொகுதியும் ஆக்சிஜனேற்ற 
மடைந்து கார்பாக்சி தொகுதியாக மாறி இருக்கவேண்டும் . 
இவ்வினைகளிலிருந்து டைகார்பாக்சி சேர்மத்தின் அமைப்பு 
கீழுள்ள இரண்டு அமைப்புகளில் ஒன்றாக இருத்தல் வேண்டும் . 


COOH 


COOH 

OCH3 


HOOC 


HOOC 


OCH3 


CHs 


Hzc 


T I 


I 


அமைப்பு 1 தான் சரியான அமைப்பு என கீழுள்ள வினையி 
லிருந்து தெளிவு பட்டது . 4.மெத்தாக்சி - 3- மெத்தில் - ஐசோ 


397 


வதியியலில் உயிரியல் பண்புகள் 


குயினோலின் ஒரு தொகுக்கப்பட்ட , அமைப்பு தெரிந்த சேர்மம் , 
அதன் அமைப்பு கீழ்வருமாறு . 


OCHS 

CH3 


இச்சேர்மத்தை பொட்டாசியம் பர்மாங்கனேட்டுவால் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் மேலே கிடைக்கப் பெற்ற அதே 
டைகார்பாக்சிலிக் அமிலம் C , H , 0 , N கிடைக்கிறது . ஆகை 
யால் இதன் அமைப்பு 1 வது அமைப்பாகத்தானிருக்க முடியும் . 


CH3 

CH3 KMnaA 


OCH3 
HOOC CH3 


HOOC 


T 


4 -மெத்தாக்சி - 3- மெத்தில் - 
ஐசோகுயினோலின் 


மேலே கூறப்பட்ட வினைகளிலிருந்து 

பிரிடாக்சினின் 
அமைப்பு கீழ்வருமாறு 

தீர்மானிக்கப்பட்டது . 
தொகுப்பிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்டது . 


என 


CH2OH 

OH 


HOHAC 


CHS 
பிரிடாக்சின் 


N 


( v ) p- அமீனோ பென்சாயிக் அமிலம் 


இது பாக்டீரியா வளர்ச்சிக்கு தேவை . 


398 


கரிம வேதியியல் 


OH 


H 


OH 

OH 
HIL 


1 


H 


M 

앰 


| OH 


T 
I 


I 


OH 
H 

OH 
மெசோ இனோசிடால் 


( vi ) மெசோஇனோ சிட்டால் ( mesoinositol ) என்ற மற்றொரு 
B வைட்டமின் கூட்டத்தை சேர்ந்த பொருள் வளர்ச்சிக்கு 
தேவையானது . 


( vii ) சோலைன் ( choline ) 
இது ஆகாரத்தில் இல்லாவிடில் கல்லீரல் தடித்து விடுகிறது . 

C 
( CB3 ) ; N • CH2 • CH ? OH 

சோலன் 


OHO 


{ 


( viii ) பான்டோதனிக் அமிலம் C, H , 0 , N 

பான்ட்டோ தனிக் அமிலம் இணை என்சைம் A- ன் பகுதியா 
கும் . COA அசைல் தொகுதியின் இடமாற்றத்தில் ஈடுபடும் 
இணை என்சைமாகும் . ஈஸ்ட்டு , கல்லீரல் , முட்டை , கடலை 
முதலியவைகளில் கிடைக்கிறது . அனே * பழங்களிலும் காய் 
களிலும் இருப்பதில்லை . -அலனைன் என்ற அமீனோ அமிலமும் 
* -டை ஹைட்ராக்சி 9 -டை மெத்தில் பியூட்டிரிக் அமிலமும் 
சேர்ந்த பாலிபெப்டைடு போன்ற சேர்மமாகும் இது . 
HO : CH3 - C ( CH3)2 CH ( OH ) : CO NH : CH3 - CH2COOH 

பான்ட்டோதனிக் அமிலம் 

( Pantothenic acid ) 


(ix ) பயோடின் ( Biotin ) 

முட்டையின் வெள் ளையை அதிகமாக உட்கொண்டால் 
ஒருவித தோல் வியாதி வருகிறது . இது பயோடின் என்ற 
ணை என்சைமை முட்டை வெள்ளை அதிகமாக எடுத்துக் 
கொள்வதால் ஏற்படுகிறது . இதுவும் ஈஸ்ட்டு , 

கல்லீரல் , 
முட்டை முதலியவைகளில் கிடைக்கிறது . இது கார்பாக்சி 
லேற்றத்திற்கு பயன்படும் இணை என்சைம் ஆகும் . இதன் 
உள்ளமைப்பில் இரண்டு ஐந்துறுப்பு வளையங்களிருக்கின்றன . 


CO 


S 


கல்லீரல் 
வேதியியலில் உயிரியல் பண்புகள் 

399 
HN NH 
HG CH 
H₂G CH . CH2CH ? CH2 CH , COOH 

பயோடின் 
( x ) ஃபோலிக் அமிலம் (folic acid ) 

கல்லீரலிலும் , பச்சை இலைகளிலும் காணப்படுகிறது . இது 
க்சான்த்தோபிடரின் ( xanthopterin ) என்ற மஞ்சள் வண்ணப் 
பொருளின் வழிப்பொருளாகும் . இதன் மூலக்கூறுவில் பிட 
ரின் , p- அமீனோ பென் சாயிக் அமிலம் , குளூட்டாமிக் அமிலம் 
முதலிய மூன்றும் இணைந்திருக்கின்றன . இது குடலிலுள்ள 
பாக்டீரியாவால் தொகுக்கப்படலா மென நம்பப்படுகிறது . 
பெரிய சிவப்பு செல்களால் உண்டாகும் ( macrocytic) 
சோகைக்கு ( anaemia ) மருந்தாகப் பயன்படுகிறது . 
HN C - CH2NH 

CO.NH.CH.CH2CH2COOH 
பிடரின் 

P- அமீனே 

குளூட்டாமிக் அமிலம் 

பென்சாயிக் 
( Pterin ) 

அமிலம் 
( xi ) வைட்டமின் B12 ( Cobalamin ) 

வைட்டமின் B12 ஒரு சிவப்பு படிக சேர்மம் . இதில் 4 5 % 
கோபால்ட் இருக்கிறது . 

ஃபோலிக் அமிலம் இரத்தச் 
சோகையை தடுக்கிறது . கோபாலமின் இரத்தச் சோகையை 
யும் , சோகையால் ஏற்படும் நரம்பின் கேட்டையும் தடுக்கிறது . 
கோபாலமினின் மூலக்கூறு பெரியது , 63 கார்பன் அணுக்களை 
யுடையது . கோபால்ட் அணுவுடன் சயனோ தொகுதியொன்று 
பிணைத்திருக்கிறது . ஆறு அமைடு தொகுதிகள் உள . பால் , 

, , 
மின் நான் மற்றொரு முக்கிய பணி ரிபோநூக்ளியோடைடுவை 


COOH - 


H₂Nid 


N == 


. 


400 


கரிம வேதியியல் 


( deoxyribonucleotide) 


டிஆக்சிரிபோ நூக்ளியோடைடுவாக 
மாற்றுவதாகும் . 


41-3 ( b ) . வைட்டமின் C (I- ஆஸ்கார்பிக் அமிலம் ) 

ஸ்கர்வி ( scurvy ) என்ற நோய் வைட்டமின் C உணவில் 
இல்லாவிடில் தோன்றுகிறது . இவ்வியாதியால் பல்லீரல் வீக்க 
மடைகிறது . பல் ஆடத் தொடங்குகிறது , எலும்பு கடினத் 
தன்மை பெறுகிறது , உடலும் பலமிழந்து காணப்படுகிறது . 
3 , 4 மாதங்கள் வைட்டமின் C யை ஆகாரத்துடன் சேர்க்கா 
விடில் உயிருக்கே ஆபத்து நேரிடும் . வைட்டமின் C உடலின் 
ஆக்சிஜன் ஏற்ற ஒடுக்க வினையில் ஈடுபடுவதாகக் கொள்ளப் 
படுகிறது . எல்லா பிராணிகளும் வைட்டமின் C இல்லாததால் 
துன்புறுவதில்லை . மனிதனும் குரங்கும் வைட்டமின் C இல்லா 
விடில் நோய்க்கு இலக்காகிறார்கள் . சாதாரண மனித இரத்தத் 
தில் 100 க . செ . மீ.க்கு 0.6 லிருந்து 1.5 மி.கி. வீதம் வைட்ட 
மின் C இருக்கிறது . இரத்தத்தின் வைள்ளை செல்களில் அதிக 
மாகவும் சிவப்பு செல்களில் குறைந்தும் காணப்படுகிறது . 
மனிதனின் உடலில் ஏற்படும் காயம் ஆறுவதற்கும் , முறிந்த 
எலும்பு கூடுவதற்கும் வைட்டமின் C தேவை . நாளுக்கு 40 
மி . கிராம் மனிதனுக்கு தேவைப்படுகிறது . 20 மி . கிராமுக்கும் 
குறைந்து உட்கொண்டால் காயத்தின் வடு பெரிதாகவும் 
மெலிந்தும் காணப்படும் . 


1928 ஆம் ஆண்டில் வைட்டமின் C ஆனது சென்ட் 
கியார்கி ( szent - Gyorgyi ) என்பவரால் பிரித்தெடுக்கப்பட்டது . 
அவர் சிறு நீரகத்திற்கு மேலுள்ள சுரப்பியிலிருந்து பிரித்தார் . 
அவருக்கு பிறகு ஆரஞ்சு சாற்றிலிருந்தும் , முட்டைகோசி 
லிருந்தும் (cabbage ) பிரித்தெடுக்கப்பட்டது , 1933 ல் தொகுக் 
கப்பட்டு ஆஸ்கார்பிக் அமிலம் என்ற பெயர் கொடுக்கப் 


பட்டது . 


இயற்கையில் கிடைக்கும் ஆஸ்கார்பிக் அமிலம் ஒளியை 
இடம் சுழற்றும் ( L- ) தன்மையது . இது D- ஆஸ்கார்பிக் அமி 
லத்தைவிட வீரியம் மிகுந்தது . ஆஸ்கார்பிக் அமிலம் படிகத் 
தன்மையுடையது . ஃபெஹ்லிங் கரைசலை சாதாரண வெப்ப 
நிலையிலேயே ஒடுக்குகிறது . தசை நார்களில் ஆஸ்கார்பிக் 
அமிலம் சுலபமாக டிஹைட்ரோ ஆஸ்கார்பிக் அமிலமாக மாறு 
கிறது . 

இது ஒரு மீள் வினை . பின்காப்பர் உப்புக்களின் 
உதவியாலும் வெப்பத்தாலும் மேலும் ஆக்சிஜனேற்றம் அடை 
கிறது . இந்த ஆக்சிஜனேற்றம் ஒரு மீளா வினையாகும் PH 


4b 


. 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


8-8க்கும் கீழ் ஆஸ்கார்பிக் அமிலம் நிலைத்தன்மையுடையது .. 
அதற்கு மேல் காரக்கரைசலில் வெப்ப நிலையிலும் சிதையும் 
தன்மையது . 


do 


- 


co 
CHI 


CO 

CO 

[ 0 ] 
HOC 

CO 
|| 

அயோடின் கரைசல் 
EOC 

CO 

[ H ] 
HC 

CH 

HAS 
HO- 

HO - C - H 
| 
CH , OH 

CH , OH 
வைட்டமின் C 

டிஹைட்ரோ 
( L " ஆஸ்கார்பிக் ஆமிலம் ) 

ஆஸ்கார்பிக் அமிலம் 


மானோசோடியம் உப்பைத் தருகிறது . ஃபெர்ரிக் குளோ 
ரைடு கரைசலுடன் ஊதா நிறத்தைக் கொடுக்கிறது . ஃபினைல் 
ஹைட்ரசீனுடன் ஃபினைல் ஹைட்ரசோன் சேர்மத்தைக் 
கொடுக்கிறது . ஹிஃப்வினை ( Schiff reaction ) கொடுக்காததால் 
ஆல்டிஹைடு தொகுதி இல்லையெனக் கொள்ளலாம் . 
ஹைட்ரோ குளோரிக் அமிலத்துடன் சேர்த்து கொதிக்க 
வைத்தால் ஃபர்ஃபுரால்டிஹைடுவைத் ( furfuraldehyde ) தரு 


Hel 


Cs Hgs 


J-J/ 


CH 
|| + CO2 + 2H2O 
C CHO 


CH 


ஃபர் புரால்டிஹைடு 


டைய சோ மீத்தேன் ஆஸ்கார்பிக் அமிலத்துடன் வினை 
புரிந்து டைமெத்தில் ஆஸ்கார்பிக் அமிலத்தைக் கொடுக்கிறது . 
இந்த வழிப்பொருள் நடு நிலையுள்ளது . நீரிய சோடியம் ஹைட் 
ராக்சைடு கரைசலில் சிதை பாமல் 

கரைகிறது . சோடியம் 
உப்பைத் தருகிறது . இதிலிருத்து லாக்டோன் தொகுதி 
பிரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கரைந்து சோடி 
யம் உப்புவைத் தருகிறது என்பது தெரிகிறது . டைமெத்தில் 

26 


H - C 


402 


கரிம வேதியியல் 


வழிப்பொருளை மெத்தில் அயோடைடுவால் நீரற்ற சில்வர் ஆக் 
சைடுவின் முன்னிலையில் மெத்திலேற்றம் செய்தால் மேலும் 
இரண்டு மெத்தில் தொகுதிகள் மூலக்கூறுவினுள் புகுகின்றன . 
இறுதியாகக் கிடைத்த விளை பொருளிலுள்ள நான்கு மெத்தில் 
தொகுதிகளும் ஈதராகவே இருக்கின்றன . இதிலிருந்து இரண்டு 
ஈனால் தொகுதிகளும் . இரண்டு ஆல்கஹால் தொகுதிகளும் 
இருப்பதாக கொள்ளவேண்டியிருக்கிறது . 


டெட்ரா மெத்தில் சேர்மத்தை ஓசோன் பகுப்பு முறைக்கு 
உட்படுத்தினால் பகுபடாமல் ஒரு நடு நிலை சேர்மத்தைக் கொடுக் 
கிறது . கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையும் மாறவில்லை . 
ஓசோன் பகுப்பில் இரட்டைப் பிணைப்பின் இடத்தில் மூலக் 
கூறு இரண்டாக முறியும் . அவ்வாறில்லாமல் ஒரே மூலக் 
கூறுவை விளைவிப்பதால் வளையம் ஒன்று சேர்மத்திலிருக்க 
வேண்டுமௌத் தெரிகிறது . ஓசோன் சேர்ந்த சேர்மத்தை 
பேரியம் ஹைட்ராக்சைடுவின் உதவியால் நீராற் பகுத்தால் 
ஆக்சாலிக் அமிலமும் டைமெத்தில் --- தெரானிக் அமிலமும் 
கிடைக்கின்றன . டைமெத்தில் தெரானிக் அமிலத்தில் அமைப்பு 
கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றாகும் . இவ்வினையை கீழ்க்கண்ட 
வாறு காட்டலாம் . 


CO 


Co. 


da 


0 CH30- C = 0 


CH10-1 
CHO0-0 


COOH 
COOH 

| 
Ba ( OH ) | + H - C- OH 

+ COOH 
ஆக்சலிக் 

CHz0 - C - H 


0 


CH30 - C = 0 


ord 

da , 


ஆமிலம் 


| 
H - C . 


ond 


CH2OCH 
டைமெத்தில் 
L- தெரானிக் அமிலம் 


CH3O - C- H 


CHso - C - H 


THO 


CH2OCHI 


CH2OCH ; 
டேட்ரா மெத்தில் 
ஆஸ்கார்பிக் அமிலம் 


X- கதிர் பகுப்பு முறை -ஆஸ்கார்பிக் அமிலம் ஒரு தட்டை 
யான மூலக்கூருலானதைக் காட்டுகிறது . ஆஸ்கார்பிக் அமி 
லத்தின் நீர்க்கரைசலின் pH மதிப்பு 3. C-ஈனால் தொகுதியின் 
ஹைட்ரஜன் அணு அயனியாக இந்த அமிலத்துவத்தை 
கொடுக்கிறது . காரக் கரைசலில் C2- ஈனால் தொகுதி அயனி 
யாகிறதெனத் தெரிகிறது . இதுவே உலோக அணுவால் பதி 
வீடு செய்யப்படுகிறது . ஆஸ்கார்பிக் அமிலத்தில் சாதாரண 


* 


403 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


கார்போனைல் தொகுதியில்லை யெனவும் லாக்டோன் தொகு 
தியே உளது என்பது லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு 
ஆஸ்கார்பிக் அமிலத்தை ஒடுக்க இயலாததிலிருந்து தெரிந்து 
கொள்ளலாம் . 


ஆஸ்கார்பிக் அமிலத்தின் தொகுப்பு 

( i ) 1952- ஆம் ஆண்டில் ஹாரோவிட்ஸ் ( Horowitz ) , 
பர்ன்ஸ் ( Buris ) முதலியோர் எலிகளும் , தாவரங்கள் D- குளுக் 
கோசிலிருந்து ஆஸ்கார்பிக் அமிலத்தை தொகுக்கின்றனவென் 
பதை காட்டினர் . குளுகோசுவின் C கார்பனை 14- ஆக மாற்றி 
சோதனை செய்ததில் வைட்டமின் C லுள்ள C என்ற கார்பன் 
அணு 14c ஆக விருப்பது தெரிய வந்தது . இதிலிருந்து மூலக் 
கூறு 

இம்மாற்றத்தின் பொழுது தலைகீழாக மாறுகிறதென 
தெரிகிறது . 


(ii ) 1933 - ஆம் ஆண்டில் ஹாவார்த்தும் ( Haworth ) 
ஹிர்ஸ்ட்டும் ( Hirst ) L- லிக்சோசு ( L -Lyxose ) விலிருந்து L ( + ) 
ஆஸ்கார்பிக் அமிலத்தை தயாரித்தனர் . 


( iii ) தற்பொழுது D-குளுச்கோசுலிருந்து L- ஆஸ்கார்பிக் 
அமிலம் தயாரிக்கப்படுகிறது . 


D-குளுக்கோசுவை வினைவேக மாற்றியின் முன்னிலையில் 
ஹைட்ரஜனேற்றம் செய்தால் ( + ) - சார்பிட்டால் கிடைக்கிறது . 
நுண்ணுயிரியல் 

ஆக்சிஜனேற்றத்திற்குட்படுத்தினால் 


CH2OH 
HO - C - H 

C 


KK 


H - C - OH 


( 0 ) 


CH2OH 
HO - C - H 

H 

OH 
ஆக்டோபாக்டர் 
HO - C - H 
சைலினியம் 

ОН . 
H - 0 - OH 

HOHAC 

CH2OH 
HO - C - H 

OH H 
CH2OH 

( - ) - சார்போசு 
- ) - சார்பிடால் 
[(+) -Sorbital) 

(i ) அசெட்டோன் 
+ H2S0 
(ii ) கார- im.o4 


HO - C - H 

CHO 
D- குளுக்கோசு 


(iii )HESA 


CO 

CooH 
HO - C 

Co 
HO - C CHC ) கரைசல் . HO-- H 
HC 

HOC 

H - C - OH 
HO - C - H • 

H0 - C- H 
CHAH 

CH2OH 
- ஆஸ்கார்பிக் அமிலம் 2- கீட்டோ குலானிக் அமிலம் 


42 


404 


கரிம வேதியியல் 


( microbiological oxidation ) ( - ) சார்போசு ( Sorbase ) கிடைக் 
கிறது . 

இதை மெதுவாக மற்ற தொகுதிகளை பாதிக்காமல் 
ஆக்சிஜனேற்றம் செய்தால் 2 - கீட்டோ ( -- ) குலோனிக் அமிலம் 
( 2 - keto ( - ) - gulonic acid ) கிடைக்கிறது . இதை குளோரோ 
ஃபாரம் கலந்த கரைப்பானில் கரைத்துக்கொண்டு HC ] 
வாயுவை அதனூடே செலுத்தினால் 1 - ஆஸ்கார்பிக் அமிலம் 


விளைகிறது . 


லெமன் , ஆரஞ்சு , திராட்சை , தக்காளி , காலிஃபிளவர் , 
முட்டகோஸ் முதலியவைகளில் வைட்டமின் C காணப்படு 
கிறது . நீருடன் கொதிக்க வைக்கும் பொழுது வைட்டமின் C 
இழக்கப்படுகிறது . அனேக சமைத்த ஆகாரங்கள் தனியாக 
வைத்திருந்தாலே அறை வெப்ப நிலையிலும் வைட்டமின் C யை 
இழக்கின்றன . சாதாரண சமையலில் வைட்டமின் C அதிகம் 
இழக்கப்படவில்லை . 


41-3 ( c) . கொழுப்பில் கரையும் வைட்டமின் AC HO 

வைட்டமின் A ஆகாரத்தில் இல்லாவிடில் இரவுக் குருடுத் 
( night blindness ) தன்மை ஏற்படுகிறது . வைட்டமின் A இல்லா 
விடில் தவளைச் சொறி சிரங்கு (toad skin ) போன்ற தோல் 
வியாதிகளும் பயோரியா ( pyorrhoea ) போன்ற பல் வியாதியும் 
வரும் . 


வைட்டமின் A ஊசி போன்ற மஞ்சள் நிற படிகமாகும் . 
உருகு நிலை 8 ° C . காரோடீன் ( carotene) என்ற ஆரஞ்சு நிற 
சேர்மத்தை எலிகளுக்கு கொடுத்தால் அவைகளின் தசைகளில் 


CH3 


H2G 
HG 


CHY 
CH3 

CH₃ 
C - CH = CH - C = CH - CH = CH - C = CH -CH2OH 
CC -CH₃ 

வைட்டமின்- A. (cotsoo ) 


Cus 


CH 


CHS 


C 


- 


CH3 

CH3; 
랜 

GHS 
CH3 

CH ? 
-CH = C - C = CH- CH = CH - C = CH -CH = CH-CH= C - CH = CH - CH = C + CH = CH- C 

CHE 
C.CH3 B- காரோடீன் ( CA0H5 ) 

CH.I 
CH 


CHA 


CH2 

CHE 


வைட்டமின் A ஆக படிவதைக் காணலால் . ஊசியினால் 
உள்ளே செலுத்திப்படும் கரோடீன் இம்மாதிரி மாறுவதில்லை . 
த - காரோடீன் , 7 - கரோடீன்களைவிட வீரியமிகுந்தது , உட் 


403 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


கொள்ளும் வைட்டமின் A யும் கல்லீரலில் இருக்கும் வைட்ட 
மின் A யும் எஸ்ட்டர்களாகவே இருக்கின்றன . ந - கரோடீன் 
நடுவில் சமமாக பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் H20 மூலக் 
கூறுவை சேர்த்தால் வைட்டமின் A ஆகிவிடும் . ஆகையால் 
ஒவ்வொரு - காரோடீன் மூலக்கூறுவும் இரண்டு வைட்டமின் 
A மூலக்கூறுகளை கொடுக்கின்றன போலும் . -கரோடீனும் 
7 - காரோடீனும் ஒரு மூலக்கூறு வைட்டமின் A யைத்தான் 
கொடுக்கின்றன . 


நமது உடலின் உணவு உறுப்புக்கள் சுலபமாக நி - காரோ 
டீனை கவருவதில்லை . வைட்டமின் A யைத்தான் சுலபமாக 
எடுத்துக்கொள்கின்றன . கல்லீரலில் தான் அதிகமாக வைட்ட 
மின் A சேகரித்து வைக்கப்படுகிறது . மற்ற கொழுப்பு எண் 
ணெயுள்ள தசைநார்களிலும் சிறிது செகரித்து வைக்கப்படு 
கிறது . காட் மீனின் கல்லீரல் எண்ணெய் அதிக அளவில் 
வைட்டமின் A யை உடையது . அதைவிட அதிக அளவில் 
ஜொலிபட் ( balibut ) என்ற மீனின் கல்லீரல் எண்ணெயிலும் , 
பால் கொடுக்கும் பிராணிகளின் ( mammals ) கல்லீரல் எண் 
ணெயில் காணப்படுகிறது . மிருகத்திற்கு அதிக காரோடீனை 
ஊட்டினால் அதன் கல்லீரலில் அதிக வைட்டமின் காணப்படும் . 
பச்சை இலைகளிலும் கடுகாய்களிலும் ந - காரோடீன் இருக்கிறது . 
அதிக அளவில் காரட்டிலிருக்கிறது ( carrot ) . மஞ்சள் நிற 
சோளத்திலும் இருக்கிறது . 


41-3 ( d ). வைட்டமின் D 

ஆகாரத்தில் இவ்வைட்டமின் குறைந்தால் எலும்பை 
பாதிக்கும் வியாதியான ரிக்கெட் ( rickct ) தோன்றுகிறது . 
எலும்பு வளை கிறது . கால் எலும்பு வில்லை போலாகிறது . தலை 
எலும்பு முன்னால் முட்டுகிறது . வைட்டமின் D கால்சியத்திற் 
கும் பாஸ்பரசுக்கும் உள்ள விகிதத்தை காத்து எலும்பை 
வளரச் செய்கிறது . மேலும் சிறு குடலில் கால்சியத்தையும் 
பாஸ்பரசையும் இரத்தத்துடன் கலக்கவும் உதவுகிறது . காட் 
கல்லீரல் எண்ணெயை ( cod - liver - oil) உட்கொண்டால் ரிக் 
கெட் நோயை நீக்கலாம் . பிராணிகளின் உடலின் மேல் சூரிய 
ஒளிபட்டால் புற ஊதா அலை நீளமான 300my தோலிலுள்ள 
7 - ஹைட்ரோ கோலஸ்டிராலுடன் ( 7 - dehydrocholesterol) வினை 
புரிந்து D3 வைட்டமினை விளைவிக்கிறது : பாலில் குறைந்த 
அளவில் வைட்டமின் D இருக்கிறது . A வைட்டமினைவிட D 
வைட்டமின் நிலையுள்ளது . வெப்பச் சிதைவு சுலபமாக ஏற் 
படுவதில்லை . வைட்டமின் D யிலும் ஆறுவித D வைட்டமின் 


406 


கரிம வேதியியல் 


களிருப்பதாக ஆய்வாளர் சிலர் கருதுகிறார்கள் . காட் கல்லீ 
ரல் எண்ணெயில் A வைட்டமினுடன் D யும் இருக்கிறது . 


- 


எர்கோஸ்டிரால் ( ergosterol) என்ற ஸ்டிராலை புற ஊதா 
ஒளியில் 

வைத்தால் கால்சிஃபெரால் ( califerol ) அல்லது 
வைட்டமின் D2 விளைகிறது . புற ஊதா ஒளியில் அதிக நேரம் 
வைத்தால் விரும்பத்தகாத பல ஸ்டிரால் விளைபொரூள்கள் 
உண்டாகின்றன . 


தனியாள வைட்டமின் D , வையும் காட் கல்லீரல் எண் 
ணெயையும் எலிகளை உட்கொள்ளும்படி செய்து பார்த்ததில் 
காட் கல்லீரல் எண்ணெயே சக்தி வாய்ந்தது ரிக்கெட் வராமல் 
தடுத்தது . கால்சிஃபெரால் ஒரு படிக திண்மம் . உருகு நிலை 
115--117 ° G [ * ] + 130 ° 

என்ற ஒளி சுழற்றும் மதிப் 
புடையது . 


CH 
CH | 


CH₂ 


CHS 


HO 
எர்கோஸ்டிரால் 


CHS 
CH 

H 
H -CH (CH3)2 

CH - CH ( CH3 )2 
| 
CH3 

CH3 
சூரிய ஒளி 

அல்லது 
புற ஊதாஒளி 
HO கால்சிஃபெரால் ( வைட்டமின் - 2 ) 

அல்லது 
எர்கோ கால்சிப் பெரால் 
CH3 
CHI CH 

CHS 
< H2 - CH (CH ) , 

CH2- CH 
சூரிய ஒளி 

அல்லது 
புற ஊதா ஒளி 


CHs 


CH2 


CH2 


CH 


CH3 


CH3 


CH₂ 


CHS 


CH2 


HO 


HO 


வைட்டமின்-D 


7- டிஹைட்ரோ கொலஸ்டிரால் 


41-4 . ஹார்மோன்கள் ( Harmones ) 

ஹார்மோன் என்ற பொருள் நாணமில்லா சுரப்பிகளால் 
( ductless or endocrine glands ) வெளிவிடப்படும் கரிமப் பொருள் 
இரத்தத்தின் ஊடே கலந்து வெவ்வேறு உறுப்புகளை வெவ் 
வேறு விதமாக தூண்டி விட உதவுகிறது . 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


407 


41-4 ( a ) . அட்ரினல் ஹார்மோன் ( Adrenal harmone ) 

அட்ரினல் சுரப்பி என்ற சிறு நீரகத்திற்கு சற்று மேலுள்ள 
தசையே இதை சரக்கிறது . அட்ரினலின் , நார் அட்ரினலின் 
என இரண்டு ஹார்மோன்கள் சுரக்கப்படுகின்றன . 


OH 


OHI 


OH 


OH 


CH . CH2NH - CH3 
| 

ОН 
அட்ரினலின் 
( Adrenaline ) 


CH - CH2 -NH2 
| 

OH 
நார் அட்ரினலின் 
( Nor adrenaline) 


டைரோசைன் (tyrosine ) என்ற அமீனோ அமிலத்திலிருந்து 
என்சைம்கள் உதவியால் அட்ரினலின் உடலில் தொகுக்கப் 
படலாமென கருதப்படுகிறது . ஒளி சுழற்றும் தன்மையுடை 
யது . இயற்கையாக கிடைக்கும் இடம் சுழற்றும் ஹார்மோன் 
வலம் சுழற்றும் அட்ரினலினை விட 13 மடங்கு சக்தி வாய்ந்தது . 
அட்ரினலினும் நார் அட்ரினலினும் இரத்தக் குழாய்களை 
சுருக்கி இரத்த அழுத்தத்தை அதிகமாக்க வல்லவை . கிளைக் 
கோஜன் ஜிரணத்தையும் பாஸ்பரஸ் ஜீரணத்தையும் அதிக 
மாக்குகின்றன . எஃபிட்ரின் என்ற தாவர சேர்மம் அட்ரின 
லினைப்போன்ற அமைப்பையும் வினையையும் உடையது . 


CH - CH - NH - CH3. 

Он сна 
எஃபிட்ரின் (Ephedrine ) 


அட்ரினலின் C, E ,80 , N 

அட்ரினலின் முதல் முதலாக படிகமாக பிரித்தெடுக்கப் 
பட்ட ஹார்மோனாகும் . உருகு நிலை 211 ° , இதை ஊசி வழி 
யாக உடலினுள் செலுத்தினால்தான் வேலை செய்கிறது . இரத்த 
அழுத்தத்தை அதிகரிக்கிறது . சோடியம் ஹைட்ராக்சைடுவில் 
கரைகிறது . கார்பன் டை ஆக்சைடுவை சோடியம் ஹைட்ராக் 
சைடு கரைசலின் வழியாக செலுத்தினால் அட்ரினலின் வீழ் 


408 


கரிம வேதியியல் 


படிவாகிறது . ஃபொரிக் குளோரைடு கரைசலுடன் பச்சை 
நிறத்தைக் கொடுக்கிறது . அட்ரினலின் ஒரு கேட்டிக்காலின் 
வழிப் பொருள் என்பது இதிலிருந்து தெரிகிறது . நீரிய பொட் 
டாசியம் ஹைட்ராக்சைடு கரைசலுடன் கொதிக்க வைத்தால் 
மெத்தில் அமீன் வெளி வருவதால் மெத்தில் அமீன் தொகுதி 
சேர்மத்தில் இருக்கவேண்டுமென தெரிகிறது . பொட்டாசியம் 
ஹைட்ராக்சைடுவுடன் சேர்த்து உருக்கினால் புரோட்டா காட்டி 
கூயிக் அமிலம் ( protocatechuic acid ) கிடைக்கிறது . மெத்தில் 
ஏற்றம் செய்து பிறகு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுவுடன் 
உருக்கினால் வெரட்ரிக் அமிலமும் ( veratric acid ) டிரை மெத்தில் 
அமீனும் கிடைக்கின்றன . டிரை மெத்தில் அமீன் விளைவதால் 
நைட்ரஜன் அணு பக்கத் தொடரின் இறுதியில் இருக்கவேண்டு 
மெனத் தோன்றுகிறது . அட்ரினலினை பென் சீன் சல்ஃபோ 
னைல் குளோரைடுவுடன் வினை புரியச் செய்தால் டிரைபென் 
சீன் சல்ஃபோனைல் வழிப்பொருள் கிடைக்கிறது . இதை ஆக் 
சிஜனேற்றம் செய்தால் கீட்டோன் கிடைக்கிறது . இதிலிருந்து 
மூன்றாவது ஹைட்ராக்சி தொகுதி ஒரு ஈரிணை ஆல்கஹால் 
தொகுதியாக இருக்கவேண்டுமெனத் தெரிகிறது . அட்ரினலினை 
ஆக்சிஜனேற்றம் செல்தால் பென்சாயிக் அமில விளை பொருள் 
கிடைக்கிறது . இதிலிருந்து CHOH- தொகுதி பென்சீன் 
வளையத்துடன் நேராக பிணைக்கப்பட்டிருக்கிறது 
தெளிவு . 


- 


என்பது 


அட்ரினலினின் உள்ளமைப்பு கீழுள்ள தொகுப்பிலிருந்து 
மேலும் உறுதிப்படுத்தப்பட்டது . இது ஆட் ( Ott ) என்பவ 
ரால் 1926 ல் தொகுக்கப்பட்டது . 


OH 
OH 

+ CHpok.coon 


OH 

OH 


OH 

OH . 


Pocks > 


CH3NH2 


CO.CH₂ cl 
ய - குளோரோ 
3 : 4 - டைஹைட்ராக்சி 
அசெட்டோபினோன் 


CO.CHANHCHE 
Hy - Pd 


OH 


CHOH.CH2NH 

CHS 
( * ) அட்ரினலின் 


பனிசிலின் II அல்லது X 

409 
வேதியியலில் உயிரியல் பண்புகள் 

ரசிமிக் அமிலத்தை பிரிக்க ( + ) டார்ட்டாரிக் அமிலத்தை 
பயன் படுத்தி வலஞ் சுழற்றும் ஐசேரமரையும் இடஞ் சுழற்றும் 
ஐசோமரையும் பெறலாம் . 
41-4 { b ) . நார் அட்ரினலின் C. H ,, 0 , N 

இயற்கை நார் அட்ரினலின் இடஞ் சுழற்றும் தன்மையுடை 
யது . இந்த ஐசோமரே சக்தி வாய்ந்ததாகும் , அதனை கீழ்க் 
கண்டவாறு தொகுக்கலாம் . இதுவும் இரத்த அழுத்தத்தை 
அதிகரிக்கவல்லது . 

OH 
OH 

OH 
OH 

Na + C2H5OH 
+ HCN » 
CHO CH (OH )CN 

CHCOH ) CH2NH2 

* ( + ) நார் அட்ரினலின் 
41-5 . பாக்டீரியாவின் எதிரிகள் ( antibiotics ) 

உடலிலுள்ள அனேக நுண்ணிய அமைப்புப் பொருள்கள் 
கரிம சேர்மங்களை வெளிவிடுகின்றன . இச்சேர்மங்கள் மற்ற 
நுண்ணிய அமைப்புகளை ( micro organisms ) பாதிக்கின்றன . 
இவைகளை ஆன்ட்டிபயோடிக் என்ற பெயரால் அமைத்தனர் . 
இவை மிகச் சிறிய அளவிலேயே தேவைப்படுகின்றன . 1929 
ஆம் ஆண்டில் ஃபிளிமிங் ( Fleming ) என்பவர் பெனிசிலின் 
என்ற சேர்மம் பெனிசில்லியம் வகை காளானிலிருந்து ( mould of 
penicillin species ) வருவதையும் அப்பொருள் சிலவகை பாக்டீ 
ரியாக்களை வளரவிடாமல் தடுப்பதையும் கண்டார் . 
பெனிசிலின் 

பெயர் இயற்கையாக கிடைத்த 
C , H ,, O , N , S R என்ற வாய்பாடுடைய சேர்மங்களின் கலவை 
யாகும் . இக்கலவையிலுள்ள கூறுகளில் R யைத் தவிர மற்றப் 
பகுதி பொதுவாகும் . 
பெனிசிலின் பெயர் 

R தொகுதி 
பெனிசிலின் 1 அல்லது F --CH , CH = CH - CH2- CH3 
பெனிசிலின் II அல்லது G - CH , CH, 

--- CH , C.H OH ( 1 : 4 ) 
பெனிசிலின் IV அல்லது K - ( CH ), - CH , 

வியாபார முறையில் தயாரிக்கும் பெனிசிலினில் ஒன்று 
அல்லது அதற்கு மேற்பட்ட அளவில் மேற்சொன்ன பென்சி 
லின்ள் கலந்திருக்கும் . 


என்ற 


410 . 


கரிம வேதியியல் 


பெனிசிலினின் களின் அமைப்பு 
பெனிசிலின்கள் 

உப்புக்களை கொடுக்கும் வீரியமுள்ள 
ஓருப்பு மூலத்திறனுள்ள அமிலமாகும் . பென்சிலின்களை குடான 
நீர்த்த கனிம அமிலத்தால் நீராற் பகுத்தால் , CO , வெளிவந்து , 
பெனிசில் அமீன் ( penicillamine ) என்ற சேர்மமும் பெனில்லோ 
ஆல்டிஹைடு ( penilloaldehyde ) என்ற சேர்மமும் விளை கின்றன . 
எல்லா பெனிசிலின்களும் அதே அமீனைக் கொடுக்கின்றன . 
ஆனால் ஆல்டிஹைடுகள் வேறுபடுகின்றன . ஆல்டிஹைடு 
தான் R தொகுதியை உடையதாகவுள்ளது . 


HCI 
C , H ,IO.N ,SR + 2 HAO - - - CO . + C , H , OANS + CHO, NR 

பென்சில் லமீன் பெனில்லோ 

ஆல்டிஹைடு 


D - பென்சில் அமீனின் வேதிப்பெயர் D- : -டை மெத்தில் 
சிஸ்டைன் ( D - 8 : B - dinethyl cysteine ) ஆகும் . இதன் அமைப்பு 
கீழ்வருமாறு : 

( CH3] z C - CH- COOH 

1 
SH NH2 

D - பெனிசில்லமீன் 
பெனில்லோ ஆல்டிஹைடு 

பெனில்லோ ஆல்டிஹைடு அமீனோ அசெட்டால் டிஹைடு 
வின் அசைலேட் வழிப்பொருளாகும் . இதை கிளர்வு கொண்ட 
நீராற் பகுப்புக்குட்படுத்தினால் பதிலீடு செய்யப்பட்ட அசெட் 
டிக் அமிலமும் அமினோ அசெட்டால் டிஹைடுவும் விளையும் . 


R CO NH - CH , CHO + HNO 

பெனில் லோ 
ஆல்டிஹைடு 


R COOH + NH2CH3 CHO 

அமீனோ 
அசெட்டால் டிஹைடு 


X- கதிர் ஆய்வின் பயகை பென்சைல் பெனிசிலினின் 
அமைப்பில் தீ - லாக்டம் வளையம் இருக்கிறதென உறுதியாயிற்று . 
இதன்படி பெனிசிலினின் அமைப்பு கீழ்வருமாறு . 


R - Co - NHACH = CH C ( CH3 ) 2 

| 

1 
Co - N CH.COOH 

பெனிசிலின் 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


411 


இயற்கையாக கிடைக்கும் பெனிசிலின்கள் யாவற்றிலும் 
பெனிசிலின் G அல்லது பென்சைல் பெனிசிலினே சிறந்தது . 

- அமீனோ பென்சைல் பெனிசிலின் சேர்மம் ரோலின்சன் 
( Rolinson ) என்பவரால் 1961 ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது . 
இது பென்சிலின் G- யைவிட , சில பாக்டீரியாக்களை ஒழிப்பதில் , 
சிறந்ததாக காணப்பட்டது , 


41-6 . சல்ஃபா மருந்துகள் 

இம்மருந்துகள் பாக்டீரியாவால் உண்டாகும் வியாதிகளை 
போக்கும் மருந்தாக பயன்படுகின்றன . இவைகள் நுண்ணிய 
கிருமிகளை தடுத்து அவைகள் வாழும் உருப்பின் பாகத்தை 
பாதிக்காமல் இருக்கின்றன . தொற்று நீக்கி ( disinfectant ) என் 
பவை கிருமிகளையும் அவை வாழும் பாகங்களின் மேல் பாகத் 
தையும் ஒருங்கே பாதிக்கவல்லவை . 


41-6 ( a) . சல்ஃபனமைடுகள் ( Sulphonamides ) 

சல்ஃபனமைடுவின் பாக்டீரியா கொல்லும் ஆற்றல் கீழுள்ள 
தொகுதியுடையதாகுமென கொள்ளப்படுகிறது . 


4 
HANA 


_ - soy-k 


அமீனோ தொகுதி ஆர்த்தோ அல்லது மெட்டா இடத்தி 
லிருந்தால் பாக்டீரியவை தடுக்குமாற்றல் குறைவாகவோ , 
முழுவதும் இல்லாமலோ இருக்கும் . அனேக பாக்டீரியாக் 
களுக்கு P- அமீனோ பென்சாயிக் அமிலம் வளர்ச்சி யூட்டும் 
பொருளாகவுள்ளது . ஆகையால் 

சல்ஃபனமைடுவை தவறு 
தலாக எண்ணி பாக்டீரியாக்கள் உறிஞ்சுகின்றன . 

ஆனால் 
உறிஞ்சியவுடன் பாக்டீரியாவின் 

இன 

வளர்ச்சியை தடுத்து 
நிறுத்திவிடுகிறது . ஆகையால் சல்பனமைடுகளை பாக்டீரியா 
கொல்லியென்று கூறுவது தவறு . 

சல்ஃபனமைடுகளில் அமைடு தொகுதியின் நைட்ரஜனை 
1 என்றும் அமீனோ தொகுதியின் நைட்ரஜனை 4 என்றும் கூறு 
வது வழக்கம் . 


41-6 ( b ) . சல்ஃபனிலமைடு ( Sulphanilamide ) 

அசெட்டனிலைடுவை குளோரோ சல்ஃபானிக் அமிலத் 
துடன் வினை புரிவித்துத் கிடைத்த வளை பொருளை அமோனியா 


412 


கரிம வேதியியல் 


வுடன் வினை புரிவித்துப் பிறகு சோடியம் ஹைட்ராக்சைடு 
வுடன் வினை புரிவிந்தால் சல்ஃபனிலமைடு கிடைக்கும் . 


t& so3H , CH, CONH 


> 


So , cl NHS 


CH3CO- NH 


அசெட்டனிலைடு 


NCOH 


CHỊ • CO.NH 


S02 • NH2 


- 


H₂N 

S02.NH2 
சல்ஃபனிலமைடு 


41-6 ( c ). சல்ஃபா பிரிடின் (Sulphapyridine ) 

இதின் வேதிப்பெயர் N- 2 - பிரிடைல் சல்ஃபனிலமைடு . 
இதன் வியாபாரப் பெயர் M and B 693. இது சல்ஃபனில 
மைடுவைக் காட்டிலும் சக்தி 

வாய்ந்தது . 

நிமோனியா 
( pneumonia ) சுரத்திற்கு மருந்தாக பயன்படுகிறது . சல்ஃபன 
மைடு தயாரிப்பில் அமோனியாவிற்கு பதில் 2 : அமீனோ பிரி 
டீனை பயன்படுத்தினால் சல்ஃபாபிரிடீன் விளைகிறது . 


HAN 


-SOUNH 


சல்ஃபாவிரிடீன் 


41-6 ( d ) . சல்ஃபாதயாசோல் ( Salphathiazole ) 

இதன் வேதிப்பெயர் N - 2- தயாசோலைல் சல்ஃபனில 
மைடுவாகும் . இது சல்ஃபா பிரிடீனைப்போல் தயாரிக்கப்படு 
கிறது . ஒரு வேறுபாடு 2 - அமீனோ பிரிடீனுக்கு பதில் 2 - அமீனோ 
தயாசோல் பயன்படுத்தப்படுகிறது . இது சல்ஃபா பிரிடீனை 
விட குறைந்த நெடித்தன்மையுடையது . ஆனால் அதைவிட 
சக்தி வாய்த்தது . 


Hp ( _ > soy NH 


N 


சல்ஃபாதயா சோல் 


-413 


வேதியியலில் உயிரியல் பண்புகள் 


மற்ற முக்கிய சல்ஃபா மருந்துகள் 


NH 


* Can ) - 3-4 


SO2 - NH - C 


HH2 


சல்ஃபாடையசின் 
( Sulphadiazine ) 


சல்ஃபாகு வானிடின் 
( Sulphaguarfidine ) 


HAN 


SO2 NH2 


-N = N 
NH2 
பிரான்ட்டோசில் 
( Prontosil ) 


வினாக்கள் 


1. ஜீரணித்தல் என்றால் என்ன ? என்சைம் , இணை என் 
சைம் முதலியவைகளின் பங்கு ஜீரணித்தலில் எவ்வகையது ? 


2 . வைட்டமின்கள் எவ்வாறு உடலிற்குப் பயன் படுகிறது . 
நீரில் கரையும் வைட்டமின்கள் யாவை ? வைட்டமின் C- யைப் 
பற்றி உனக்குத் தெரிந்ததை எழுதுக . 
3 , குறிப்பு எழுதுக : 
( a ) சுய ஜீரணம் ( b ) வைட்டமின் B. ( c ) வைட்ட 

மின் D3 (d ) வைட்டமின் A 


4. பாக்டீரியா கொல்லிகள் ( antibiotics ) யாவை ? 


5. சல்ஃபா மருந்துகளில் முக்கியமான இரண்டினைக் கூறி 
அவை எவ்வாறு செயல் புரிகின்றன என்பதை விவரி . 


மேற்கோள் நூற்பட்டியல் 

( Bibliography ) 


1. Organic Chemistry , Vol . I & II , I. L. FINAR , 


2. Organic Chemistry , MORRISON AND BOYD . 


3. Organic Chemistry , SMITH AND CRISTOL. 


4. Modern Structural Theory of Organic Chemistry , 

FERGUSON . 


5. " Structure and Mechanism of Organic Chemistry , 

GOULD . 


6. "Guide book to Mechanism in Organic Chemistry , 

PETER SYKES , 


7. Sjereochemistry of Carbon Compounds , ELIEL, 


8. Organic Chemistry , CRAM AND HAMMOND , 


Reaction Mechanism 


9. Advanced Organic Chemistry 

and Søructure , JERRY MARCH . 


10. Organic Chemistry " , BREWSTER . 


- 
- 


கலைச்சொற்கள் 


-- 


Absolute alcohol 
Absorption 
Absorption tower 
Accurate 
Acid anhydride 
Active 
Acylation 
Addition 
Adsorption 
Albumen 
Alcohol primary 
Alcohol secondary 
Alcohol tertiary 
Alicyclic compounds 
Aliphatic compounds 
Alizarin lakes 
Alkali 
Alkaloids 
Alkane 
Alkyl fialides 
Alternate. 
Amalgam 
Amino acid 
e - Amino acid 
Amphoteric 
Anhydride 
Anhydrous 
Animal charcoal 


தனி ஆல்கஹால் 
உறிஞ்சல் 
உறிஞ்சும் கோபுரம் 
துல்லியமான 
அமில நீரிலி 
கிளர்வுள்ள 
அசைல் ஏற்றம் 
கூட்டு 
பரப்புக் கவர்ச்சி 
முட்டை வெள்ளை 
ஓரிணைய ஆல்கஹால் 
ஈரிணைய ஆல்கஹால் 
மூவிணைய ஆல்கஹால் 
அலிவளையச் சேர்மங்கள் 
அலிஃபாட்டிக் சேர்மங்கள் 
அலிசரின் லேக்குகள் 
காரம் 
அல்க்கலாய்டுகள் 
அல்க்கேன் 
அல்க்கைல் ஹாலைடுகள் 
ஒன்றுவிட்ட 
ர சக்கலவை 
அமினோ அமிலங்கள் 
₹ -அமினோ அமிலங்கள் 
ஈரியல்புள்ள 
நீரிலி 
நீரற்ற 
விலங்குக் கரி 


- 


கரிம வேதியியல் 


416 


- 


| 


- 


-- 


Anion 
Anode 
Anomalous 
Antichlor 
Antidote 
Antiseptic 
Apparatus 
Approximate 
Aqueous 
Aromatic character 
Asbestos 
Aspirin 
Association of molecules 
Assumption 
Asymmetric 
Atmosphere 
Atomic weight 
Auxochromes 
Azeotropic mixture 
Azobenzene 


நேர் அயனி, எதிர்மின் அயனி 
நேர் மின்முனை 
முரணான 
குளோரின் நீக்கி 
மாற்று மருந்து 
நச்சுக்கொல்லி 
சாதனம் 
தோராயமான 
நீரிய 
அரோமேட்டிக் இயல்பு 
கல்நார் 
ஆஸ்ப்பிரின் 
மூலக்கூறு இணக்கம் 
புனைவு 
சீர்மையற்ற 
வளி மண்டலம் 
அணு எடை எண் 
நிறப்பெருக்கிகள் 
கொதி நிலைமாறாக் கலவை 
அசோபென் சீன் 


* 


-- 


- 


த 


- 


Band 
Basic 
Basicity 
Bath 
Battery 
Beckmann rearrangement 
Bellows 
Benzene 
Benzene diazonium choride 


பட்டை 
கார குணமுள்ள 
காரத்துவம் 
தொட்டி 
மின்கல அடுக்கு 
பெக்மன் அமைப்பு மாற்றம் 
துருத்திகள் 
பென்சீன் 
பென்சீன் டைய சோனியம் 

குளோரைடு 
பென்சீன் சல்ஃபோனிக் 

அமிலம் 
பென்சில் - பென்சிலிக் அமில 

இடமாற்றம் 
பென்சாயின் சுறுக்கம் 
பென்சாயில் ஏற்றம் 
உயிர் வேதியியல் 


Benzene sulphonic acid 


- 


Benzil -benzilic acid 

rearrangement 
Benzoin condensation 
Benzoylation 
Biochemistry 


. 


கலைச்சொற்கள் 


417 


H 


- 


Biology 
Bitumin 
Blue print 
Briling point 
Bond 
Bond , co- ordinate 
Bond , electrovalent 
Bone charcoal 
Brittle 
m - Bromobenzoic acid 


உயிரியல் 
புகைமிகு நிலக்கரி 
நீலப் பிரதி 
கொதிநிலை 
பிணைப்பு 
ஈதல் பிணைப்பு 
அயனிப் பிணைப்பு 
எலும்புக் கரி 
நொறுங்கும் இயல்புள்ள 
m- புரோமோ பென்சாயிக் 

அமிலம் 
n - பியூட்டைல் ஈதர் 
உடன் விளைவு 


- 


-- 


n - Butyl ether 
Bye product 


க w 


/ 


- 


- 


- 


- 


Calcination 
Cannizzaro reaction 
Capacity 
Carbohydrate 
Carbonic acid 
Carbonium ion 
Carboxyl group 
Catalyst 
Caustic alkali 
Caustic potash 
Cell 
Centre 
Centrifuge 
Chain reaction 
Chelate 
Chemical analysis 
Chemical affinity 
Chemical constitution 
Chemistry macro 
Chemistry micro 
China clay 
Classification 
Clemmensen reduction 
Clevage 


நீற்றுதல் 
கானிசாரோ வினை 
கொள்ளளவு 
கார்போஹைட்ரேட்டு 
கார்பானிக் அமிலம் 
கார்போனியம் அயனி 
கார்பாக்சில் தொகுதி 
வினைவேக மாற்றி 
கடுங்காரம் 
பொட்டாஷ் காரம் 
செல் 
மையம் 
மைய விலக்கு விசைப் பொறி 
சங்கிலித் தொடர் வினை 
கொடுகிணைப்பு 
வேதியியற் பகுப்பாய்வு 
வேதி நாட்டம் 
வேதி உள்ளமைப்பு 
பேரளவு வேதியியல் 
நுண்ணளவு வேதியியல் 
வெண் களிமண் 
வகையீடு 
கிளமன்ஸன் இறக்கம் 
பிளப்பு 


- 


- 


- 


418 


கரிம வேதியியல் 


|| 


வலஞ்சுழி 
கல்கரி 
தொகைசார் பண்பு 
கூழ் 
எரிதல் 
அணைவு 


- 


- 


-- 


-- 


Clockwise 
Coke 
Colligative property 
Colloid 
Combustion 
Complex 
Component 
Composition 
Compression 
Concept 
Configuration 
Conformation 
Conformation analysis 
Conglomerate 
Conjugate 
Constitution 
Co - precipitation 
Correction 
Couple 
Cracking 
Crude 
Crystallisation 
Cyclisation 
Cyclobutane 


இயைபு 
இறுக்கம் 
கருத்து 
உருவ அமைப்பு 
அமைப்பு வச ஆய்வு 
கான்ஃபர்மேஷன் 
படிகக் கலவை 


- 


இனை 


அமைப்பு 
இணை வீழ் படிதல் 
திருத்தம் 


இணை 


பிளத்தல் 


படிகமாக்கல் 
வளையம் ஆக்கல் 
வளைய பியூட்டேன் 


D 


Data 
Decantation 
Decarboxylation 

Decomposition 
Definition 
Dehydration 
Deliquescence 
Derivative 
Destructive distillation 
Diacetyl 
Diazoaminobenzene 
Dia zotisatisi 
Dibásic 


புள்ளி விவரங்கள் 
தெளிய வைத்து இருத்தல் 
கார்பாக்சில் நீக்கம் 
சிதைவு 
வரையறை 
நீர் நீக்கம் 
நீர்த்தல் 
வழிப்பொருள் 
சிதைத்து வடித்தல் 
டைய செட்டைல் 
டைய சோ அமினோ பென்சீன் 
டைய சோ ஆக்குதல் 
ஈர் உப்பு மூலத்திறன் உள்ள 


- 


419 


கலைச்சொற்கள் 


- 


- 


Diene 
Dilute 
1 , 2 - Diols 
Disinfectant 
Displacement 
Distillation 
Distillation under reduced 

pressure 
Distilled water 
Donor 
Double bound 
Distortion 
Double decomposition 
Droppiog funnel 
Dry test 
Dyeing 


டையீன் 
நீர்த்த 
1 , 2 - டையால்கள் 
தோற்று நீக்கி 
இடப்பெயர்ச்சி 
காய்ச்சி வடித்தல் 
குறையழுத்தத்தில் காய்ச்சி 

வடித்தல் 
வாலை வடி நீர் 
வழங்கி 
இரட்டைப் பிணைப்பு 
உருக்குலைதல் 
இரட்டைச் சிதைவு 
சொட்டு புனல் 
உலர் சோதனை 
சாயம் தோய்த்தல் 


E 


- 


E - effect 
Efficiency 
Electromeric effect 
Electron affinity 
Electronegative nature 
Electronegativity 
Electrophilic 
Empirical formula 


Enantiomorphs 
Enolisation 
Epimer 
Essential oil 
Ester 
Esterification 
Estimation 
Ethoxy group 
Evaporation 
Explosive 
Extraction 


E- விளைவு 
திறன் 
எலெக்ட்ரோமெரிக் விளைவு 
எலெக்ட்ரான் நாட்டம் 
எதிர்மின் தன்மை 
எலெக்ட்ரான்கவர் ஆற்றல் 
எலெக்ட்ரான் கவர் 
முற்றுறா வாய்பாடு , விகித 

வாய்பாடு 
எதிர் வடிவங்கள் 
ஈனால் ஆதல் 
எப்பிமர் 
எசன்ஸ் எண்ணெய் 
எஸ்ட்டர் . 
எஸ்ட்டர் ஆக்கல் 
நிர்ணயித்தல் 
ஈத்தாக்சி தொகுதி 
ஆவியாதல் 
வெடி பொருள் 
சாறு இறக்கல் 


420 


கரிம வேதியியல் 


F 


- 


- 


கொழுப்புகள் 
கொழுப்பு அமிலம் 
நொதித்தல் 
உரம் 
இழை 


- 


-- 


- 


Fats 
Fatty acid 
Fermentation 
Fertiliser 
Fibre 
Film 
Filtrate 
Filtration 
Flame test 
Flash point 
Flask 
Fluorescence 
Flux 
Formula 
Fractional distillation 
Fractionating colamn 
Freezing mixture 
Free radical 
Friedel crafts acylation 


1 


வடிநீர் 
வடிகட்டல் 
சுடர் சோதனை 
தீப்பற்றும் நிலை 
குடுவை 
உறிஞ்சி ஒளி வீசல் 
இளக்கி 
வாய்பாடு 
பின்னக்காய்ச்சி வடித்தல் 
பிரிகை அடுக்கு 
உறை கலவை 
தனித்தியங்கு உறுப்பு 
ஃபிரீடல் க்ராஃப்ட் அசைல் 

ஏற்றம் 
நுரைத்தல் 
உருக்குதல் 


- 


Frothing 
Fusion 


- 


Germicide 
Geraniol 
D ( + ) glucose 
Glyoxal 
Granules 
Grignard reagent 
Gun cotton 


கிருமி நாசினி 
ஜெரேனியால் 
D ( + ) குளுக்கோஸ் 
கிளை ஆக்சால் 
சிறு மணிகள் 
கிரிக்னார்டு வினைப்பொருள் 
வெடி பஞ்சு 


H 


-- 


Halide 
Halogen carrier 
Hemiacetal 
Heterocyclic compound 


ஹாலைடு 
ஹாலஜனேற்றும் கரணி 
குறை அசெட்டால் 
பலவிதக் கண்ணிவளைய 
சேர்மங்கள் 


| 


Abi 


கலைச்சொற்கள் 


"க 


சமமற்ற பிளவு 
பல்லினமான , சமச்சீரற்ற 
சமச்சீருள்ள 
படிவரிசை 


- || 


Heterolytic fission 
Heterogeneous 
Homogeneous 
Homologous series 
Homologue 
Homolytic fission 
Hybridisation 
Hydrocarbon 
Hydrolysis 
Hydronium ion 
Hyper conjugation 
Hypothesis 


சமப் பிளவு 
னக்கலப்பு ஆக்கல் 
ஹைட்ரோ கார்பன் 
நீராற் பகுப்பு , நீராற் சிதைவு 
ஹைட்ரோனியம் அயனி 
குறை இணைப்பு 
கற்பிதக்கோள் 


த 


- 


- 


I 


கா 


Ignite 
Impact 
Inactive 
Indicator 
Inductive effect 


சுடு 
தாக்கு 
வீரியமற்ற 
நிலைகாட்டி 
எலெக்ட்ரான் தூண்டல் 
விளைவு 


--- 


- 


முடிவிலா 


- 


- 


Infinite 
Inflammable 
Infrared 
Inhibition 
Intensity 
Interaction 
Inţer conversion 
Intermediate compound 
Internal rearrangement 
Intra molecular 
Invert sugar 
Ion exchange resing 


- 


தீப்பற்றக்கூடிய 
புறச் சிவப்பு 
தடுத்தல் 
செறிவு 
இடையீடு 
இடைமாற்றம் 
இடைநிலைச் சேர்மம் 
உள் அமைப்பு மாற்றம் 
மூலக்கூற்றின் உட்சார்ந்த 
மாறிய சர்க்கரை 
அயனிப் பரிமாற்றுப் 

பிசின்கள் 
மின்சுமைமாய் நிலை 
விலகிய இரட்டைப் பிணைப்பு 

டையீன்கள் 
ஐசோமெரிசம் , மாற்றியம் 
ஐசோப்பிரீன் 


ப 


- 


Isoelectric point 
Isolated dienes 


- 


Isomerism 
Isoprene 


422 


கரிம வேதியியல் 


K 


Ketals 
Keto enol tautomerism 


கீட்டியால்கள் 
கீட்டோ ஈனால் இயங்கு 

சமநிலை 
கெல்டால் முறை 
கார்னர் அடிப்படை முறை 


Kjeldahl s method 
Korner s absolute method 


L 


Labile 
Lateng heat 
Lakes 
Leuco compounds 
Liebig condenser 


-- 


நிலைமாறும் 
உள்ளுறை வெப்பம் 
வண்ணத் தோய்வு 
வெள் ளைச் சேர்மங்கள் 
லீபிக் ஆற்றுகலம் , லீபிக் 

குளிர்கலம் 
குறை சேறிவு எண்ணெய் 
பழுப்புக்கரி 
சுண்ணாம்பு 
சுண்ணாம்பு நீர் 
நீர்மப் படிகம் 
உள்ளடங்கிய பிணைப்பு 
மசகு எண்ணெய் 
ஒளிர்வு 


Light oil 
Ligoite 
Lime 
Lime water 
Liquid crystal 
Localised bond 
Lubricating oil 
Luminiscence 


- 


- 


M 


- 


- 


- 


- 


M- effect 
Mechanism 
Medium 
Melting point 
Mer captan 
Mes omeric effect 
Metal filing 
Metal turning 
Methonal 
Middle oil 
Mineral oil 
Molality 
Molasses 


M- விளைவு 
வழிமுறை 
ஊடகம் 
உருகு நிலை 
மெர்க்காப்டன் 
உடன் இசைவு விளைவு 
உலோகத் தூள் 
உலோகத் துருவல் 
மெத்தனால் 
நடுத்தரச் செறிவு எண்ணெய் 
கனிம எண்ணெய் 
மோலால் எண் 
கழிவுப் பாகு 


* 





கலைச்சொற்கள் 


42 


Moleculer complex 
Mordant 
Mother liquor 
Multiplicity 
Mutarotation 


மூலக்கூறு அணைவு 
நிறம் ஊன்றி 
மூலக் கரைசல் 
பல் உடைமை 
மியூட்டாரொடேஷன் 


- 


N 


Naphthalene 
Narcotic 
Negative group 
Nitrogen fixation 
Nomenclature 
Narmality factor 
Normal solution 
Nacleophilic reagent 
Nucleus 


நாஃப்தலீன் 
போதைப் பொருள் 
எதிர் மின் தொகுதி 
நைட்ரஜன் நிலைப்படுத்துதல் 
பெயரிடுதல் 
நார்மலிடி எண் 
நார்மல் கரைசல் 
கருக்கவர் வினைப்பொருள் 


0 


கண்டறிதல் 


எண் முக 


- 


- 


Observation 
Octahedral 
Optical activities 
Optical rotation 
Orbital 
Organic 
Orientation 
Orthoeffect 
Overlap 
Oxime 


ஒளி சுழற்றும் தன்மை 
ஒளி சுழற்சி 
எலெக்ட்ரான் மண்டலம் 
கரிம , அங்கக 
நெறிப்படுத்துதல் 
ஆர்த்தோ விளைவு 
மேற் பொருந்துதல் 
ஆக்ஸைம் 


- 


- 


P 


இணையான 
பாராகாந்தம் 


துகள் 


Parallel 
Paramagnetism 
Particle 
Petroleum 
Phenomenon 
Pigmeng 
Pitch 
Plane of symmetry 


பெட்ரோலியம் 
தோற்றப்பாடு 
நிறப்பொருள் 


- 


சீர்மைத்தளம் 


424 


கரிம வேதியியல் 


- 


Plasticiser 
Plastic 
Polarimeter 
Polar 
Polyamide 
Polyhydric alcohol 
Polyester 
Polymer 
Polymerisation 
Precipitate 
Principle 
Procedure 
Process 
Protection 
Protein 
Pseudo acid 
Pungeng 
Purification 
Purple 
Pyrolysis 


குழைவுத்தன்மை கொடுப்பி 
குழைமம் , பிளாஸ்டிக் 
போலாரி மீட்டர் 
முனைவு கொண்ட 
பல் அமைடு 
பல் ஹைட்ராக்சி ஆல்கஹால் 
பாலிஸ்ட்டர் 
பலபடி 
பலபடி ஆக்கல் 
வீழ்படிவு 
தத்துவம் 
செயல்முறை 
செயல்முறை 
காப்பு 
புரோட்டீன் , புரதம் 
போலி அமிலம் 
நெடியுள்ள 
தூய்மையாக்கல் 
கருஞ்சிவப்பு 
வெப்பச் சிதைவு 


- 


- 


Qualitative 
Quanta 
Quantitative 
Quaternary 
Quinol 
Quinonoid structure 


பண்பறி 
குவான்டங்கள் 
அளவறி 
நான்கினை 
குயினால் 
குயினொன் அமைப்பு 


- 


- 


R 


Racemic mixture 
Racemisation 
Radical 
Rare earth metal 
Rarefaction 
Raw material 
Rayon 
Reaction mechanism 


சுழிமாய் கலவை 
இடவலம்புரி சமநிலை ஆக்கல் 
உறுப்பு 
அருமண் உலோகம் 
வாயு அழுத்தக் குறைவு 
கச்சாப்பொருள் 
ரேயான் 
வினைவழிமுறை 


425 


கலைச்சொற்கள் 


வ 


- 


Rearrangemeng 
Rectified spirit 
Redox indicator 
Refine 
Reflected ray 
Reflux 
Refractive index 
Refractory 
Reimer - Tiemann reaction 
Replacement reaction 
Residuall 
Residue 
Resolution 
Resonance 
Resonance hybrid 
Resonating structure 
Restricted rotation 
Regult 
Retort 
Ring contraction 
Ring expansion 
Ring fission 
Roasting 
Rotation vibration spectra 


அமைப்பு மாற்றம் 
வடித்துப் பிரித்த சாராயம் 
ஏற்ற ஒடுக்க காட்டிகள் 
சுத்தி செய் 
மீள் கதிர் 
ஆவிமீள் கொதிப்பு 
ஒளி விலகல் எண் 
வெப்பம் தாங்கவல்ல 
ரைமர் - டீமன் வினை 
பதிலீடு செய்யும் வினை 
எஞ்சிய 
எச்சம் 
பிரித்தல் 
உடன் இசைவு 
உடன் இசைவு கலப்பு 
உடன் இசைவு அமைப்பு 
தடைப்பட்ட சுழற்சி 
முடிவு 
வாலை 
வளையச்சு சுருக்கம் 
வளையப் பெருக்கம் 
வளையப் பிளவு 
வறுத்தல் 
சுழற்சி அதிர்வு நிரல் 


S 


Salammoniac 
Salting out 
Sand bath 
Saponification 
Saturated 
Screen 
Secondary carbon 
Sediment 
Sedimentation 
Semi carbazone 
Sex harmone 
Side chain 
Side reaction 


நவச்சாரம் 
உப்பிட்டுப் பிரித்தல் 
மணல் தட்டு 
சோப்பு ஆக்குதல் 
தெவிட்டிய 
திரை , தடுப்பு 
ஈரிணை கார்பன் 
வண்டல் 
படிதல் 
செமி கார்பசோன் 
இன ஹார்மோன் 
பக்கத் தொடர் 
பக்க வினை 


13 


426 


கரிம வேதியியல் 


- 


Simultaneous 
Sodium alkyls 
Sol 
Soot 
Specific heat 
Spent lye 
Standard flask 
Standardise 
Steam 
Steam distillation 


சமகாலு 
சோடியம் அல்க்கைல்கள் 
கரைசால் 
புகைக்கரி 
சுய வெப்பம் 
காரம் இழந்த கரைசல் 
அளவறி குடுவை 
நியமமாக்கு 
கொதி நீராவி 
நீராவியால் காய்ச்சி 

வடித்தல் 
முப்பரிமாண மாற்றியம் 
கொள்ளிட விளைவு 
கொள்ளிடத் தடை 


வாலை 


Stereoisomerism 
Steric effect 
Steric hindrance 
Still 
Stirrer 
Strain 
Strong acid 
Structural formula 
Sublimation 
Successive 
Suffix 
Super cooling 
Supersaturated 
Surface 
Symmetrical 
Synthesis 


கலக்கி 
தகவுத்திரிபு 
வீரிய அமிலம் 
உள்ளமைப்பு வாய்பாடு 
பதங்கமாதல் 
அடுத்தடுத்து 
பிற்சேர்க்கை 
மிகை குளிர்வு 
மிகத் தெவிட்டிய 
புறப்பரப்பு 
சீர்மையுள்ள, சமச்சீருள்ள 
தொகுப்பு 


--- 


T 


Tantomerid system 
Temperature ( igaition ) 

Tertiary 
- Theoretical 
= PAGluebe) 

Triple bond 


இயங்கு சம நிலை அமைப்பு 
தீப்பற்று வெப்ப நிலை 
முவ்விணை 
அறிமுறை 
டொலுவீன் 
முப்பிணைப்பு 


U 


Unit 
Unreacted 


அலகு 
வினைபடாத 


கலைச்சொற்கள் 


427 


-4 


Upsaturated 
Urea 
Urethane 
Uric acid 


தெவிட்டாத , அடைபடாத 
யூரியா 
யூரித்தேன் 
யூரிக் அமிலம் 


V 


- 


Vacuum 
Vacuum distillation 
Valence bord gheory 
Vapour density 
Variable valency 
Vinyl amjne 
Volatile 
Volumetric 


வெற்றிடம் 
வெற்றிட வடித்தல் 
இணைப்புக் கொள்கை 
ஆவி அடர்த்தி 
மாறுபடும் இணை திறன் 
வினைல் அமீன் 
எளிதில் ஆவியாகும் 
பருமனறி 


- 


- 


W 


- 


- 


Waldep inversions 
Washings 
Water bath 
Weak acid 
Weak electrolyte 
Weed 


வால்டன் சுழிமாற்றம் 
கழுவியன் 
நீர்த்தொட்டி 
வீரியமற்ற அமிலம் 
குறையளவு அயணி பதளி 


களை 


- 


X - ray analysis 


X- கதிர் பகுப்பாய்வு 


Y 


Yield 


விளைச்சல் 


Z 


- 


Zone 
Zwitter ion 


|| 


மண்டலம் 
ஸ்விட்டர் அயனி , இருமுனை 
அயனி 


